பாணினியின்‌ ௮ஷ்டாத்தியாயி 
தமிழாக்கம்‌ 


முனைவர்‌ ஞ்‌. மீனாட்சி 


உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 


சென்னை - 600 113 


fIBLIOGRAPHICAL DATA 


Title : Paniniyin Astadhyayi Tamilakkam Part - 11 
Translator . . Dr. K. Meeriakshi 
Publisher & © o International Institute of Tamil Studies, 


C.LT. Campus, Tharamani, 
Chennai - 600 113. 


Publication Number s 305 

Language i Ta வ 

Date of Publication ; 1998 

Edition ்‌ First 

Paper used 3 TNPL 16 Kg Super Printing 
Size of the book 3 1/8 Demy 

Printing types 2 10 Points 

Number of Pages 3 IX + 265 

Price 

Number of Copies : 1100 

Type Set & Printed ததை. BRAINET COMPUTERS 


158/7, Lakeview Road, 
West Mambalam, 
Chennai - 600 033. 

£ : 044 - 488 0958 


Subject Tamil Translation of Astadhyayi 


Printed and Published with financial Assistance from the 


வேளாள of India, Central Institute of Indian Languages, 
Mysore. 


அணிந்துரை 


ச. சு. இராமர்‌ இளங்கோ 
இயக்குநர்‌, 

உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
டி.டி.டி.ஐ அஞ்சல்‌, 

தரமணி, 

சென்னை - 600 113. 


சமஸ்கிருத மொழி என்பதற்குச்‌ *செம்மை செய்யப்பட்டது ' 
என்பது பொருளாகும்‌. சமஸ்கிருத மொழியைச்‌ செம்மைப்படுத்துவதற்கு 
ஏதுவாக அமைந்தவர்‌ இலக்கணப்‌ பேராசிரியர்‌ பாணினி ஆவார்‌. 
வடமொழியில்‌ கிடைக்கின்ற முதல்‌ மூத்த இலக்கண நூல்‌ பாணினி 
எழுதிய அஷ்டாத்தியாயி என்னும்‌ இலக்கண நூலாகும்‌. பாணினி 
என்னும்‌ இந்நூல்‌ ஆசிரியர்‌ பெயரால்‌ 'பாணினியம்‌' என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 


பாணினி காலம்‌ கி.மு. 8 ஆம்‌ நூற்றாண்டு என்று 
கோல்ட்ஸ்டுக்கர்‌ கருதுகிறார்‌. ஆயின்‌ பெரும்பாலான ஆய்வாளர்கள்‌ 
பாணினி காலம்‌ கி.மு. 4-ஆம்‌ நூற்றாண்டு என்று குறிப்பிட்டுள்ளனர்‌. 
ரிக்‌, யசூர்‌, சாம, அதர்வண முதலிய வேதங்களோடு அமைப்பு வேறுபடும்‌ . 
வகையில்‌ பாணினி அஷ்டாத்தியாயி எனும்‌ இலக்கண நூலை 
இயற்றியுள்ளார்‌. 


அற்றை நாளில்‌ சமஸ்கிருத மொழி இருவகை வழக்குடையதாக 
விளங்கிற்று. கற்றறிந்த அறிஞர்கள்‌ பேசிய மொழிகள்‌ முதல்‌ பிரிவிலும்‌ 
ஏனையோர்‌ பேசிய மொழிகள்‌ இரண்டாவது பிரிவிலும்‌ அடங்கும்‌. 
பாணினி முதல்‌ பிரிவைச்‌ சார்ந்தவர்கள்‌ பேசுகின்ற மொழிக்கு 
இலக்கணம்‌ வகுத்தார்‌ என்பர்‌. 


... பாணினி இலக்கணம்‌ சூத்திரங்களால்‌ ஆனது. சில சொற்களில்‌ 
சுருங்கச்‌ சொல்லி விளங்க வைக்கும்‌ தன்மை உடையன 


இச்சூத்திரங்கள்‌. 


இந்நூல்‌ 8 அத்தியாயங்களையும்‌ 4000 சூத்திரங்களையும்‌ 
கொண்டதாகும்‌. அவையின்றி, 14 சிவ சூத்திரங்கள்‌ அல்லது மாகேசுவர 
சூத்திரங்கள்‌ முன்னதாக இணைக்கப்பட்டுள்ளன. இந்த இலக்கண 
நூலுக்குக்‌ காத்தியாயனர்‌, பதஞ்சலி ஆகியோர்‌ உரை எழுதியுள்ளனர்‌. 
அவர்களுடைய உரைகள்‌ வார்த்திகம்‌, மகாபாஷ்யம்‌ என்ற 
பெயர்களைக்‌ கொண்டவை. 


வடமொழி இலக்கண நூலோர்‌..இந்த. இலக்கணத்தையும்‌ 
உரைகளையும்‌ மூன்று முனிவர்கள்‌ இலக்கணம்‌ என்ற பொருளில்‌ 
"முனித்ரய வ்யாகரணம்‌' என்று குறிப்பிடுவர்‌. 


பாணினியைப்‌ புரிந்துகொள்வதற்கு இவ்விரு உரைகளும்‌ மிகத்‌ 
தேவையாக அமைசின்றன. 


இந்நூல்‌ குறித்து, "வடமொழி இலக்கிய வரலாறு' நூலுள்‌ திரு. 
கைலாசநாததக்‌ குருக்கள்‌, 

"நமது கைக்கெட்டிய முழு இலக்கண நூல்களுள்‌ பழையது 
பாணினீயமே. இங்கு வைதிக இலக்கணம்‌ விரிவாகக்‌ கூறப்படாது 
சிற்சில விதிகள்‌ மட்டும்‌ கூறப்படுவது நோக்கற்பாலது. இந்நூல்‌ வேத 
சாகைகளுள்‌ ஒன்றுடனாவது இணைக்கப்படாதிருப்பதும்‌ கவனிக்க 
வேண்டுவதே. இது எழுந்த காலம்‌ சமயப்‌ பற்றற்ற தனி நிலையில்‌ 
நூலமையச்‌ சூழ்நிலை பொருந்திய காலம்‌. சமயத்துடன்‌ தொடர்பு 
பெற்றுச்‌ சமய அடிப்படையிலேயே சாஸ்திரங்கள்‌ தோன்றின . 
எனினும்‌, ஆசிரியர்கள்‌ படிப்படியாக இவ்வழியினின்றும்‌ விலகித்‌ 
தனிவழி நின்று சமயப்‌ பற்றற்ற நூல்களை எழுதும்‌ மரபையும்‌ தொடங்கி 
வைத்தனர்‌" என்கின்றார்‌. (பக்‌. 192-193) 


அபிதான சிந்தாமணி, பாணினி, ஒரு மகரிஷி, இவர்‌ தமது 
உள்ளத்தில்‌ உலகமுய்ய வியாகரணம்‌ அருளிச்‌ செய்ய வேண்டிச்‌ 
சிவமூர்த்தியைத்‌ தரிசித்து நிற்கையில்‌, சிவமூர்த்தி, இவரது மன 
எண்ணமறிந்து தமது திருக்கரத்தில்‌ இருந்த நாதமயமாகியடமருகத்தைச்‌ 
சிறிது அசைத்தனர்‌. அதிலிருந்து எழுத்துக்கள்‌ உண்டாயின. 
அவவெழுத்துக்களை அருகில்‌ இருந்த இவர்‌ பன்னிரண்டு 
சூத்திரங்களாக்கினார்‌. இதற்குப்‌ பதஞ்சலி முனிவர்‌ பாஷ்யம்‌ செய்தனர்‌ 
என்கின்றது. (பக்‌. 1095-76). இவ்வாறு பாணினி எழுதிய இலக்கண 
நூலுக்குத்‌ தெய்வீகத்‌ தொடர்புடைய புராணக்‌ கதையும்‌ கூறப்படுகிறது. 


பாணினி அஷ்டாத்தியாயி பலரால்‌ ஆங்கிலத்தில்‌ மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளது. ஆயினும்‌ தமிழில்‌ இதுகாறும்‌ இந்த நூல்‌ 
மொழிபெயர்க்கப்படவில்லை. வடமொழியில்‌ கிடைக்கின்ற மூத்த 
இலக்கணமான இந்நூலினை முனைவர்‌ கு. மீனாட்சி முதல்‌ முதலாகத்‌ 
தமிழாக்கம்‌ செய்துள்ளார்‌. அத்துடன்‌ அஷ்டாத்தியாயி தொடர்புடைய 
காத்தியாயனரின்‌ வார்த்திகம்‌, பதஞ்சலியின்‌ மகாபாஷயம்‌ உரைகளில்‌ 
உள்ள தொடர்புடைய கருத்துகளையும்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. 
*தமிழிலாப்‌ பிறமொழி நூல்‌ அனைத்தும்‌ நல்ல தமிழாக்கி வாசிக்கத்‌ 
தருதல்‌ வேண்டும்‌' என்ற பாரதிதாசனின்‌ கருத்திற்கிணங்க வடமொழி 
இலக்கண நூலான இதனைத்‌ தமிழ்‌ ஆக்கம்‌ செய்த முனைவர்‌ கு. 
மீனாட்சி அவர்கள்‌ பாராட்டுதலுக்கும்‌ போற்றுதலுக்கும்‌ உரியவர்‌. 


இந்நூலினை உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ மூன்று 
பகுதிகளாக வெளியிடுகிறது. முனைவர்‌ கு. மீனாட்சி அவர்கள்‌ தமிழ்‌, 
ஆங்கிலம்‌, வடமொழி ஆகியவற்றில்‌ வல்லுநர்‌. மேலும்‌ சிறந்த 
மொழிநூல்‌ அறிஞர்‌. இவருடைய மும்மொழிப்‌ புலமை இந்நூலுள்‌ நன்கு 
வெளிப்படுகிறது. 


இந்தியாவில்‌, முதல்‌ இலக்கண நூல்‌ பாணினியின்‌ 
அஷ்டாத்தியாயி என்று சிலரும்‌ தொல்காப்பியம்‌ என்று சிலரும்‌ 
"கூறிவருகின்றனர்‌. இந்நூலாசிரியர்‌ இருசாராரின்‌ ஐயத்தை நீக்கும்‌ 
வகையில்‌ “Tolkapplyam and Astadhyayi’ என்ற நூலை நிறுவனத்தின்‌ 
வழி வெளியிட்டுள்ளார்‌. இவருடைய ஆய்வுப்‌ பணியின்‌ 
தொடர்ச்சியாக “அஷ்டாத்தியாயி" எனும்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்பு 
நூலினையும்‌ நிறுவனம்‌ வெளியிடுகின்றது. 


இந்நிறுவன வளர்ச்சிக்கு ஆக்கமும்‌, ஊக்கமும்‌ காட்டிவருகின்ற 
மாண்புமிகு தமிழ்‌ ஆட்சிமொழி-பண்பாடு மற்றும்‌ இந்து சமய 
அறநிலையத்துறை அமைச்சர்‌ முனைவர்‌ மு. தமிழ்க்குடிமகன்‌ 
அவர்களுக்கும்‌ தமிழ்‌ வளர்ச்சி-பண்பாடு மற்றும்‌ அறநிலையத்‌ துறைச்‌ 
செயலாளர்‌ திருமிகு. த. இரா. சீனிவாசன்‌, இ.ஆ.ப. அவர்களுக்கும்‌ 
எங்கள்‌ நெஞ்சார்ந்த நன்றி, 


இந்நூல்‌ வெளிவர நிதியுதவி நல்கிய “இந்திய மொழிகள்‌ 
நடுவண்‌ நிறுவனத்திற்கு எங்கள்‌ நன்றி. 


இந்நூலினை நல்ல முறையில்‌ அச்சிட்டுத்தந்த "பிரைநெட்‌ 
கம்ப்யூட்டர்ஸ்‌” அச்சகத்தார்க்கும்‌ எங்கள்‌ நன்றி. 
27.07.98 
இயக்குநர்‌ 


முகவுரை 


தெரல்காப்பியரின்‌ வடமொழி இலக்கணத்‌ தேர்ச்சி 
அனைவரும்‌ அறிந்ததே. தொல்காப்பிய உரையாசிரியர்கள்‌, பின்னால்‌ 
வந்த வீரசோழிய ஆசிரியர்‌ போன்றவர்களும்‌ வடமொழி 
இலக்கணங்களில்‌ தேர்ச்சி பெற்றவர்களே. பல காலக்‌ கட்டங்களில்‌ 
எழுந்த நூல்களின்‌ ஆசிரியர்களும்‌ இருமொழிகளையுமே நன்கு 
கற்றுணர்ந்தவர்கள்தான்‌ என்று வரலாற்றுச்‌ சான்றுகள்‌ 
பறைசாற்றுகின்றன. பல மொழிபெயர்ப்பு நூல்கள்‌ தொல்காப்பியர்‌ 
காலத்திலேயே இருந்தன என்பது தொல்காப்பியரே, முதல்நூல்‌, 
வழிநூல்‌ என்ற சொற்களைப்‌ பயன்படுத்தியிருப்பதிலிருந்து விளங்கும்‌. 
இருபதாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த எழுச்சிப்‌ புலவர்‌ பாரதி, 'பிறநாட்டு 
நல்லறிஞர்‌ சாத்திரங்கள்‌ தமிழ்‌ மொழியில்‌ பெயர்த்தல்‌ வேண்டும்‌' என்று 
வேறுமொழிகளையும்‌ கற்றுணர்ந்த தமிழறிஞர்களுக்கு ஆணையிட்டுக்‌. 
கூறுகிறார்‌. 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்க்கப்‌ 
பட்டுள்ளது. அனால்‌, தமிழ்‌ இலக்கண நூல்களில்‌ அழ்ந்த அறிவுள்ள 
பல தமிழறிஞர்கள்‌, பாணினியின்‌ இலக்கணத்தோடோ அல்லது அதன்‌ 
ஆங்கில மொழிபெயர்ப்புகளோடோ நேரிடைத்தொடர்பு கொள்ள 
இயலாத நிலையில்‌ காணப்படுகிறார்கள்‌. உரையாசிரியர்களின்‌ 
உரைகளிலிருந்துதான்‌ வடமொழி இலக்கணங்களைப்‌ பற்றி, அவர்கள்‌ 
அறிந்து கொள்ள இயலுகிறது. பல மேல்நாட்டு அறிஞர்களால்‌ மிகவும்‌ 
புகழப்பட்ட அஷ்டாத்தியாயியை அதன்‌ தமிழாக்கத்தையாவது படித்து 
அறிந்து கொள்வதற்குக்கூட இதுவரையில்‌: அதன்‌ தமிழாக்கம்‌ 
தமிழநிஞர்களுக்குக்‌ கிடைக்கவில்லை. இத்தகைய நூலின்‌ 
தேவையைப்‌ பல அறிஞர்கள்‌ புரிந்து கொண்டும்‌ இருக்கிறார்கள்‌. 
இந்தக்‌ குறையை நிறைவு செய்வதற்காக எடுத்துக்கொண்ட எனது 
எளிய முயற்சிதான்‌ இந்தத்‌ .தமிழாக்கம்‌. இப்பணி முதன்‌ முதலில்‌ 


பல்கலைக்‌ கழக மானியக்‌ குழுவின்‌ (University Grants Commission) 
நிதி உதவியுடன்‌, ' உயர்மட்ட ஆராய்ச்சித்‌ திட்டத்தின்‌ கீழ்ச்‌ 
செய்யப்பட்டது. 


அஷ்டாத்தியாயி என்ற பாணினி (இலக்கணத்துடன்‌ 
காத்தியாயனரின்‌ வார்த்திகம்‌, பதஞ்ஜலியின்‌ மகாபாஷ்யம்‌ ஆதிய 
மூன்றையும்‌ சேர்த்துத்தான்‌ படிப்பது தொன்று தொட்ட வழக்கம்‌. 
அஷ்டாத்தியாயி சூத்திரப்பாடம்‌ மட்டும்‌ தனியாக மொழிபெயர்த்தால்‌, 
அத்தமிழாக்கம்‌ எளிதில்‌ புரிந்துகொள்ள இயலாது. வடமொழி! 
இலக்கணத்தை முனித்ரய வ்யாகரணம்‌ அதாவது மூன்று முனிவர்களின்‌ 
இலக்கணம்‌ என்று கூறுவதுண்டு. அகவே இம்மொழிபெயர்ப்பில்‌ 
முதலில்‌ பாணினியின்‌ சூத்திரங்களைத்‌ தமிழில்‌ கொடுத்து, தொடர்ந்து, 
மகாபாஷ்யம்‌, வாமனர்‌ ஜயாதித்தரின்‌ காஸிகா என்ற நூல்களின்‌ 
அடிப்படையில்‌ தமிழாக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறே, 
வார்த்திகங்களையும்‌ தமிழில்‌ கொடுத்து, தொடர்ந்து, அதன்‌ தமிழ்‌ 
மொழிபெயர்ப்பும்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 


இந்நூலின்‌ அச்சிடப்பட்ட சில எழுத்துக்களைப்‌ பற்றிய 
விளக்கம்‌ தேவை. தமிழ்‌ எழுத்துக்களைவிட அதிகமான 
எழுத்துக்களைக்‌ கொண்டது ஸம்ஸ்கிருதம்‌. இதன்‌ எழுத்தான, 
நாகரியில்‌, ஒவ்வொரு வர்க்கத்திலும்‌ நன்னான்கு எழுத்துக்கள்‌ உள்ளன. 
அவை அந்தந்த எழுத்துக்களோடு, 1,2,3,4 என்ற எண்கள்‌ 
இணைத்துக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்‌ காட்டாக, 'க' என்ற 
எழுத்து அதன்‌ உச்சரிப்பினடிப்படையில்‌ 4 வகையாக அமையும்‌. 
அவை முறையே ௧! (௪12), க” - (1418), ௯" (ஜூ) ௯1 (ஜர்‌) என்று 
கொடுக்கப்பட்டுள்ளன. அவ்வாறே ௬!" (ஸா) என்றும்‌ '௬ு” (ஈர) ஸ'' 
(௪5), 'ஸ' (௫5) என்றும்‌ உச்சரிக்க வேண்டும்‌. 


பாணினி பல இடங்களில்‌ சுரத்தைப்பற்றிப்‌ பேசுகிறார்‌. 
வேதமொழியில்‌, உதாத்தம்‌, அனுகதாத்தம்‌, ஸ்வரிதம்‌ என்ற மூன்று 
வகையான சுரங்கள்‌ காணப்படும்‌. இவைகளைக்‌ குறிப்பிட சரியான 
குறியீடு கிடைக்காததால்‌, அவைகளை அந்தந்த இடங்களில்‌ 
குறிப்பிடவில்லை. ஆகவே, சில சூத்திரங்களுக்காகக்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு எடுக்துக்‌ காட்டுக்களும்‌ ஒரே 
மாதிரியாகக்‌ காணப்படுகின்றன. ஆயினும்‌, அதற்கு முன்பு 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ விளக்கத்திலிருந்து, இவைகளை 
வேறுபடுத்த இயலும்‌. உதாத்த சுரத்தை மட்டும்‌, அந்த எழுத்துடன்‌ '2' 
அல்லது '3' என்ற குறியுடன்‌ காட்டப்பட்டுள்ளது. எடுத்துக்‌ காட்டாக, 
போ” அல்லது க”. 


இந்த மொழிபெயர்ப்புப்‌ பணியைத்‌ தொடங்கிய 
காலத்திலிருந்து, பலர்‌ எனக்கு ஊக்கம்‌ அளித்து, உறுதுணையாக 


இருந்தார்கள்‌. அவர்கள்‌ அனைவருக்கும்‌ எனது நன்றி உரியது. 
ஆயினும்‌, சிலரைக்‌ குறிப்பிட்டு, நன்றி கூறுவது எனது கடமை. 


இம்மொழிபெயர்ப்புப்‌ பணியை நான்‌ தொடங்குவதற்குக்‌ 
காரணமாக அமைந்தவர்‌ பேராசிரியர்‌ அகத்தியலிங்கம்‌ (முன்னாள்‌ 
துணை வேந்தர்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌ ) அவர்கள்‌ ஆவர்‌. 
இப்பணியைச்‌ செய்து முடிக்க அவர்களது ஆர்வமும்‌, ஊக்கமும்‌, 
உறுதுணையாக இருந்தன. பேராசிரியர்‌ அகத்தியலிங்கம்‌ அவர்களுக்கு 
நான்‌ என்றென்றும்‌ கடமைப்பட்டுள்ளேன்‌. எனது உளமார்ந்த நன்றி 
அவர்களுக்கு உரியது. இத்தமிழரக்கத்தை நூல்‌ வடிவில்‌ வெளிக்‌ 
கொண்டு வருவதற்காகவும்‌ பேராசிரியர்‌ அகத்தியலிங்கம்‌ அவர்கள்‌ 
முயற்சி எடுத்துக்‌ கொண்டார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ விருப்பம்‌ 
நிறைவேறவில்லை. கனவாகவே நின்ற அந்த முயற்சி, இன்று 
நனவாகிறது. இதற்குக்‌ காரணம்‌ முனைவர்‌ இராமர்‌ இளங்கோ அவர்கள்‌ 
(இயக்குநர்‌, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை ) அகும்‌. 
எனது தமிழாக்கத்தை அச்சேற்றுவதற்காக, அணுகியபோது, 
எவ்விதத்‌ தயக்கமும்‌ காட்டாமல்‌, உடனேயே ஏற்றுக்கொண்டு, (இன்று 
அதை நூல்‌ வடிவத்தில்‌ வெளியிட்டுள்ளார்கள்‌. முனைவர்‌ இராமர்‌ 
இளங்கோ அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அஷ்டாத்தியாயியின்‌ 
தமிழ்‌ மொழிபெயர்ப்புப்பணியை நான்‌ தொடங்கிய காலத்திலிருந்தே 
இதற்கு ஊக்கமளித்து, தனது கருத்துக்களையும்‌ எடுத்துக்கூறிப்‌ பல 
வகையில்‌ உதவி புரிந்தவர்‌ முனைவர்‌ இ. அண்ணாமலை அவர்கள்‌ 
(முன்னாள்‌ இயக்குநர்‌, இந்திய மொழிகளின்‌ நடுவண்‌ நிறுவனம்‌, 
மைசூர்‌ (Central Institute of Indian Languages, Mysore) அவர்‌. இன்று 
இது, நூலாக வருவதில்‌ மிகப்பெரிய பங்கு அவர்களுடையதுதான்‌. 
முனைவர்‌ இ. அண்ணாமலை எடுத்துக்கொண்ட அர்வத்திற்கும்‌, 
அவர்கள்‌ எனக்கு அளித்த ஊக்கத்திற்கும்‌ எனது நன்றி என்றென்றும்‌ 
உரியது. 


பேராசிரியர்‌ செ. வை. சண்முகம்‌ (ஓய்வு, அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌, மொழியியல்‌ துறை ) அவர்கள்‌, நான்‌ இப்பணியை 
மேற்கொண்ட நாளிலிருந்து, பல காலக்‌ கட்டங்களில்‌, தனது 
கருத்துக்களைக்‌ கூறி, இப்பணியை நான்‌ செய்து முடிக்க ஊக்கமளித்து 
உதவினார்கள்‌. அவர்களுக்கு எனது உளங்கனிந்த நன்றி. 


இந்த அஷ்டாத்தியாயியின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்புப்‌ பணியில்‌ 
ஈடுபட்டபோது, பல இன்னல்கள்‌ இடையூறுகளை நான்‌ எதிர்கொள்ள 
வேண்டிவந்தது. அந்த நேரங்களில்‌ எல்லாம்‌ எனக்கு ஊக்கமளித்து 
உறுதுணையாக நின்றவர்கள்‌ பல நண்பர்கள்‌. அவர்களில்‌, சிலர்‌ 
குறிப்பிடத்‌ தகுந்தவர்கள்‌. முனைவர்‌ ரவிந்திர வர்மா (எனது சக 
ஆசிரியர்‌), திரு. இராம கிருட்டிணன்‌, திரு. மணிவேல்‌ ஆகியவர்களுக்கு 
நான்‌ நன்றி செலுத்தக்‌ கடமைப்பட்டுள்ளேன்‌. 


அஷ்டாத்தியாயியைத்‌ தமிழில்‌. மொழிபெயர்க்க நிதி உதவி 
செய்த பல்கலைக்கழக மானியக்‌ குழுவுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நான்‌ 
இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு, இதைச்‌ செய்து முடிக்கப்‌. 
பலவகையில்‌ உதவிபுரிந்த ஜவகர்லால்‌ நேரு பல்கலைக்‌ கழகத்துக்கு 
எனது உளமார்ந்த நன்றி உ.ரியது. 


இது நூலாக வெளிவருவதற்கு உதவிய இந்தியமொழிகளின்‌ 
ஈடுவண்‌ நிறுவனம்‌, மைசூர்‌, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை 
அதியவைகளுக்கு எனது நன்றி. 


இது அச்சாகும்‌ போது, நான்‌ சென்னையில்‌ தங்கிய நாட்களில்‌ 
அன்போடும்‌ ஆர்வத்தோடும்‌ பலவகையில்‌ முனைவர்‌ இ. ராஜலட்சுமி 
ஸ்ரீனிவாசன்‌, அவர்கள்‌ கணவர்‌ திரு. எஸ்‌. ஸ்ரீனிவாசன்‌ஆகியோர்‌ 
உதவினர்‌. அவர்களுக்கும்‌ எனது உளங்கனிந்த நன்றி. - 


இதன்‌ பிழை திருத்தத்தில்‌, ஆர்வத்தோடு எனக்கு உதவி புரிந்த 
எனது தோழி திருமதி. சீதாலட்சுமி அவர்களுக்கு எனது உளமார்ந்த 
்‌. நன்றி. 


பூனே, 
01/07/1998. 


கு. மீனாட்சி 


ட] 
_ 
ஆ 


அ 
ஸ்‌ 
KN 


பாணினியின்‌ அஷ்ட.ஈத்தியாயி. 


ங்யாப்‌ ப்ராதிபதி'காத்‌ 
ஙி, ஆப்‌, ப்ராதி பதி"கங்களுக்குப்‌ பிறகு. இது ஒரு அதிகார சூத்திரம்‌. 


இதிலிருந்து 5வது அத்தியாயத்தின்‌ இறுதிவரை ப்பது தெடர்ந்து 


அனுவிருத்தியாகும்‌. 

ங்‌, ஆப்‌, ஆகிய -பெண்பால்‌ ஒட்டுக்களில்‌ முடியும்‌ ற்கள்‌ அல்லது 
பெயரடிகள்‌ (140௮! Stem) ஆகியவைகளோடு அடுத்த சூத்திரத்தில்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ ஒட்டுக்களிணைக்குப்படும்‌. 

'நீ' என்ற ஒட்டு, பீப்‌, ஙீஷ்‌, ஙீன்‌ ஆகிய ஒட்டுக்களைக்‌ குறிக்கும்‌, ' ஆப்‌' 
என்ற ஒட்டு டாப்‌, டப்‌, சாப்‌ என்ற மூன்று ஒட்டுக்களைக்‌ குறிக்கும்‌. 


ஸ்வெள ஜஸமெளட்ச”“ஷ்டாப்‌"யாம்‌ 

பிஸ்‌ நே“ப்யாம்‌ ப்‌'யஸ்ஙஸிப்‌£யாம்‌ 

ப்‌£யஸ்‌ ஙஸோ ஸாம்‌ ங்யோஸ்‌ ஸுப்‌ 

எமா' முதலிய ஒட்டுக்கள்‌, மேற்‌ சூத்திரத்தில்‌ கூறியவைகளுக்குப்‌ பின்‌ 
இணைக்கப்படும்‌. 

இச்சூத்திரத்தில்‌ குறிப்பிடப்பட்டவை வேற்றுமையுருபுகளாகும்‌. இவைகளை 
'ஙீ' அல்லது ஆப்‌'பை இறுதியாகக்‌ கொண்ட பெண்பாற்‌ 
சொற்களுக்குப்பின்னும்‌, மற்ற பெயர்ச்‌ சொற்களுக்குப்‌ பின்னும்‌ 
இணைப்படும்‌. இங்கு கூறப்பட்டவை அடிப்படை (192510) வேற்மையுருபுகள்‌. 
மாற்றமேதுமில்லாமல்‌,. இவைகளை, மெய்யீற்றுப்‌ பெயர்ச்‌ சொற்களுடன்‌ 
இணைக்கப்படும்‌. உயீரீற்றுச்‌ சொற்களோடு இணைக்கும்போது, இவைகளில்‌ 
சில மாற்றங்கள்‌ தேவை. அவைகளை அந்தந்த இடங்களில்‌ பாணினி 
குறிப்பிடுகிறார்‌. இவ்வுருபுகளை 'ஸுப்‌' என்ற பிரத்யாஹரத்தால்‌ 
குறிப்பிடப்படுகிறது. இவ்வுருபுகள்‌ வருமாறு: 


ஒருமை இருமை ரை 
1. ஸ்‌ (ஸு) ஒள அஸ்‌ (ஜஸ்‌) 
க அம்‌ ஒள(ஒளட்‌) அஸ்‌ (ஸஸ்‌) 
3, ஆ (டர) ப்‌£யாம்‌ பிரஸ்‌ 
4. ஏ (ஙே) ப்‌யாம்‌ ப்‌£யஸ்‌ 
5. அஸ்‌ (ஙஸி) ப்‌யாம்‌ ப்‌'யஸ்‌ 
6. அஸ்‌ (ஙஸ்‌) ஓஸ்‌ ஆம்‌ 
ச்‌, இ (ஙி) ஒஸ்‌ ஸு (ஸுப்‌) 


"ஙி' யீற்றுச்‌ சொற்கள்‌ குமார்‌, (ஙீப்‌) கெளரீ (ஷ்‌), 
ஸார்ங்கரவீ (ஙீன்‌) 

"ஆப்‌' ஈற்றுச்‌ சொற்கள்‌ - க“ட்‌'வா, (டஎஈப்‌) பஹு 
ராஜா (ட*ப்‌), காரீஷக'ந்த்‌'யர்‌ (சாப்‌) 

ப்ராதி பதிகம்‌ - த்ருஷத்‌ 


- முனைவர்‌ கு. மீனாட்சி 2 


ப்ரத2மா - முதல்‌ வேற்றுமை - ஒருமை, குமாரீ' (குமாரீ*ஸு-குமார்‌4௦ (6.1.68) 
குமாரீ. 1 இருமை - குமார்யெள (குமார்‌+ஒள, யண்‌) 1 பண்மை - குமார்ய: 
(குமாரீ*ஜஸ்‌, 'ஜ' ஒரு 'இத்‌' அது கெடும்‌ (1.3.7) - அஸ்‌, (பண்‌), 2ஆம்‌ 
வேற்றுமை (ஒரு) குமாரீம்‌ (குமார்‌*அம்‌. 6.1.97 பூர்வரூப) (இரு) குமார்யெள 
(குமாரீ*ஒளட்‌-ஒள, யண்‌) (பன்‌) குமாரீ: (குமாரீ *ஸஸ்‌ ('ஸ்‌'ஒரு 'இத்‌' 1.3.8) 
அதனால்‌ கெடும்‌) அஸ்‌ குமாரீ (பூர்வஸவர்ண 6.1.102) ; 3ஆம்‌ வேற்றுமை 
(ஒரு குமார்யா (குமாரீ*ட ஆ, பண்‌) (இரு) குமாரீப்‌*யாம்‌ குமாரீ*ப்‌“யாம்‌), 
(பன்‌) குமாரீபி*; (குமாரீ*பி£ஸ்‌) ஸ்‌-ர்‌ -;) 1 4ம்‌ வேற்றுமை (ஒரு) குமார்யை 
(குமாரீ*கே -ஏ, 1.4.3 இன்படி. நதீ ஸம்க்‌*ஞா, ஆட்‌-ஆ (7.3.112) ஆகமம்‌, 
விருத்தி (குமாரீ*ஐ, யண்‌) (இரு) குமாரீப்‌“யாம்‌ (குமாரீ*ப்‌*யாம்‌), (பன்‌) 
குமாரீப்‌ “ய: குமாரீ*ப்‌*யஸ்‌, ஸ்‌ - ர்‌ - :) 5ஆம்‌ வேற்றுமை. (ஒரு) மார்யா: 
(குமாரீ*ஙஸீ: அஸ்‌, நதீஸம்க்‌*ஞா, ஆட்‌-ஆ, ஆகமம்‌, விருத்தி- குமார்‌ * ஆஸ்‌, 
யண்‌.ஸ்‌ - ர்‌ :) (இரு) குமாரீப்‌'யாம்‌ (குமாரீ*ப்‌*யாம்‌) : (பன்‌) குமாரீப்‌*ய; 
(குமாரீ4ப்‌*பஸ்‌), 5ஆம்‌ வேற்றுமை. (ஒரு) குமார்யா: (குமாரீ*ஙஸ்‌-அஸ்‌, ஆட்‌: 
ஆ ஆகமம்‌, விருத்தி, யண்‌) (இரு) குமார்யோ: (குமார்‌*ஒஸ்‌, யண்‌, ஸ்‌-ர்‌-:) 
(பன்‌) குமாரீணாம்‌ (குமார்‌ * ஆம்‌இ நதீஸம்க்ஞா. பெறுவதால்‌ நுட்‌-நு ஆகமம்‌ 
ந்‌-ண்‌) 7ஆம்‌ வேற்றுமை (ஒரு) குமார்யாம்‌ (குமாரீ4ஙி. நதீஸம்க்‌”ஞா 
பெறுவதால்‌ ஙி-ஆம்‌ (7.1:118), யண்‌) (இரு) குமார்யோ: (குமாரீ*ஒஸ்‌, யண்‌, 
ஸ்‌-ர்‌-:) (பன்‌) குமாரீஷு (குமாரீ4*ஸுப்‌-ஸு, ஸ்‌ -ஷ (8.3.59) 8 ஆம்‌ வேற்றுமை. 
ஸம்போதனம்‌ (ஒரு) ஹே. குமாரீ (குமாரீ4ஸு) நதீ யாவதால்‌ 7.3.107 இன்படி 
குமாரிஃஸ்‌ குமாரி40 (6.1.96) (இரு) ஹே குமார்யெள, (பன்‌) ஹே குமார்ய: 


'ஆ' யீற்றுச்‌ சொல்‌ 

முதல்‌ வேற்றுமை (ஒரு) க“ட்‌'வா (க“ட்வா*ஸு) 

(க“ட்‌'வா*9 6.1.68), (இரு) க£ட்‌'வே 

(க£ட்‌'வா*ஒள, - க£ட்‌'வா * ஸு : ஈ (7.119), கட்வே (6.1.87) (பன்‌) க“ட்வா:), 
(க“ட்‌'வா*ஜஸ்‌ - அஸ்‌, பூர்வ ஸவர்ண தீர்க”, ஸ்‌-ர்‌-:), 2 ஆம்‌ வேற்றுமை, (ஒரு) 
க£ட்‌'வாம்‌ (க£ட்‌'வா*அம்‌, பூர்வரூப) (இரு) க“ட்‌ வே (க“ட்‌'வா * ஒளட்‌-ஸீ'-ஈ); 
(பன்‌) க£ட்‌'வா: (க“ட்‌'வா*ஸ'ஸ்‌-அஸ்‌, பூர்வஸவர்ண தீர்க. ஸ்‌:ர்‌::); 3ஆம்‌ 
வேற்றுமை. (ஒரு) க“ட்வயா க“ட்‌'வா*டா-ஆ. கட்வே (7.3.105)+ஆ - க£ட்வய்‌ 
(6.1.78)4ஆ-க“ட்‌'வயா); (இரு) க£ட்வாப்‌'யாம்‌ (கட்‌'வா*ப்‌*யாம்‌); (பன்‌) 
கூட்வாபி*: (க£ட்வா*பி*ஸ்‌) 4ஆம்‌ வேற்றுமை (ஒரு) க£ட்‌'வாயை: 
(கட்‌'வா*நே:ஏ, 7.1.113 இன்படி. யாட்‌-யா ஆகமம்‌, கடட்வா4யா*ஏ:-க“ட்வாயை 
(6.1.88) (இரு) க£ட்‌'வாப்‌*யாம்‌ (க£ட்‌'வா*ப்‌*யாம்‌) (பன்‌) கட்வாப்‌“ய: 
(க“ட்‌'வா*ப்‌*யஸ்‌); 5ஆம்‌ வேற்றுமை (ஒரு) க“ட்‌'வாயா: (க“ட்‌'வா*ஙஸி - அஸ்‌, 
க“ட்‌'வா4யா (7.1113) + அஸ்‌ - க£ட்‌'வாயா: (6.1.101); (இரு) க“ட்வாப்‌*யாம்‌ 
(க“ட்‌'வா-ப்‌*யாம்‌) (பன்‌) க“ட்வாப்‌*ப: (க“ட்வாஃப்‌*ய:) 6ஆம்‌ வேற்றுமை (ஒரு) 
க£ட்‌'வாயா: (க“ட்வா*ஙஸ்‌-அஸ்‌, யாட்‌-யா ஆகம....) (இரு) க“ட்வயோ: 
(க£ட்‌'வா*ஒஸ்‌-க“ட்‌'வே (7.3.105) *ஒஸ்‌.- க“ட்வய்‌*ஒஸ்‌- க£ட்‌'வயோ:); (பன்‌) 


ஆ 


ம 


ஃ 


;” 


- 


ட்ப 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


கட்‌ 'வாநாம்‌ க“ட்‌'வா-ஆம்‌-க“ட்‌ 'வா* நுட்‌-ந (7.154) *ஆம்‌-க“ட்‌'வாநாம்‌); 7ஆம்‌ 
வேற்றுமை - (ஒரு) க£ட்வாயாம்‌ (க“ட்‌'வா*ஙி-க“ட்‌'வா* ஆம்‌ 
(7.3.116)-க“ட்‌'வா*யா (7.3.113)-ஆம்‌-க£ட்‌'வாயாம்‌); (இரு) க“ட்‌'வயோ: 
(க£ட்‌'வா*ஒஸ்‌)இ (பன்‌) க2ட்வாஸு (க£ட்‌'வா*ஸுப்‌-ஸு). ஸம்போதன. 
ஹேக£ட்வே, (க£ட்வா*ஸு-க£ட்‌'வே (7.3.106)-ஸு-க“ட்‌'வே- 0 (6.1.99), (இரு) 
ஹே,க2ட்‌'வே (கட்‌'வா*ஒள-ஸுங்‌-ஈ-க“ட்‌'வே), (பன்‌) க£ட்‌'வா: 
(கஃட்வா*ஜஸ்‌-அஸ்‌) 


ப்ராதி பதிக 


முதல்‌ வேற்றுமை (ஒரு) த்‌'ருஷத்‌” (த்‌”ருஷத்‌**ஸு த்‌'ரஷத்‌'*6 (6.1.68); (இரு) 
த்‌ ருஷதெ”ள (த்‌”ருஷத்‌"*ஒள) (பன்‌) த்‌*ருஷத்‌”: (த்‌'ருஷத்‌'*ஜஸ்‌: அஸ்‌) 2ஆம்‌ 
வேற்றுமை (ஒரு த்‌“ருஷத"ம்‌ (த்‌'ருஷத்‌*அம்‌), (இரு) த்‌ருஷதெ'ள (பன்‌) 
த்‌ ருஷத': (த்‌”ருஷத்‌*ஸ௬ஸ்‌-அஸ்‌) 3ஆம்‌ வேற்றுமை (ஒரு) த்‌“ருஷதன்‌ த்‌”ருஷத்‌ 
*டா்‌:ஆ) (இரு) த்‌”ருஷத்‌”ப்‌*யாம்‌ (த்‌”ருஷத்‌*ப்‌*யாம்‌)இ (பன்‌) த்‌”ருஷத்‌"பி*: 
(த்‌*ருஷத்‌”*பி“ஸ்‌); 4ஆம்‌ வேற்றுமை (ஒரு) த்‌'ருஷதே” த்‌*ருஷத்‌"*நே-ஏ) (இரு) 
த்‌௬ுஷத்ப்‌'யாம்‌ (பன்‌) த்‌”ருஷத்‌“ப்‌*ய:. 5ஆம்‌ வேற்றுமை (ஒரு) த்‌“ருஷத”: 
(த்‌“ருஷத்‌**ஙஸி-அஸ்‌), (இரு) த்‌”ருஷத்‌”ப்‌*யாம்‌ (பன்‌) த்‌'ருஷத்‌"ப்‌*ய: 6ஆம்‌ 
வேற்றுமை (ஒரு) த்‌*ருஷத*: (த்‌'ருஷத்‌”-ஙஸ்‌-அஸ்‌), (இரு) த்‌'ருஷதேள்‌: 
(த்‌ருஷத்‌**ஒஸ்‌) (பன்‌) த்‌'ருஷூதாம்‌ (த்‌*ருஷத்‌* ஆம்‌), 7ஆம்‌ வேற்றுமை (ஒரு) 
த்‌”ருஷதி” (த்‌ருஷத்‌'*ஙி) (இ ரு)த்‌“ருஷதோ: (த்‌”ருஷத்‌**ஒஸ்‌), (பன்‌) 
த்‌ ருஷத்ஸு (த்‌ ருஷத்‌“*ஸுப்‌) 


ஸ்த்ரியாம்‌ 

பெண்பாலில்‌ 

ஆண்பாற்‌ பெயர்ச்சொற்களுக்குப்‌ பின்‌ எந்தெந்த ஒட்டுக்களைச்‌ சேர்த்து 
பெண்பாற்‌ சொற்கள்‌, தருவிக்கப்படுகிறதென்று குறிப்பிடும்‌, தொடர்ந்து 
வரும்‌ சூத்திரங்களுக்கு அதிகார சூத்திரமாக அமைகிறது இந்தச்‌ சூத்திரம்‌. 


அஜாத்‌*யதஷ்டர்ப்‌ _ 

'அஜ (ஆடு) என்ற வகுப்பைச்‌ சேர்ந்த அ ஈற்றுப்‌ பெயரடிச்‌ சொற்களோடு, 
'டாப்‌' என்ற பெண்பாலொட்டை இணைத்து, அதன்‌. பெண்பாற்‌ சொற்கள்‌ 
ஆக்கப்படும்‌. அஜா, ஏட'கா, கோகிலா... 


ரு'ன்னேப்‌*யோ ஙீப்‌ . 
ரன்‌ ஆகியவற்றை ஈறாகக்‌ கொண்ட ஆண்பாற்‌ சொற்களுடன்‌ ங்ப்‌ 
ஒட்டைச்‌ சேர்த்து, அவைகளின்‌ பெண்பாற்‌ சொற்கள்‌ தருவிக்கப்டும்‌. 
கர்த்ரீ (கர்த்ரு), தண்டி'னீ (தண்டின்‌) 


முனைவர்‌. கு. மீனாட்சி . 4 


4.1.6 . உகிதஸ்‌'ச 
'உக்‌' (:உ.ரு'.ல்‌) 'ஐ' இத்தாகக்‌ கொண்டவைகளுக்கப்பின்‌ 'ஙீப்‌' ஒட்டு 
(பெண்பாலைக்‌ குறிக்க) வரும்‌. 
பூவதீ (பவத்‌); பசந்தீ (பசத்‌) 


வா: த*தோருகி'த: ப்ரதிஷேதே* வக்தவ்ய: 
சூத்திரத்தில்‌ குறிப்பிட்ட 'இத்‌'தையுடைய தாதுக்களுக்குத்‌ தடை கூற 
வேண்டும்‌. உக்ஸ்ரத்‌ (ப்‌“ராஹ்மணீ) (ஙீப்‌ இணைக்கப்படவில்லை) 


வா: அஞ்சதேருபஸம்க்‌ யானம்‌ 

ஆயினும்‌ 'அஞ்சு'ஐ இறுகியாகக்‌ கொண்ட சொற்களுடன்‌ 'ஙீப்‌' 
இணைக்கப்படும்‌. 

ப்ராசீ, (ப்ராஞ்சீ) 

ப்ரதீசீ (ப்ரதீசீ) 


1.7 வனோரச 
“வன்‌” ஒட்டில்‌ முடியும்‌ சொற்களோடு ஙீப்‌ (ஈ) ஓட்டுச்‌ சேர்த்து, 
பெண்பாற்சொற்களாக்கப்படும்‌. 
தீ£வரீ (தீவன்‌), செம்படவனின்‌ மனைவி” 
பீவரீ (பீவன்‌) பருமனான பெண்‌' 
ஸர்வரீ (ஸார்வன்‌) 'இரவு'  - 


வா: வநோ ந ஹஸ: 

'ஹஸ்‌' பிரத்யாஹாரத்தின்‌ எழுத்துக்களை ஈறாகக்‌ கொண்ட தாதுவோடு 
வரும்‌ வன்‌'னொட்டை ஈறாகக்‌ கொண்ட சொற்களோடு ஸீப்‌' ஒட்டு வராது. 
அதனால்‌ 'ர' ஆதேசமுமில்லை. 

ஸஹயுத்‌“வா 'உடன்‌ சண்டையிடுபவன்‌' (ஸஹயுத்‌“வன்‌) 


4.1.8 பாதேன்‌ அன்யதரஸ்யாம்‌ 
'பாத”' என்ற சொல்லில்‌ முடியும்‌ பெயரடிகயோடு விருப்பாக 'ஙீப்‌' ஒட்டு 
(பெண்பாலைக்‌ குறிக்க) இணைக்கப்படும்‌. த்‌விபாத்‌ (ஆ ண்பாலும்‌ 
பெண்பாலும்‌) த்‌'விபதீ” (பெண்பால்‌ 'ஙீப்‌' ஒட்டுடன்‌) 

4.1.9 டாப்ருசி 


'பாத' என்ற சொல்லையிறுதியாகக்‌ கொண்ட பெயாடிக்குப்‌ பின்‌ இ 'டஈப்‌' 

ஒட்டு (பெண்பாலைக்‌ குறிக்க) அச்சொல்‌, ருக்குவேதத்தின்‌ ஒரு செய்யுள்‌ 

(ரச்‌) என்ற பொருளைச்‌ சுட்டும்போது வரும்‌. 

த்‌'விபதாரு'க்‌ 'இரண்டு பாதமுள்ளருக்கு வேதச்‌ செய்யுள்‌' ஆனால்‌ த்‌"விபதீ” 
.. தேவதத்தா 


5 : 


4.1.10. 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


- ந ஷட்‌'ஸ்வஸ்தாதி'ப்‌*ய: 


'ஷட்‌' என்ற ஸம்க்ஞாவினால்‌ குறிக்கப்பட்ட சொற்களுக்குப்‌ பின்‌ (1124) னும்‌, 
ஸ்வஸ்ர௬ு' முதலிய சொற்களுக்குப்‌ பின்னும்‌ பெண்பால்‌ ஓட்டுக்கள்‌ 
இணைக்கப்படமாட்டா. பஞ்ச ப்‌ராஹ்மண்ம: '5பிராமணப்‌ பெண்கள்‌ இங்கு, 
பபஞ்சன்‌' 'ன்‌' ஈற்று எண்ணுப்‌ பெயர்‌. 'nீப்‌' ஒட்டு 'ன்‌' ஈற்றுச்‌ சொல்லுடன்‌ 
இணைக்கவேண்டுமென்று சூ.4.1.5 கூறுகிறது. அதற்குத்‌ தடைவிதிக்கிறது 
இச்சூத்திரம்‌. ஸ்வஸா, து£ஹிதா, நநாந்தா, யாதா, மாதா, .திஸ்ர;. சதஸ்ர: 
ஆகியவைகளுடன்‌ 'ஙீப்‌' (௬ ஈற்றுச்‌ சொற்களானதால்‌ பார்க்க 4.1.5) ஒட்டு 
வராது. 


மன: 
'மன்‌'னையிறுதியாகக்‌ கொண்ட பிராதிபதிகளுடனும்‌ 'ீப்‌' (4.1.5) ஒட்டு 
வராது. தாமன்‌ - நூல்‌: பெண்பால்‌, அஃறிணை இரண்டுமாகும்‌) 


அநோ பஹுவ்ரீஹே: 

“அன்‌' ஈற்று பஹுவ்ரீஹித்‌ தொகைக்குப்‌ பின்னும்‌ 'ஙீப்‌' ஒட்டு வராது. 
ஸுபர்வன்‌ (ஆண்பால்‌, பெண்பால்‌ இரண்டுமாகவும்‌ அமையும்‌) ஈற்றயல்‌ 
கெடாத பஹுவ்ரீஹியை இங்கு குறிக்கிறது. 

ஈற்றால்‌ கெடும்போது விருப்பாக 'ஙீப்‌' வரும்‌ (4.1.28) ஆனால்‌ அதிராக்ஞீ 
(அதிராஜன்‌) அவ்யயீபாவய. . 


டவுபஈப்யாமன்யதரஸ்யாம்‌ 

£டரப்‌' ஒட்டு விருப்பாக இவ்விரண்டுக்குப்‌ பிறகும்‌ (அதாவது 'மன்‌ னீற்றுப்‌ 
பெயரடிச்‌ சொல்‌இ "அன்‌ னீற்று பஹுவ்ரீஹித்‌ தொகை) வரும்‌. 

பாமா (ஒரு) பாமே (இரு), பாமா: (பன்‌) (டாப்‌-உடன்‌) 

பாமான: (பன்‌) ('ட*ஈப்‌' இல்லாமல்‌) 


பஹுவ்ரீஹி 


பஹு ராஜா பஹுராஜே ப/ஹுராஜா: (டரப்‌'உடன்‌) 


பஹுராஜான: ('ட*ப்‌' இல்லாமல்‌) 
இவ்விருப்பு சூ.4.1.7க்கும்‌ பொருந்தும்‌. ஆகையால்‌, பஹுதீ*வா அல்லது 
பஹுதீ“வரீ 


அனுபஸர்காத்‌ 

ஒரு தொகையின்‌ துணைமை (உபஸர்ஜன) உறுப்பினரல்லாத பெயாடிக்குத்‌ 
தொடர்ந்து வரும்‌ விதிகளைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. இது ஒரு அதிகார 
சூத்திரம்‌. இங்கிருந்து தொடங்கி 4.1.77 வரையில்‌, இவ்விதி தொடர்ந்து 
பயன்படுத்தப்படும்‌. இச்சூத்திரத்தின்‌ படி, தொடர்ந்து வரும்‌ விதிகளை ஒரு 
தொகையின்‌ முக்கியமான உறுப்பினராக அமையும்‌ பெயரடிக்குத்தான்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. 

காட்டாக, ட்‌' என்ற எழுத்தை 'இத்‌'தாகக்‌ கொண்ட ஒட்டை இணைத்து 


- முனைவர்‌ கு. மீனாட்சி i 6 © 


ஆக்கப்பட்ட 'அ'வில்‌ முடியும்‌ சொற்களோடு "ஙீப்‌' ஒட்டு இணைத்து, 
பெண்பாற்‌ சொற்கள்‌ தருவிக்கபடுமென்று அடுத்த சூத்திரம்‌ கூறுகிறது. 
'குருசர என்ற சொல்‌ 'ட' ஒட்டையிணைத்து ஆக்கப்பட்டது. இது 'அ'வை 
ஈறாகக்‌ கொண்டது. இதன்‌ பெண்பாற்‌ சொல்‌ 'குருசரீ “என்றாகும்‌. ஆனால்‌, 
தொகையின்‌ கடை உறுப்பினராக நிற்கும்‌ இவைகளை: துணைமை 
(Subordinate) உறுப்பினராகக்‌ கொள்ளும்போது (1.2.43) 'ஙீப்‌' ஒட்டு, 
பெண்பாலைக்‌ குறிக்க இணைக்கப்படமாட்டாது. ப£ஹுவ்ரீஹித்‌ தொகையின்‌ 
உறுப்பினர்களெல்லாமே துணைமையுறுப்பினர்தான்‌ (2.2.35) ஆகையால்‌ 
இத்தகைய தொகை பெண்பாலைக்‌ குறிக்க 'ஙீப்‌' ஒட்டோடு வராது. அதனால்‌, : 
பெண்பாற்சொற்கள்‌ பஹுகுருசரா அல்லது ப*ஹுமத்‌*ரசரா என்றமையும்‌. 
இதைப்‌ போன்று குக்குடீ', ஸூகரீ ஆகிய சொற்கள்‌, 'ஙீஷ்‌ ஒட்டு 
இணைக்கப்பட்டுத்‌ தருவிக்கப்பட்டவை (4.1.63) ஆனால்‌ இவைகள்‌ 
உபசர்ஜனமாக்‌ நிற்கும்போது '௩ீஷ்‌' இணைக்காமல்‌, 'டாப்‌' இணைக்கப்படும்‌ 
பஹுகுக்குட'ா, ப/ஹுஸூகரா. 


டிட்ட“ணஞ்த்‌'வய ஸஜ்த£த்‌“னஞ்‌ மாத்ரச்‌ தயப்‌ ட£க்‌ ட£ஞ்கஞ்க்வரப்‌ 
க்‌£யுளாம்‌. 

('அ' ஈற்றுப்‌ பிராதிபதிகங்களுக்குப்பிறகு) 'டி'த்‌' முதலிய ஒட்டுக்களை 
இறுதியாகக்‌ கொண்ட பெயரடிகளுக்குப்பின்‌ பெண்பாலைக்‌ குறிக்க 'ஙீப்‌' 
ஒட்டு இணைக்கப்படும்‌. 

1) 'டித்‌' - குருசரீ குருசர்‌*ட*ஙீப்‌: (6.4.118) மத்‌ரசரீ. 

2) டரா -ஸெளபர்ணேமீ (ஹுபர்ணீஃட4க்‌) (4.1:120)-ஸுபர்ணீ4ஏய (7. 
1.2)-ஸுபர்ண்‌*ஏய-ஙீப்‌-ஸெளபர்ணேயீ 3) அண்‌ - கும்பகாரீ 
(கும்பகார+ அண்‌ (3.2.1)+ஙீப்‌) 

4) அஞ்‌ - ஒளத்ஸீ (உத்ஸு*அஞ்‌ (4.1.864ஙீப்‌) 

5) த்‌'வயஸச்‌ - ஊருத்‌'வயஸீ (5.2.37) 

6) த்‌'க“னச்‌ - ஊருத£க்‌*னீ (5.2.37) 

7) மாத்ரச்‌ -ஊருமாத்ரீ (5.2.37) 

8) தயப்‌ - பஞ்சதயீ (5.2.82) 

9) டக்‌ -ஆக்ஷிகீ (4.4.2) (10) ட௫ஞ்‌ -லாவணிகீ (4.4.52); கஞ்‌ யாத்‌£ருஸீ 
(3.2.60); க்வரப்‌ - இத்வரீ (3.2.163); க்‌ஃபுன்‌ - ஆட்‌யங்க: ரணீ (3.2.56) 


வா: நஞ்ஸ்னஞ்சுக்‌ க்‌£யும்ஸ்தருயதலு நாநாமுபஸம்க்‌ பானம்‌ நஞ்‌, 
ஸ்னஞ்‌, ஈகக்‌ க்‌ஃயும்‌ ஆகிய ஒட்டுக்களில்‌ முடியும்‌ பெயரடிகள்‌, தருண, தலுத, 
முதலியவைகளின்‌ பின்‌, ஙீப்‌ ஒட்டு பெண்பாலைக்‌ குறிக்க வரும்‌. 

நஞ்‌ -ஸ்த்ரைணீ 'பெண்‌' 

ஸ்நஞ்‌ - பெளஸ்னீ 'ஆண்‌' 

ஈகக்‌ - ஸாக்தீச்‌ 'சக்தியாயுதத்தைக்‌ கையில்‌ கொண்டவள்‌” 

ஆட்‌ 'யம்கரணீ; தருணீ/தலுனீ 


7 


4.1.16 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


யஞஸ்‌' ச 

'யஞ்‌' ஈற்றுப்‌ பெயரடிக்குப்‌ பின்னும்‌ 'ஙீப்‌' ஒட்டு பெண்பாலைக்‌ குறிக்க 
இணைக்கப்படும்‌. 

கரர்கீ? (க*ர்க*ஃயஞ்‌ (4.1.105)-ஸீப்‌) 

வா: ஆபத்யக்ரஹணம்‌ கர்தவ்யம்‌ . . 

'யஞ்‌' ஒட்டு 'வழித்தோன்றல்‌' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ போதுதான்‌, இவ்விதி 
பயன்படும்‌. மற்ற பொருளில்‌ அல்ல. 

த்‌” வைப்யா (த்‌£வீப*யஞ்‌ (4.3.10) 'தீபத்தைச்‌ சார்ந்த' இங்கு 'டா ப்‌' வரும்‌ 
'ஙீப்‌' அல்ல 


ப்ராசாம்‌ ஷ்ப£ தத்‌*தி£த: 

கிழக்கத்திய இலக்கண ஆசிரியர்களின்‌ கருத்துப்படி, 'யஞ்‌' ஒட்டில்‌ முடியும 
பெயரடிகளுக்குப்‌ பின்‌ 'ஷ்ப ஒட்டு பெண்பாலைக்‌ குறிக்க வரும்‌. அச்சொல்‌ 
தத்திதமாகும்‌. I 
ஷ்ப” 'வின்‌' 'ஷ்‌' ஒரு 'இத்‌' இதைச்‌ சேர்த்துத்‌ தருவிக்கப்பட்ட சொல்லோடு 
பெண்பாலைக்‌ குறிக்க 'ஙீஷ்‌' (4.1.41) ஒட்டு இணைக்கப்படும்‌ 'ஷ்ப?, 'ஙீஷ்‌' 
ஆகிய இரண்டு ஒட்டுக்களுமே, பெண்பாலைக்‌ குறிக்கும்‌. 
கள்ர்க்‌யஈஷ்ப: ஆயன (7.1.2)*ஙீஷ்‌-க"ர்க்‌யாயணீ 5 

இது ஒரு விருப்பு விதியாவதால்‌, இதன்‌ மாற்று வடிவம்‌ கார்க்‌” என்றாகும்‌. 
'ஸர்வத்ர' என்ற அடுத்த சூத்திரத்திலமையும்‌ சொல்லை, இச்சூத்திரத்தில்‌ 
சேர்த்துப்படிக்க வேண்டும்‌. (இது அனுவிருத்திக்கு எதிரான ஒரு விதி) 
தடைவிதிக்குத்‌ தடையாக இவ்விதியைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. அதாவது 
கிழக்கத்திய இலக்கண ஆசிரியர்களின்‌ கருத்துப்படி எல்லா இடங்களிலும்‌ 
'ஷ்ப?' ஒட்டுத்தான்‌ வரவேண்டும்‌. 'ஆவட்‌'யாத்‌' என்ற 4.1.75 சூத்திரம்‌ 'சாப்‌' 
ஒட்டு வருமென்று கூறுகிறது. இங்கேயும்‌ கிழக்கத்திய 
இலக்கணாசிரியர்களின்‌ கருத்துப்படி 'ஷ்ப?' ஒட்டுத்தான்‌ வரவேண்டும்‌. 
“சாப்‌'அல்ல. காட்டாக ஆவட்‌'யாயனீ (ஆவட்ய*ஷ்ப?:- ஆயன*ஙீஷ்‌) ஆனால்‌ 
வடதிசையிலிருந்து வரும்‌ இலக்கணாசிரியர்கள்‌ கருத்துப்படி 'சாப்‌' ஒட்டு 
வரும்‌ ஆவட்‌'யா'. 


ஸர்வத்ர லோஹிதாதி? குதந்தேப்‌'ப: 
'யஞ்‌'இல்‌ முடியும்‌ லோஹித என்ற சொல்லிலிருந்து தொடங்கி, 'கத' என்ற 
சொல்‌ வரையிலுமுள்ள சொற்களுக்குப்பின்‌ 'ஷ்ப”' ஒட்டு பெண்பாலைக்‌ 
குறிக்க எல்லா இடங்களிலும்‌ கட்டாயமாக வரும்‌. 

இதற்கு முந்திய சூத்திரம்‌, ஒரு சாராரின்‌ கருத்துப்படி விருப்பு விதியாக 
அமைகிறது. இச்சூத்திரம்‌, எல்லா இடங்களிலும்‌ 'ஷ்ப?' கட்டாயமாக 
வருமென்று கூறுகிறது. 

'லோஹித' முதலிய சொற்கள்‌ 'கர்கரதி' வகுப்பின்‌ (4.1105) உட்‌ பிரிவு, 'கத' 
என்ற சொல்‌, 'கபி' என்ற சொல்லையடுத்துவரும்‌ ஒரு தனியான பெயரடியைக்‌ 
குறிக்கும்‌. குருகத என்ற சொல்லின்‌ பகுதியான 'கத' என்ற சொல்லையல்ல, 


முனைவர்‌ கு. மீனாட்சி . - ல்‌ ல 8 ்‌ 


லெளஹித்பானீ (லோஹித*யஞ்‌*ஷ்பஃ ஆயன-ஙீஷ்‌) ஸாம்ஸித்யானி. 


கெளரவ்யமாண்டூ காப்‌“யாம்‌ ச 
கெள்ரவ்ய, மாண்டூக' ஆகியவைகளுக்குப்பின்னும்‌” 'ஷ்ப?' ஒட்டு 


'(பெண்பாலைக்‌ குறிக்க) . வரும்‌ கெளரப்யாயணீ (குரு-ண்ய 


(4.1.151)-ய- க்‌ (6.4.146)*ய*ஷ்ப* ஆயன*ரப்‌) கெளரவ்யாயணீ) 


மாண்டுகாயனி. 'அ' ஈற்றுச்‌ சொல்லானதால்‌ கெளரவ்ய 4.1.4 இன்படி, ' டாப்‌' 


ஒட்டு பெண்பாலைக்‌ குறிக்க கல்்த வேண்டும்‌. இச்சூத்திரம்‌ ஈரப்‌! பை. 
விதிக்கிறது. 


வா: கெளரவ்யமாண்டு” சப்பக்‌ ரேருபஸம்க்யானம்‌ கெளரவ்ய, 
மாண்டூக்ய என்ற சொற்களோடு ' ஆஸாுர' என்ற சொல்லையும்‌ சேர்த்துக்‌ 
கூறவேண்டும்‌. 
ஆஸுராயணீ 


வயஸி ப்ரத2மே 

தொடக்க கால வயதைக்‌ குறிக்கும்‌ 'அ' வீற்றுப்‌ பெயரடிக்குப்பின்‌ , 
பெண்பாலைக்‌ குறிக்க "ஙீப்‌' ஒட்டு வரும்‌. குமாரீ (குமாரசஙீப்‌), கிஸோரீ 'சிறு 
பெண்‌" ஆனால்‌ ஸ்த”விரா, 'வயதானவள்‌'' 


வா: வயஸ்யசரம இதி வக்தவ்யம்‌ 
'வயதேறிய' என்ற பொருளைச்‌ சுட்டாத என்று சூத்திரம்‌ அ அமைய வேண்டும்‌. 
வதூ“டீ) சிரண்டீ' 'இளவயது மங்கை" 


த்‌'விகோ: 

'த்விகு' என்ற பெயரால்‌ குறிக்கப்படும்‌, பெயரடிக்குப்பின்‌, பெண்பாலைக்‌ 
குறிக்க 'ீப்‌' ணஒட்டு இணைக்கப்படும்‌. பஞ்சபூலி, த'ஸபூலி 

ஆனால்‌ 'த்ரிப£லா' என்ற சொல்‌, “அஜாதி' வகுப்பைச்‌ சேர்ந்ததால்‌ 'டாப்‌' 
ஒட்டோடு வருகிறது (4.1.4) 


அபரிமாண பி"ஸ்தாசித கம்ப'ல்யேப்‌யோ ந தத்‌.தி*த'லுகி 'தத்தித' ஒட்டு 
கெட்டு, நிற்கும்‌ எண்ணுத்தொகையின்‌ (த்‌'விகு?) இறுதி உறுப்பினர்‌ 
அளவையைக்‌ குறிக்காத சொல்லாகவோ அல்லது, பிள்‌ ஸ்த, ஆசித, கம்பல்ய 
என்ற என்ற சொற்களாகவோ அமையுமானால்‌, பெண்பாலைக்‌ குறிக்க, 
இத்துடன்‌ 'ஙீப்‌' ஒட்டு வராது. 
அபரிமானார்த 
பஞ்சாஸ்‌'வா - 5குதிரைகளுக்கு வாங்கியவன்‌” (2. ய 5.1.37; 5.1.26] 
த்‌'விவர்ஷா 'இரண்டு வயதுப்‌ பெண்‌' 
த்‌'விபி'ஸ்தா, த்ரிபிஸ்தா (5.152, 28) (2 பிஸ்தா அளவு வடிக்கும்‌ பாத்திரம்‌) 
த்‌'வயாசிதா, த்‌”விகம்ப£ஸ்யா 


4.1.24 


4.1.26 


4.1.27 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


காண்டாந்தாத சேஷத்ரே 

தத்தித ஒட்டு கெட்டு வரும்‌, 'காண்ட' என்ற சொல்லை இறுதியில்‌ கொண்ட 
'த்விகு' ஓட்டு வபல்‌' என்ற பொருளைச்‌ கட்டும்போது, பெண்பாலைக்‌ குறிக்க 
'ஙீப்‌' ஒட்டு வராது. த்‌"விகாண்ட*£ க்ஷேத்ர பக்தி: (5.2.37) 2 காண்ட வயல்‌ 


புருஷ்த்‌ ப்ரமாணே அன்யதரஸ்யாம்‌ > 

(தத்தித ஒட்டு கெட்டு நிற்கும்‌) எண்ணுத்தொகையில்‌ அளவைக்‌ குறிக்கும்‌ 
'புருஷ்‌' என்ற சொல்‌ இறுதியுறுப்பினராக- அமையும்போது பெண்பாலைக்‌ 
குறிக்க 'ஙீப்‌' ஒட்டு விருப்பாக இணைக்கப்படாமலிக்கலாம்‌. 

த்‌'வி புருஷா அல்லது த்‌"விபுருஷு பரிகள்‌ 

'இரண்டு ஆண்கள்‌ அகல்‌ அகழ்‌" 


பீஹுவ்ரீஹேரூத'ஸோஙீஷ்‌ 
'ஊத"ஸ்‌' என்ற சொல்லை இறுதி உறுப்பினராகக்‌ கொண்ட பஹுவ்ரீஹித்‌ 


- தொகையின்‌ பெண்பாலைக்‌ குறிக்க, 'ஙீஷ்‌' ஒட்டு இணைக்கப்படும்‌. 


க“டோத்‌னீ (௧க“ட'*9-- ஊத”ன்‌ (5.4.131)4-ஙீஷ்‌-க“டே ஈத“ 6ன்‌-4ஈ 
(6.4.134)-க*டே௱த்‌*னீ) பானையைப்‌ போன்ற மடியைக்‌ கொண்ட (பசு) 


ஸங்க்‌“யாவ்யயாதேரர ஙீப்‌. 

“எண்‌” அவ்யயம்‌ ஆகியவைகளை முதல்‌ உறுப்பினராகவும்‌, ஊத”ஸ்‌' என்ற 
சொல்லை யிறுதியுறுப்பினராகவும்‌ கொண்ட பஹீவ்ரீஹித்‌ தொகையின்‌, 
பெண்பாலைக்‌ குறிக்க 'ஙீப்‌' ஒட்டு வரும்‌. 

த்வ்யூத்‌“னீ த்‌'வெள*ஊத“அனங்*ஙீப்‌ (5.4.131) இரண்டு மடிகளைக்‌ 
கொண்ட (பசு): நிருத்‌4னீ - மடியில்லாத (பசு) 


தமஹாயனாந்தாச்‌ ச 

எண்ணுப்‌ பெயரில்‌ தொடங்கி, தம, ஹாயன ஆகிய சொற்களில்‌ முடியும்‌, 
பஹுவ்ரீஹித்‌ தொகையின்‌ பின்‌ பெண்பாலைக்‌ குறிக்க 'ஙீப்‌' ஒட்டு 
இணைக்கப்படும்‌. 

'வாப்‌' ஒட்டு விருப்பாக வருவதற்குத்‌ (4.1.12,13,28) தடையாக இச்‌ சூத்திரம்‌ 
அமைக்கப்பட்டிருக்கிறது. த்‌“வித*மனீ (த்‌"விதமன்‌*ஙீப்‌ ) 2 கயிறுகளைக்‌ 
கொண்ட அதாவது 3 கயிறுகளால்‌ கட்டப்பட்ட ( பெண்‌ குதிரை) த்‌“விஹாயன்‌ 
'2 வயது (ப்பெண்‌)' 


'ஹாயன' என்ற சொல்‌, இச்சூத்திரத்தில்‌ வயது' என்ற பொருளைக்‌ குறிக்கும்‌. 
அதனால்‌, த்‌*விஹாயனா ஸுாலா. 2 ஆண்டுகளான, அதாவது 2 
ஆண்டுகளுக்கு முன்‌ கட்டப்பட்ட மண்டபம்‌ என்ற தொடரில்‌ வயதைக்‌ 
குறிக்காததால்‌, இங்கு 'ஙீப்‌' ஒட்டு வராது. 'டாப்‌' ஒட்டு வரும்‌. த்ரி,சதர்‌ ஆகிய 
எண்ணுப்‌ பெயர்களுக்குப்‌ பின்‌ நிற்கும்‌ ஹாயன என்ற சொல்லின்‌, 'ன வுக்குப்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 10 


பதிலியாக 'ண' வயதைக்‌ குறிக்கும்‌ போதுதான்‌ வரும்‌. இங்கு இம்மாற்றம்‌ 
நிகழாது த்ரிஹாயனா/சதுர்ஹாயனா ஸாலா: 


அன உபத*ஈலோபினோ அன்யதரஸ்யாம்‌ 

“அன "வில்‌ முடியும்‌ ப£ஹுவ்ரீஹித்‌ தொகையின்‌, ஈற்றயலான அ கெட்டு 
வரும்போது, ஸீப்‌' ஒட்டு விருப்பாக, பெண்பாலைக்‌ குறிக்க அத்தொகையின்‌ 
பின்‌ வரும்‌. 

பூஹுராக்‌ (ப£ஹுராஜன்‌ , பஹுராஜ்‌ 6 ன்‌ (6.4.134)4ஙீப்‌) ப/ஹுராஜா 


(ப்ஹுராஜன்‌*ஙாப்‌ (4.1.13) 'பல.அரசர்களைக்‌ கொண்ட' 


நித்யம்‌ ஸம்க்‌'ஞா ச“ந்தஸோ: 

வேத மொழியிலும்‌, பெயரைக்‌ குறிக்கும்‌ சொல்லாக்கத்திலும்‌, கட்டாயமாக 
'ீப்‌' ஒட்டு (ஈற்றயல்‌ மறைந்த 'அன்‌'னீற்று பஹுவ்ரீஹித்‌ தொகையின்‌ பின்‌ 
பெண்பாலைக்குறிக்க) வரும்‌. வேதமொழியில்‌:- கெள: பஞ்சதுஈம்னீ '5 
கயிறால்‌ கட்டப்பட்ட பசு' ஸம்க்‌ஞா - ஸுராக்‌?னீ - ஒரு நகரத்தின்‌ பெயர்‌ 
இதற்கு முந்‌ திய சூத்திரம்‌ *ஙீப்‌' ஒட்டு விருப்பாக வருவதைக்‌ கூறுகிறது. 
இங்கு அது கட்டாயமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. 


கேவலமாமக பரகதே£ய பாபாபர பள்‌ 

ஸுமங்கலபே*ஷஜாச்‌ ச 

(வேதமொழியிலும்‌, பெயரைக்‌ குறிக்கும்‌ சொல்லாகத்திலும்‌) 'கேவல' முதலிய 
பெயரடிகளுக்குப்‌ பிறகுஇ பெண்பாலைக்‌ குறிக்க 'ஙீப்‌' ஒட்டு கட்டாயமாக 
இணைக்கப்படும்‌. 


வேதமொழி பேச்சுமொழி 


கேவலி கேவலதை “தனித்த” 
மாமக்‌ மாமிகா 'என்‌' 
பராகதே“யீ பரரக/தேயா 'பங்கு பெறுபவள்‌' 
பாபீ பாபா 'பாபஞ்‌ செய்தவன்‌" 
அபரீ அபரா 'மற்றவள்‌' 
ஸமானீ ்‌ ஸமானா 'நிகரானவள்‌” 

. ஆர்யக்ருதீ ஆர்யக்ருதா 

ஆரியரால்‌ (வண்‌) ஷ்ஷ்ஷ்ஷ்‌" 

ஸுமங்க லீ ஸுமங்கலா 'மங்களமானவள்‌' 
பேஷஜீ பேஷஜா 'மருத்துவர்‌' 
ராத்ரேஸ்‌'சாஜஸெள 


(வேதமொழியிலும்‌, பெயரிலும்‌) 'ஐஸ்‌' ஓட்டு (முதல்‌ வேற்றுமைப்‌ பன்மை) 
இல்லாமல்‌ வரும்போது, 'ராத்ரி' என்ற சொல்லுடன்‌ கீப்‌" ஒட்டு பெண்பாலைக்‌ 


11 


4.1.34 


பாணினியின்‌ அஷ்ட.ஈத்தியாயி 


குறிக்க வரும்‌. 
யா ராத்ரீ ஸ்ருஷ்டா, (ராத்ரீ 3ஆம்‌ வேற்றுமைப்‌ பன்மை) ஆனால்‌, முதல்‌ 
வேற்றுமைப்‌ பன்மை 'ராத்ரய: 'யாஸ்தா ராத்ரய: 


வா: அஜர்தி'ஷு இதி வக்தவ்யம்‌ 

'ஐஸ்‌' முதலிய ஒட்டுக்களோடு 'ராத்ரி' என்ற சொல்‌ சேர்ந்து 
வராமலிக்கும்போது என்று சூத்திரம்‌ ஆதமை வேண்டும்‌. 

ராத்ரிம்‌ ஸஹ உஷிதா. இங்கு 'ராத்ரி' 'அம்‌' (2ஆம்‌ வேற்றுமை கரும்‌ ஒடு 
வருவதால்‌, 'ஙீப்‌' ஒட்டு இணைக்கப்படவில்லை. 


அந்தர்வத்பதிவதோர்‌ நுக்‌ 

'அந்தர்வத்‌, பதிவத்‌' என்ற சொற்களுக்குப்‌ பின்‌ 'நுக்‌ ' (ஆகமம்‌) பெண்பாலைக்‌ 
குறிக்கும்‌ 'ஙீப்‌' ஒட்டு இணைக்கும்‌ முன்‌ வரும்‌. 

அந்தர்வத்‌*ஙீப்‌- அந்தர்வத்‌* நுக்‌*ஙீப்‌-அந்தர்வத்ன்‌*ஈ-அந்தர்வத்னீ 'கருவுற்ற 
(பெண்‌)' பதிவத்னீ - உயிரோடிருக்கும்‌ கணவனைக்‌ கொண்ட (பெண்‌) 
இச்சொற்கள்‌ இங்கு குறிப்பிட்ட பொருட்களைச்‌ சு ட்டும்போதுதான்‌ விதிக்குப்‌ 
புறம்பாக ஆக்கப்பட்ட சொற்கள்‌ காணலாம்‌. ஆகையால்‌, பதிமதீ ப்ருதி“வீ 
என்பதில்‌, 'பதிமதீ' என்ற சொல்‌ ப்ருதி'வீ என்ற சொல்லுக்கு அடையாக 
வருகிறது. உயிரோடிருக்கும்‌ கணவனைக்‌ கொண்டவள்‌ என்ற பொருளைக்‌ 
குறிக்காததால்‌, இது விதிப்படியாக்கப்பட்ட சொல்லாகும்‌. 

வேத மொழியில்‌ 'நுக்‌' விருப்பாக வரும்‌ ஸாந்தர்வதீ/ஸாந்தர்வத்னீ 
தேவானுபைத்‌ பதிவதீ/பதிவத்னீ தருணவத்ஸா 


பத்யுர்‌ நோ யக்ஞஸம்யோகே” 

'வேள்வியில்‌ பங்கு பெறும்‌ மனைவி' என்ற பொருளைத்‌ தருவிக்கப்பட்ட 
சொல்‌ குறிக்கும்போது, 'பதி' என்ற சொல்லின்‌ ஈறான 'இ£க்குப்‌ பதிலியாக 
“ந்‌: (பெண்பாலைக்‌ குறிக்கும்‌ 'ஙீப்‌' இணைக்கும்போது) வரும்‌. 

பத்னீ (பதி*-ஙீப்‌-ஈ; பத்‌*ன்‌*ஈ) 

மனைவி அதாவது வேள்வியில்‌ பங்குபெற்று கணவனோட. அவ்வேள்வியின்‌ 
பயனையும்‌ பெறுபவள்‌. 

ஆனால்‌, க்ராமஸ்ய பதிரியம்‌ ப்‌“ராஹ்மணாீ. இப்பிராமணத்தி, கிராமத்தின்‌ 
தலைவி. இங்கு, 'தலைவி' என்ற பொருளைக்‌ குறிப்பதால்‌ , ஆண்பாற்‌ 
சொல்லான 'பதி'யின்‌ பெண்பாலும்‌ 'பதி'யாகவே அமையும்‌. 


விப ஷா ஸபூர்வஸ்ய 

'பதி' என்ற சொல்‌, உபசர்ஜனமாகாமல்‌ இறுதி உறுப்பினராக நிற்கும்‌. 
பிராதிபதிகத்தின்‌ பெண்பாலைக்‌ குறிக்க, விருப்பாக, *இ'க்குப்‌ பதிலியாக 'ன்‌' 
வரும்‌.வ்ருத்‌3த'பதி; / வ்ருத்‌"த*பத்னீ முதுமையடைந்த கணவனைக்‌ கொண்ட 
(மனைவி) 

ஸ்தூஃல பதி: / ஸ்தூலபத்தீ - பருமனான கணவனைக்‌ கொண்ட (மனைவி)' 


முனைவர்‌ கு. மீனாட்சி 12 


4.1.35 நித்யம்‌ ஸபத்ன்யாதி'ஷு 
'ஸபத்னீ முதலிய சொற்களில்‌, கட்டாயமாக, 'இக்கு பதிலியாக 'ன்‌' வரும்‌ 
ஸபத்னீ 'சக்களத்தி' 
ஏகபத்னீ - ஓரே கணவனைக்‌ கொண்டவள்‌" 
வீரபத்னீ - 
பிண்டபத்னீ 
ப்ராத்ருபத்னீ 
புத்ரபத்னீ 


வா: தராஸாச்‌ ச'ந்த'ஸி 

வேதபொழியில்‌ 'தாஸ' என்ற சொல்லுக்குப்‌ பின்‌ வரும்‌ 'பதி'யின்‌ 'இ'க்குப்‌ 
பதிலியாக 'ன்‌' வரும்‌. 

தாஸபத்னீ - வேலைக்காரனின்‌ மனைவி 


4.1.36 பூதக்ரதோரை ச 

'பூதக்ரது' என்ற சொல்லின்‌ பெண்பாலில்‌ “ஐ” ஈறாகும்‌, 'ஙீப்‌' ஒட்டும்‌ வரும்‌. 
பூதக்ரதாயீ (பூரக்ரது - பூதக்ரதைஃஈ ,பூதக்ராய்‌*ஈ) 'பூதக்ரதுவின்‌ மனைவி" 
சூ.4.1.36-38 வரை ஆண்பாற்‌ சொல்லால்‌ குறிக்கப்பட்ட ஆணின்‌ மனைவி 
என்ற பொருளைக்‌ குறிக்கும்‌. பார்க்க (4.1.48) "அவன்‌ மனைவி என்ற 
பொருளைச்‌ சுட்டாமல்‌ வரும்போது, ஆண்பால்‌, பெண்பால்‌ ஆகிய இரண்டுமே 
பொதுவான ஒரே சொல்லால்‌ குறிக்கப்படும்‌ 'பூதக்ரது' (ஆண்பால்‌/ 
பெண்பால்‌) 'வேள்வியைப்‌ புனிதமாக்கிய அவள்‌/ அவன்‌" 


4.1.37 வ்ருஷாகப்யக்‌னி குஸித குஸீதானாமுத*த்த: 

'வ்ருஷாகபி' முதலிய சொற்களின்‌, பெண்பாலில்‌, உதாத்த சுரம்‌ கொண்ட 
'ஐ' அச்சொற்களின்‌ இறுதியெழுத்துக்குப்‌ பதிலியாக வரும்‌ 'ஙீப்‌' ஒட்டு 
இணைக்கப்படும்‌. 'வ்ருஷாகபி' என்ற சொல்லின்‌ நடு உயிரான “அ” 
உதாத்தமாகும்‌. 

(பிட்‌ சூ 2.19) இதன்‌ பெண்பாலில்‌ இறுதி உயிர்‌ உதாத்தம்‌ பெறும்‌ “அக்னி 
முதலியவைகளின்‌ இறுதி உயிர்‌ உதாத்த சுரத்தோடு வரும்‌. (பிட்‌ சூ.1 1) 
ஆகையால்‌, அதன்‌ பதிலியான 'ஐ'யும்‌ உதாத்த சி்‌ கடன்‌ 
(ஸ்தரானிவத்‌பராவ) வருஷாகபாயீ (வ்ருஷாகபி 4 நீப்‌ : வ்ருஷாகபை + ஈ 
வ்ஷாகபாய்‌ * ஈ) 'வ்ருஷாகபியின்‌ மனைவி" அக்‌ னாயீ - “அக்னியின்‌ 
மனைவி குஸிதாயீ, குஸீதன்யீ, 

அவன்‌ மனைவி என்ற பொருளைக்‌ குறிக்காவிட்டால்‌, வ்ருஷாகபி: ஸ்த்ரீ 
என்று 'ஙீப்‌' ஒட்டு இணைக்காமலமையும்‌. 


4.1.38 மனோரெள வா 
'மனு' என்ற சொல்லின்‌ பெண்பாலைக்‌ குறிக்கும்‌ '௩£ப்‌' ஒட்டு 


13 


4.1.39 


4.1.40 


4.1.41 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


இணைக்கும்போது அதன்‌ இறுதி 'உ க்குப்‌ பதிலியாக 'ஒள” வரும்‌. (உதாத்த 


சுரம்‌ பெற்ற ஐயும்‌ ஈறாக வரும்‌) மனாயீ, மனாவீ, மனு: என்ற மூன்று 
வங்கள்‌ பெறும்‌. 'மனுவின்‌ மனைவி என்ற பொருளில்‌ வரும்‌.” 


வர்ணாதனுதராத்தாத்தோ பதராத்தோ ந: 

அனுதாத்த உயிரை ஈறாகக்‌ கொண்டதும்‌ 'த' என்ற எழுத்தை ஈற்‌ றுபலாகவும்‌ 
கொண்ட நிறத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்லுக்குப்பின்‌ பெண்பாலைக்‌ குறிக்க 
'ஹீப்‌' விருப்பாக வரும்‌ 'த'வுக்கு 'ந' பதிலியாகும்‌. 

ஏதா/ஏனீ / 'பலநிறங்களைக்‌ கொண்ட ' 

ஸ்‌'யேதா/ஸ்‌'யேனீ - கருப்பு 

ஹரிதா/ஹரிணீ - பச்சை 


வா: பிஸூங்க? வுபஸங்க்‌ யானம்‌ 
'பிஸங்க? என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ பெண்பாலில்‌ 'நீப்‌ வரும்‌ பிஸங்கீ? - 
'பழுப்பு மஞ்சள்‌" 


வா: அஸிதலிதயோ: ப்ரதிஷேத”: 
அஸித, பலித என்ற சொற்களோடு 'நீப்‌' வராது அஸிதா (டாப்‌ வரும்‌) கருப்பு- 
பலிதா சாம்பல்‌ நிறம்‌' 


வா: தயோர்ச?ந்த'ஸி - க்னமித்யேகே 

வேதமொழியில்‌ அஸித, பலித என்ற சொற்களின்‌ இறுதியில்‌ 'கன' 
வருமென்பது ஒரு சாராரின்‌ கருத்து. 

அஸிக்னீ (அஸித-*ஙீப்‌-ஈ, அஸிக்ன *ஈ) 

பலிக்னீ (பலித4ஙீப்‌-ஈ, பலிக்ன*ஈ) 

பேச்சு மொழியிலும்‌ அஸிக்னி, பலிக்னீ என்ற சொற்கள்‌ வரலாமென்பது 
மற்றொரு சாராரின்‌ கருத்து. 


அன்யதோ ஙீஷ்‌ : 

அனுதாத்த சுரம்‌ பெறும்‌ உயிரை யீறாகக்‌ கொண்ட மற்ற நிறத்‌ தைக்‌ 
குறிக்கும்‌ சொற்களுக்குப்பின்‌ பெண்பாலில்‌, 'ஙீஷ்‌' ஒட்டு வரு ம்‌. 

ஸாரங்கீ - புள்ளிமான்‌" 

கல்மாஷு - புள்ளியுடைய பசு 

நீப்‌, ஙீஷ்‌ இவைகளுக்கிடையே சுரத்தில்‌ வேறுபாடு காணப்படும்‌. 


ஷித்‌ கெளராதி”ப்‌*ய: 

'ஷ்‌' ஐ 'இத்‌'தாகக்‌ கொண்ட ஒட்டில்‌ முடியும்‌ பிராதிபதிகங்களோடும்‌, 'கெ”ளர" 
முதலிய சொற்களோடும்‌. பெண்பாலைக்‌ குறிக்க 'ஙீஷ்‌' ஒட்டு 
இணைக்கப்படும்‌. சூ.3.1145 'ஷ்வுன்‌' ஒட்டு, ஒரு தாதுவோடு, தருவிக்கப்பட்ட 
சொல்‌ 'கலைஞன்‌' என்ற பொருளைச்‌ சுட்டும்போது இணைக்கப்படும்‌ என்று 


முனைவர்‌ கு. மீனாட்சி 14 


4.1.42 


கூறுகிறது. இவ்வாறு ஆக்கப்பட்ட சொற்களோடு 'ஙீஷ்‌' ஒட்டு பெண்பாலைக்‌ 
குறிக்க இணைக்க வேண்டும்‌. 

நர்தசீ (நர்தக) 'நடிகை' க2னகீ 'தோண்டுபவன்‌: ரஜகீ 'சாயம்‌ போடுபவன்‌" 
கெளைராதி 

கெளரி, மத்ஸீ... 

இவ்வகுப்பில்‌, மொத்தம்‌ 100 சொற்கள்‌ உள்ளன. 


ஜானபத குண்ட” கேரணஸ்த₹ல பசாஜநாக” கால நீல க்ரு'ஸ' காமுக 
கவராத்‌ வ்ருத்ய மத்ரா வபனா க்ருத்ரிமா ஸ்‌'ராணாஸ்தெளைல்ய 
வர்ணானாச்ச தனா அயோ விகாரமைது£னேச்சாகேஸ'வேஸே'ஷு. 
ஜானபத? முதலிய 11 பிராதிகங்கள்‌ முறையே வ்ருத்தி 'தொழில்‌' முதலிய 
பொருட்களைக்‌ குறிக்கும்போத பெண்பாலைக்‌ குறிக்க, 'ஙீஷ்‌' ஒட்டு. 
இணைக்கப்படும்‌. 

1. ஜானபதி ஒரு தொழில்‌ (வ்ருத்தி) இதன்‌ டு வடிவம்‌ 'ஜானபதி தான்‌ 
ஆனால்‌ இவ்விரண்டுக்குமிடையே சுர வேறுபாடு காணப்படும்‌. 

2. குண்டீ 'ஒரு வகைப்‌ பாத்திரம்‌' (அமத்ரா) 

மற்றது குண்ட? - துர்க்கையின்‌ ஒரு பெயர்‌ 

3. கேரணீ - சாக்கு (ஆவபன) 

மற்றது கோணா ஒரு பெயர்‌ 

4. ஸ்த£லி - இயற்கையாக அமைந்த இடம்‌ 

(அக்ருத்ரிமா) மற்றது ஸ்த£லா 

5. பாஜீ - சமைத்த உணவு அல்லது கஞ்சி 

(ஸ்‌ ராணா) மற்றது பா“ஜா 

6. நாகர 'பருமனான ஸ்திரீ (ஸ்தெஃளல்ய்‌) நா கா பருமன்‌ என்ற 
தன்மையைக்‌ குறிக்கும்போது 'ஙீஷ்‌' ஒட்டு பெண்பாலைக்‌ குறிக்க 'நாகா' 
என்ற சொல்லுடன்‌ வரும்‌: பொதுவான குணத்தைக்‌ குறிக்கும்‌ போது 'டஈப்‌' 
ஒட்டு வரும்‌. ஒரு இனத்தைக்‌ குறிக்கும்‌ போது எல்லாச்‌ சூழலிலும்‌ ஙீஷ்‌' 
தான்‌ வரும்‌. நாகி”. 

7. காலீ கருப்பான ஸ்திரீ (வர்ண) மற்றது காலா கொடுமையானவள்‌ 

8. நீலி - நீல நிறவிலங்கு அல்லது அவுரி (அநாச்சா£தன) மற்றது நீலா 'நீல 
நிறத்துணி' 

9. குஸீ' 'ஏர்க்கொழு' ( அயோவிகாரம்‌) குஸ' "கயிறு அல்லது ஒரு வசைப்புல்‌' 
10. காமுகீ 'சிற்றின்ப இச்சையுடையவள்‌' (மைது£னேச்‌'ச*ந) காமுகா 
"செல்வத்தை விரும்புபவள்‌ ' 

11. கவரீ 'தலைமுடியுடையவள்‌' (கேஸவேஸ) கவர - கலப்பான, 
பலவகையான 


ஸேோணாதத்‌ ப்ராசாம்‌ 
கீழ்க்கத்திய இலக்கணாசிரியர்கள்‌ கருத்துப்படி ஸோண (சிவப்பு) என்ற 
சொல்லோடு ஙீஸ்‌' ஒட்டு பெண்பாலைக்‌ குறிக்கவரும்‌ ஸோணீவட வா 


க 
$ 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


சிவப்புக்‌ குதிரை” 
ஸோணா (மற்றவர்கள்‌ கருத்துப்படி) 


வோதோ குண வசனாத்‌ 

ஒரு பொருளின்‌ தன்மை (குணம்‌)யைக்‌ குறிக்கும்‌ 'உ' ஈற்றுச்‌ சொற்களோடு 
'ஙீஷ்‌' ஒட்டு விருப்பாகப்‌ பெண்மையைக்‌ குறிக்க வரும்‌. 

படு. பட்டி, ம்ருத்‌வீ 

ஆனால்‌ ஸுசிரியம்‌ ப்‌ராஹ்மணீ ('இ' ஈற்றுச்‌ சொல்‌ ஸுசி) 


வா: வஸுஸப்‌தரரத்‌குூண வசனாத்‌ நீபரத்‌'யுதாத்‌ தார்த“ம்‌ 


குணத்தைக்‌ குறிக்கும்‌ 'வஸு' என்ற சொல்லோடு பெண்பாலைக்‌ குறிக்க 
'ஙீப்‌' ஒட்டு வரும்‌. 'உதாத்த'ஸுரம்‌ முதலுயிர்‌ பெறும்‌. வஸ்வீ. 


வா: கருஸம்யோகேரபதாாத்‌ ப்ரதிஷேதே*£ வக்தவ்ய: 

'௧₹௬' என்ற சொல்லும்‌ ஒரு சொல்லின்னீற்றயல்‌ கூட்டு மெய்களாகவும்‌ 
அமைந்தால்‌, அவைகள்‌ விதிவிலக்கு ஆகும்‌. 

க“ருரியம்‌ ப்‌ராஹ்மணீ 

பாண்டுரியம்‌ ப்‌ராஹ்மணீ 


பீ£ஹ்வாதி“ப்‌*யஸ்‌' ச 


4.1.46 


4.1.47 


பஹு முதலிய பிராதிபதிகங்களுக்குப்‌ பின்னும்‌ பெண்பாலில்‌ 'ஙீஷ்‌' ஒட்டு 
விருப்பாக வரும்‌. 

பஹ்வீ/பஹு 

'பஹு' வகுப்பில்‌ 45 சொற்கள்‌ உள்ளன. 


வா: இத: ப்ராண்யங்குாத்‌/க்ருதிகாராதூக்தின:/ ஸர்வதோ 
அக்தின்னர்த*£தி"த்யேகே. ப்ராணியின்‌ அங்கத்தைக்‌ குறிக்கும்‌ 'இ' யீற்றுப்‌ 
பிராதிபதிகத்தோடு, ஙீஷ்‌ ஒட்டு பெண்பாலில்‌ இணைக்கப்படும்‌. த*மனீ 
அல்லது தமனி: 

'க்தின்‌' னைத்தவிர்த்த, 'இ'மீற்று 'க்ருத்‌' ஒட்டில்‌ முடியும்‌ பிராதிப 
திகங்களோடும்‌ அவ்வாறே. 'க்தின்‌'ஒட்டின்‌ பொருளைச்‌ சுட்டாத எல்லா 
'இ'யீற்றுப்‌ பிராதிபதிகங்களுக்குப்பின்‌, 'ஙீஷ்‌' ஒட்டு பெண்பாலில்‌ 
வருமென்பது ஒரு சாராரின்‌ கருத்து. 


நித்யம்‌ ச*ந்த'ஸி | 
'பீஹு' முதலிய சொற்களோடு கட்டாயமாக 'ஙீஷ்‌' ஒட்டு பெண்பாலில்‌ 
வேதமொழியில்‌ இணைக்கப்படும்‌. ப"ஹ்வீஷு ஹித்வா ப்ரபிப/ன்‌ 


“பு.வஸ்‌'ச 


வேதமொழியில்‌, பு£வ என்ற சொல்லின்‌ பெண்பாலைக்‌ குறிக்க 'ஙீஷ்‌' ஒட்டு 


முனைவம்‌ கு. மீனாட்சி . 16 


4.1.48 


4.1.49 


கட்டாயமாக வரும்‌. 
விப்‌“வீ, ப்ரப்‌“வீ...... 


பும்யோகதாக்‌2பாயாம்‌ 

ஒரு மனிதனின்‌ தொடர்புள்ளவள்‌ (பும்யோக) அதாவது அந்த மனிதனின்‌ 
மனைவியென்று பெயரைக்‌ குறிக்க, 'ஙீஷ்‌' ஒட்டு ஆண்பாற்‌ சொற்களுடன்‌ 
இணைக்கப்படும்‌. 

கணகரசஙீஷ்‌-ஈ-கணைகீ மஹாமாத்ரீ; (மஹாமாத்ர*ஙீஷ்‌) ஆனால்‌, 
தேவத *த்தா. இங்குஇ மனைவி என்ற பொருளைச்‌ சுட்டவில்லை. 
இந்தகைய குணத்தையோ, இயல்பையோ, தொழிலையோ உடையவனின்‌ 
மனைவி என்ற பெயரைச்‌ சுட்டும்போது தான்‌ 'ஙீஷ்‌' ஒட்டு வரும்‌. 


வா: கேள்பாலிகாதீ”னாம்‌ ப்ரதிஷேத* 
கேள்பாலிகா முதலிய சொற்களுக்குத்‌ தடை கூற வேண்டும்‌. கே” ஈபாலிகா 
'இடையனின்‌ மனைவி” 


வா: ஸுூர்யாத்‌” தே'வதாயாம்‌ சாப்‌'வக்தவ்ய: 

சூரியனின்‌ தேவலோகத்தைச்‌ சேர்ந்த மனைவியென்ற பொருளில்‌, “சாப்‌' 
ஓட்டு சூரியன்‌' என்ற சொல்லோடு வரும்‌. ஸூர்யா (எமிர்‌ ய*சாப்‌:ஆ) ஆனால்‌ 
ஸூரி - சூரியனின்‌ இவ்வுலகத்து (அதாவது மனித உலகத்து) மனைவி குந்தி 
போன்றவள்‌. 


இந்த்‌'ர வருணப*வஸ'ர்வ ருத்‌'ரம்ரு'டஹிமாரண்ய 

யவபவன மாதுலாசார்யாணாமானுக்‌ 

'இந்த்‌'ர' முதலிய சொற்களின்‌ பிறகு ஙீஷ்‌' ஒட்டு பெண்பாலைக்‌ குறிக்க 
வரும்‌. 'ஆனுக்‌' ஆகமம்‌ வரும்‌. 

இந்த்ராணீ, வருணாணி, ப£வானீ, ஸர்வாணீ, ௬ுத்‌'ராணீ, ம்ருட££ானீ 


வா: ஹிமாரண்யயோர்‌ மஹத்வே 

ஹிம, அரண்ய ஆகியவைகளுக்குப்பின்‌, 'பெரிய, நிறைய' என்ற பொருளில்‌ 
'ஆனுக்‌' ஆகமம்‌ வரும்‌. 

ஹிமானி 

அரண்யானி, "அடர்ந்த காடு' 


வா: யவாத்‌? தேர்ஷே 

'யவ' என்ற சொல்லுக்கப்பின்‌, 'ஆனுக்‌', 'ஙீஷ்‌' இரண்டும்‌ கெட்டது, 
குற்றமுள்ளது என்பதைக்‌ குறிக்க வரும்‌. 

யவானீ - ஒரு வகைத்‌ தானியம்‌ 


17 


4.1.50 


பாணினியின்‌ அஷ்ட_ாத்தியாாயி 


வா: யவனால்லிப்யாம்‌ 
'யவன' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'எழுத்து' என்ற பொருளில்‌, ஆனுக்‌, ஙீஷ்‌ 
வரும்‌. யவனானி - 'யவனர்களின்‌ எழுத்து" 


வா: உபாத்‌ * யாயமாதுலாப்‌'யாம்‌ வா 
உபாத்‌*யாய, மாதுல ஆகியவைகளுக்குப்பின்‌ ஆனுக்‌ விருப்பாக வரும்‌. 


உபாத்‌“யாயீ/உபாத்‌“யாயானீ மாதுலீ/மாதுலானீ 


வா: ஆசார்யாத “ணத்வம்ச 
'ஆசார்ய' என்ற சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 'ஆனுக்‌' கின்‌, 'ன வுக்குப்‌ 
பதிலியாக 'ண' வராது. ஆசார்யானீ /ஆசார்யா 


வா: அர்யக்ஷத்ரியாப்‌'யாம்‌ வா 

அர்ய, க்ஷத்ரிய ஆகியவைகளுக்குப்பின்‌ விருப்பாக வரும்‌. அர்யாணீ/ அர்யா 
- “ஆரிய வகுப்பைச்‌ சேர்ந்த பெண்‌' க்ஷத்ரியாணீ /க்ஷத்ரிய £ - 'க்ஷத்திரிய 
வகுப்பைச்‌ சேர்ந்த பெண்‌' ஆனால்‌ அவ்வகுப்பைச்‌ சேர்ந்தவனின்‌ 
மனைவியென்ற பொருளைச்‌ சுட்டும்போது 'ஙீஷ்‌'தா ன்‌ வரும்‌, ஆர்மீ, க்ஷத்ரியீ 


வா: முத்‌" கலாச்ச"ந்த“ஸி லிச்ச 

வேதமொழியில்‌, 'முத்‌'க'ல' என்ற சொல்லுடன்‌ ீஷ்‌'ம்‌ ஆனுக்‌ வரும்‌ ல்‌' ஐ 
'இத்‌'தாகக்‌ கொண்டது போல்‌, அவ்வொட்டு கருதப்படும்‌. 'ஆனுக்‌' ஒரு 
“லித்‌ தாகக்‌ கருதப்படும்போது, நடுவிலுள்ள 'ஆ' உதாத்த சுரம்‌ பெறும்‌. 
முத்க”லாளி. 


க்ரீதாத்‌ கரண பூர்வாத்‌ 

கருவியைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ முதலுறுப்பினராகவும்‌ 'க்ரீத' 'வாங்கியது' என்ற 
சொல்லிறுதியிலும்‌ கொண்ட பிராதிபதிகத்தோடு பெண்பாலில்‌ 'ஙீஷ்‌' வரும்‌. 
வஸ்த்ரக்ரீத்‌ “துணிக்கு மாற்றாக வாங்கிய பெண்‌” வஸனக்ரீதி ஆனால்‌ 
ஸாக்ரீதா. 


க்தாத£ல்‌ பாக்‌“யாயாம்‌ 

"சிறிதளவு என்ற பொருளில்‌; (கருவியைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 
முதலுறுப்பின ராகவும்‌) 'க்த வை ஈறாகக்‌ கொண்ட சொல்‌ இறுதி 
உறுப்பினராகவும்‌, கொண்ட பிராதிபதிகத்தின்‌ பின்‌, 'ஙீஷ்‌' ஒட்டு 
பெண்பாலைக்‌ குறிக்க வரும்‌. அப்‌[ரவிலிப்தீ த்‌*யெள: - 'மேகத்தினால்‌ 
சிறிதளவு மறைக்கப்பட்ட வானம்‌' ஸுிபவிலிப்தீ பாத்ரீ - சாற்றினால்‌ சிறிதளவு 
மூடப்பட்ட தட்டு ஆனால்‌ சந்த£னானு லிப்தா ப்‌ராஹ்மணீ 
“சந்தனப்பூச்சுடைய பிராம்மணீ ்‌ 


4.1.52 பஹுவ்ரீஹேஸ்‌ சாந்தோதாத்தாத்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி. 16: 


4.1.54 


'க்த' ஒட்டைச்‌ சேர்த்தாக்கப்பட்ட சொல்லையிறுதியில்‌ கொண்ட 
பஹுவ்ரீ ஹித்‌ தொகையின்‌ இறுதியசை உதாத்த சுரம்‌ கொண்டதாக 
நிற்கும்போது, 'ஙீஷ்‌ ஒட்டு பெண்பாலைக்‌ குறிக்க அதனுடன்‌ 
இணைக்கப்படும்‌. ஸங்க*பி*ன்னீ 'நெற்றியில்‌ பிளவுள்ளவள்‌' கேஸ'லூனி - 
“தலை முடியை வெட்டிக்‌ கொண்டவள்‌" 


வா: அந்தோதராத்தாஜ்ஜாத ப்ரதிஷேத" : 

இறுதி அசையில்‌ உதாத்த சுரம்‌ கொண்ட 'ஜாத' (பிறந்த) என்ற சொல்லோடு 
வரும்போத தடை விதிக்க வேண்டும்‌. த*ந்தஜாதா 'பல்‌ (முதல்‌ முதலாக) 
முளைத்தல்‌' 


வா: பாணிக்‌“ருஹீத்யாத்னாமர்த“விஸேஷே. 

சில குறிப்பிட்ட பொருளில்‌, பாணிக்ருஹீ, தீ முதலியவைகளோடு இவ்வொட்டு 
வரும்‌. பாணிக்‌'ர ஹீதி - மனைவி: அக்னியை சாட்சியாகக்‌ கொண்டு 
கைப்பிடித்தவள்‌. ஆனால்‌, பாணிக்‌“ருஹீதா. 


வா: அபஹுநஞ்ஸுகால ஸுகசாத்‌? பூர்வாதிதி வக்தவ்தவ்யம்‌. 
பஹு, நஞ்‌ முதலியவைகள்‌ முதலுறுப்பினராக நிற்கும்போது இவ்வொட்டு 
பெண்பாலில்‌ வராது. 


பஹுக்ருதா - “நிறையச்‌ செய்தவள்‌" 
அக்ருதா - “ஒன்றும்‌ செய்யாதவள்‌' 
ஸுக்ருதா - “நன்றாகச்‌ செய்தவள்‌" 
மாஸஜாதா - 'ஒரு மாதமானவள்‌' 
ஸுக$ஜாதா - 'மகிழ்ச்சியளிப்பவள்‌' 


அஸ்வாங்க” பூர்வபதரத்‌வா 

உடலின்‌ ஒரு அவயவம்‌ என்ற பொருளைச்‌ சுட்டாத சொல்‌ முதலுறு 
ப்பினராகவும்‌ இறுதியசை உதாத்த சுரம்‌ பெற்ற 'கத்‌' ஒட்டினால ஈக்கப்பட்ட 
சொல்‌ இறுதியுறுப்பினராகவும்‌ கொண்ட பஹுவ்ரீஹித்‌ தொகையோடு, 
பெண்பாலில்‌ ஙீஷ்‌' ஒட்டு பனு வரும்‌. 

ஸார்ங்க'ஜக்‌*தீ/ஸார்ங்க'ஜக்த 


வா: ப£ஹுலம்‌ ஸம்க்‌"ஞா ச”ந்த'ஸ்திரிதி வக்தவ்யம்‌ பெயரைக்‌ குறி 


க்கும்போதும்‌ வேத மொழியிலும்‌ பலவகையில்‌ இவ்வொட்டு 
பயன்படுத்தப்படும்‌. 

ப்ரவ்ருத்‌“த விலூனீ/ப்ரவ்ருத்‌த*விலூனா 

ஸ்வாங்காச்சோபஸர்‌ ஜனாத? ஸம்யோகேர பதஎத்‌ கூட்டெழுத்துக்கள்‌ 


ஈற்றயலாக நிற்காமல்‌, உடலின்‌ ஒரு அவயவம்‌ உபசர்ஜனமாக 
இறுதியிலமையும்‌ பிராதிபதிகத்தின்‌ பின்‌ பெண்பாலைக்‌ குறிக்க 'ஙீஷ்‌' ஒட்டு 


்‌ பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


விருப்பாக இணைக்கப்படும்‌. சந்த்‌*ரமுகீ/சந்த்‌"ரமுகா 'சந்திரனையொத்த 
முகத்தையுடையவள்‌' அதிகேஸீ/அதிகேஸா மாலா. ' 


வா: அங்க? கரத்ர கண்டே “ப்‌“ய இதி வக்தவ்யம்‌ அங்க (அவயவம்‌) 
கள்த்ர (உடல்‌) கண்ட? (கழுத்து) ஆகியவைகளுக்குப்பின்‌ விருப்பாக 'ஙீஷ்‌' 
வரும்‌. 

ம்ருத'ங்கீ/ம்ருதங்கா 

ஸுகள்த்ரீ/ஸாகுத்ரா 

ஸ்னிக்‌த“கண்டீ?/ஸ்னிக்‌த“கண்ட? 


நாஸிகா உத*ரோஷ்ட? ஜங்க*£ த“த்கர்ண ஸ்‌'ருங்க "ச்ச 

நாஸிகா 'மூக்கு', உதர 'வயறு' ஒஷ்ட: 'உதடு' ஜங்க*£'கால்‌', த 3ந்த 'பல்‌' 
கர்ண 'காது', ஸ்‌'ருங்க” 'கொம்பு' ஆகிய சொற்களை யிறுதியுறுப்பினராகக்‌ 
கொண்ட தொகையோடு 'ஙீஷ்‌' ஒட்டு பெண்பாலைக்‌ குறிக்க விருப்பாக 
இணைக்கப்படும்‌. 

இதற்கு முந்திய சூத்திரத்திற்கும்‌, இதையடுத்து வரும்‌ சூத்திரத்துக்கும்‌ 
(54:56) இச்சூத்திரம்‌ புற்னடையாகயமைகிறது. இச்சூத்திரத்தில்‌ 
குறிப்பிடப்பட்ட சொற்கள்‌ சில, ஈற்றயலில்‌ கூட்டெழுத்துக்களைக்‌ 
கொண்டதாகவும்‌, வேறு சில சொற்கள்‌ பல அசைகளைக்‌ கொண்டதாகவும்‌ 
காணப்படுகின்றன. 

துங்க? நாஸிகீ/துங்க/நாஸிகா 'உயர்ந்த மூக்குள்ளவள்‌' திலோத'ரீ/ 
திலோதரா ர 
பிஃம்பேஷ்டீ3/பிம்பேராஷ்ட5£ 'பிம்ப பழத்தைப்‌ போன்ற நிறமுடைய 
உதடுடையவள்‌' 

தீ£ர்க'ஜங்கீ*/தீ”ர்கஜங்க*" 'நீண்ட கால்களைக்‌ கொண்டவள்‌" 
ஸமதந்தீ/ஸமத£ந்தா 'தகுந்த பற்களைக்‌ கொண்டவள்‌" 
சாருகர்ணீ/சாருகர்ணா 'அழகான காதுகளைக்‌ கொண்டவள்‌" 
தீக்ஷணஸ்‌'ருங்கீ3/தீக்ஷ்ணஸ்‌'ருங்கா கூர்மையான கொம்புகளையு டைய (பசு) 


வா: புச்சராச்சேதி வக்தவ்யம்‌ 

புச்ச (வால்‌) என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ என்றமைய வேண்டும்‌. 
கல்யாணபுச்சீ?/கல்பாணபுச்‌'ச?£ ' அழகான வாலுடைய அல்லது நல்லதைக்‌ 
கொடுக்கக்கூடிய வாலுடைய * 


வா: கபரமணி விஷஸரேப்‌*யோ நித்யம்‌ 

கபர, மணி, விஷ, ஸர முதலிய சொற்களக்குப்பின்‌ புச்ச என்ற 
சொல்லிறுதியில்‌ வரும்‌ தொகையோடு, 'ஙீஷ்‌' ஒட்டு கட்டாயமாக 
பெண்பாலைக்‌ குறிக்க வரும்‌. 

கபர்‌ புச்சீ -'பெண்மயில்‌' 

மணிபுச்சீ - 'வாலில்‌ ரத்தினமுடையவள்‌ ' 


முனைவர்‌ கு. மீனாட்சி 20 


விஷ புச்சீ - 'தேள்‌' ஸர்புச்சீ. வாலில்‌. அம்புடைய' 


வா: உபமானாத்‌ பக்ஷாத்‌ புச்சா£ச்ச 

உவமைச்‌ சொல்லாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ பக்ஷ, புச்ச ஆகியவை 

களுக்குப்பின்‌, பெண்பாலைக்‌ குறிக்க 'ஙீஷ்‌' ஒட்டு கட்டாயமாக வ ரும்‌. 

உலூக பக்ஷீஸாலா - “ஆந்தையைப்‌ போன்ற (வடிவில்‌ 

அமைக்கப்பட்ட) மண்டபம்‌' 

உலூக புச்சீ ஸேனா - 'ஆந்தையைப்‌ போன்ற வாலுடைய படை 
(அணிவகுப்பு) 


நக்ரோடாதி" ப/ஹ்வச: 

(உடலின்‌ அவயவத்தைக்‌ குறிக்கும்‌) தோட? என்ற சொல்லிறுதியு 
றுப்பினராக வரும்‌ பிராதிபதிகத்திற்குப்பின்னும்‌, பல உயிர்களைச்‌ 
சொல்லிறுதியில்‌ கொண்ட பிராதிபதிகத்துக்குப்‌ பின்னும்‌, 'ஙீஷ்‌' ஒட்டு 
பெண்பாலைக்‌ குறிக்க வராது. கல்யாண க்ரோட*்‌£ 'அழகிய விலாவைக்‌ 
கொண்ட குதிரை 

கல்யாணகு2ரா - “அழகிய குளம்புடைய' 

கல்யாணயோகள்‌, கல்யாணநகள்‌, கல்யாணமுகளை 

ப்ருது” ஜக“னா, மஹாலலாட ஆகியவைகள்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
அசைகளைக்‌ கொண்டவை. 


ஸஹ நஞ்‌ வித்‌யமான பூர்வாச்ச 

(உபசர்ஜனமாக நிற்கும்‌ உடலின்‌ ஒரு அவயவத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்லுக்கு) 
முன்‌, ஸஹ (உடன்‌), நஞ்‌ (எதிர்மறைச்‌ சொல்‌), வித்‌*பமான (உடைய) 
ஆகியவைகள்‌ அமைந்து நிற்கும்‌ பிராதி பதிகத்தோடு, பெண்பாலில்‌ 'நீஷ்‌' 
ஒட்டு இணைக்கப்படமாட்டாது. ஸகேஸுஈ்‌ - 'தலைமுடியுடைய'; அகேஸா, 
'முடியில்லாத' வித்‌“யமான கேஸ்‌, ஸநாஸிகா, வித்‌?யமானநாஸிகா. 


நகமுக?ாத்‌ ஸம்க்‌*ஞாயாம்‌ 

நகமுக* என்ற சொற்களிறுதியில்‌ நிற்கும்‌ பிராதிபதிகத்துக்குப்பின்‌, அது ஒரு 
பெயராக அமையும்போது, பெண்பாலில்‌, 'ஙீஷ்‌' வராது. 

ஸூர்பணாக* - 'ஒரு அரக்கியின்‌ பெயர்‌' (முறம்‌ போன்ற நகமுடையவள்‌) 
வஜ்ரணகள்‌: கெ”ளரமுகள்‌, காலமுக?ர. ஆனால்‌, சந்த்‌'ரமுகீ? (இது பெயரல்ல) 


த்‌ர்க' ஜிஹ்வீ ௪ ச'ந்த'ஸீ 

வேதமொழியில்‌ த்‌”ர்க*ஜிஹ்வீ' என்ற தொகை நிபாதனமாகும்‌. ஈற்றயல்‌, 
கூட்டு மெய்களைக்‌ கொண்டதாக அமையும்‌ இச்சொல்‌ 'ஙீஷ்‌' ஒட்டோடு 
வராது என்று ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. அவ்விதிக்கு மாறாக, 
வேதமொழியில்‌ இச்சொல்‌ காணப்படுகிறது. 


21 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


4.1.60 


4.1.64 


தி'க்பூர்வபதான்ஙீப்‌ 
திசையைக்‌ குறிக்குஞ்‌ சொல்‌ முதலுறுப்பினராக அமைந்து நிற்கும்‌ ஒரு 
பிராதிபதிகத்தோடு, 'ஙீப்‌' ஒட்டு பெண்பாலைக்‌ குறிக்க வரும்‌. 


வாஹ: 
'வாஹ்‌' இறுதியுறுப்பினராக நிற்கும்‌ பிராதிபதிகத்தோடு பெண்பாலில்‌ 'ஙீஷ்‌' 
வரும்‌. 

தி'த்யெளஹீ 'அரக்கனை நிலைநிறுத்துபவள்‌ ' 

ப்ரஷ்டெஎஹீ 'உழுவதற்குத்‌ தயாரிக்கப்பட்ட (ஈனாத) பசு' 


ஸக்‌2ய ஸிஸ்‌'வீதி பராஷாயாம்‌ 

கீ2, அஸிஸ்வீ ஆகியவைகள்‌, பேச்சு வழக்கில்‌ நிபாதனங்களாக அமையும்‌. 
ஸகீ?ரியம்மே ப்‌?ராஹ்மணீ 'இந்தப்‌ பிராமணத்தி எனது சினேகிதி” 
(ஸகி24ஙீஷ்‌) அ'ஸிஸ்‌'வீ 'குழந்தையில்லாதவள்‌' (அஸிஸு*ஙீஷ்‌-ஈ) ஆனால்‌, 
ஸக?ஸப்தபதீ ப£வ அஸி1ஸு' (வேத மொழியில்‌) 


ஜாதேரஸ்த்ரீ விஷயாத? யோபதாத்‌ 

எப்போதுமே பெண்பாலிலமையாத, ஈற்றயலில்‌, ய்‌ ' என்ற எழுத்தைக்‌ 
கொள்ளாத, ஒரு இனத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்லோடு 'நீஷ்‌' ஒட்டு 
பெண்பாலில்‌ இணைக்கப்படும்‌. குக்குடீ' "பெட்டைக்‌ கோழி” ஸூகரீ 
'பெண்பன்றி', மயூரீ 'பெண்மயில்‌' ஆனால்‌ முண்டா - "மொட்டை 
தலையுடைய” இது இனத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லல்ல, ஒரு குணத்தைக்‌ 
குறிக்குஞ்‌ சொல்‌. ஆகையால்‌, ஙீஷ்‌' வராது. 

மக்ஷிகா - ஈ (எப்போதுமே பெண்பாலாக அமையுஞ்‌ சொல்‌) க்ஷத்ரியா (ய- 
ஈற்றயலாக நிற்குஞ்‌ சொல்‌) 


வா: யோபத“ப்ரதிஷேதே* ஹயகவய முகய மத்ஸ்ய 
மனுஷ்யாணாமப்ரதிஷேத”: ்‌ 

யவை ஈற்றயலாகக்‌ கொண்ட சொற்களுக்குச்‌ சூத்திரத்தினால்‌ 
விதிக்கப்பட்ட தடை கீழ்க்கண்ட சொற்களுக்குத்‌ தடையாகாது. அதாவது, 
அச்சொற்களோடு 'நீஷ்‌' ஒட்டு பெண்பாலைக்‌ குறிக்க வரும்‌. 


ஹய - ஹயீ 'பெண்குதிரை ' 
கவய - க£வமீ காட்டுப்‌ பசு' 
முகய - முகயீ 'ஒருவகை விலங்கு' 
மத்ஸ்ய - மத்ஸீ 'மீன்‌' 

மனுஷ்ய - மனுஷ்‌ 'பெண்‌' 


பாககர்ண பர்ணபுஷ்பப'ல மூலபாலோத்தர பதுஈச்ச 'பாக' முதலிய சொற்கள்‌ 
இறுதியுறுப்பினராக நிற்கும்‌ இனத்தைக்‌ குறிக்கம்‌ பிராதிபதிகங்களோடு 
“ஙீஷ்‌' ஒட்டு பெண்பாலைக்‌ குறிக்க வரும்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி 22 


ஒதனபாகீ 

ஸுங்குகர்ணீ 

தூஸீ ப£லீ ' 

தர்பமூலீ 

கோபாலீ 

ஸாலபர்ணீ 

இச்சொற்கள்‌ பெண்பாலைக்‌ குறிக்கும்‌ சொற்களாக அமைவதால்‌, இதற்கு 
முந்திய சூத்திரத்தோடு இவைகள்‌ சேர்க்கப்படமாட்டா. ஆகையால்‌ 
இவைகளைத்‌ தனியாகக்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆயினும்‌, புஷ்ப, பல, மூல 
ஆகியவற்றை இறுதியுறுப்பினராகக்‌ கொண்ட தொகையோடு 'ஙீஷ்‌' 
இணைக்கப்படாமலிருக்கும்‌ சூழலில்‌, அவைகள்‌ 'அஜ' முதலிய வகுப்பைச்‌ 
சேர்ந்ததாகக்‌ கருதப்படும்‌. 

ஸம்பசலா, அஜின பலா, ஸத்புஷ்பா, காண்ட”“புஷ்பா, அமூலா. 


இதோ மனுஷ்யஜாதே: : 

மனித இனத்தைக்‌ குறிக்கும்‌ 'இ' யீற்றுப்பிராதிபதிகத்தின்‌ பின்‌ 
பெண்பாலைக்‌ குறிக்க 'ஙீஷ்‌' ஒட்டு வரும்‌. 

அவந்தீ 'அவந்தி தேசத்துப்‌ பெண்‌" 

குந்தீ குந்தி தேசத்துப்‌ பெண்‌ 

தள்க்ஷீ, ப்லாக்ஷீ .... 

ஆனால்‌ தித்திரி: (மனித இனமல்ல) 


வா: இஞ்‌ உபஸம்க்‌“யானமஜாத்யர்த“ம்‌ 

'இஞ்‌' என்ற தத்தித ஒட்டு ஈறாக நிற்கும்‌, இனத்தைக்‌ குறிக்காத 
சொற்களிலும்‌ இவ்விதி பயன்படுத்தப்படும்‌. 

ஸெளதங்க”மீ 

மெளனசிதீ 


ஊவுத: 

மனித இனத்தைக்‌ குறிக்கும்‌ "உ வீற்றுப்‌ பிராதிபதிகத்துக்குப்பின்‌ 
பெண்பாலைக்‌ குறிக்க ' ஊங்‌' ஒட்டு வரும்‌. 

குரு: (குரு*ஊங்‌-ஊ) 'குரு தேசத்துப்‌ பெண்‌" ப்‌ரஹ்மப”ந்தூ “: 


வா: அப்ராணி ஜாதேஸ்‌' சாரஜ்ஜ்வாதீ*னாமிதி வக்தவ்யம்‌ ரஜ்ஜு 
(கயிறு) முதலிய சொற்களைத்‌ தவிர்த்த உயிரினங்களைக்‌ குறிக்காத 
பிராதிபதிகங்களோடும்‌, பெண்பாலில்‌ 'ஊங்‌' ஒட்டு வரும்‌. அலாபூ“: 
“சுரைக்காய்‌, கர்கந்தூ*: 'இலந்தை மரம்‌' ஆனால்‌ க்ருகவாகு: ஒருவகைப்‌ 
பல்லி ரஜ்ஜு:, ஹனு: (தாடை) 


23 


4.1.67 


4.1.68 


4.1.70 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


பா£ஹ்வந்தாத்‌ ஸம்க்‌ஞாயாம்‌ 

பெயரைச்‌ சுட்டும்‌, 'பாஹு (கை) என்ற சொல்லை யிறுதியுறுப்பின ராகக்‌ 
கொண்ட பிராதிபதிகத்தின்‌ பின்‌ 'ஊங்‌' ஒட்டு இணைக்கப்படும்‌. 

பத்‌ பரஹூ: 'ஒரு பெயர்‌ 

ஜாலபர£ஹூ: 


பங்கேஸ்‌' ச 
'பங்கு?' (நொண்டி) என்ற சொல்லுக்கப்‌ பின்னும்‌, பெண்பாலைக்‌ குறிக்க 
'ஊங்‌' ஒட்ட வரும்‌. 

பங்கூ”: நொண்டி (பெண்பால்‌) 


வா: ஸ்‌'வஸுர்‌' (மாமனார்‌) என்ற சொல்லின்‌ 'உ'வும்‌ 
'அ'வும்‌ (இவ்வொட்டிணைக்கும்போது) கெடும்‌. 
ஸ்‌'வஸ்‌'ரூ: 'மாமியார்‌' 


ஊருத்தரபதரதெ'ளப்ம்யே 

'ஊறு' (தொடை) என்ற சொல்லினிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ பிராதி 
பதிகத்தின்‌ பின்‌, உவமையைச்‌ சுட்டும்போது, பெண்பாலைக்‌ குறிக்‌ ௧ 'ஊங்‌' 
ஒட்டு வரும்‌. கத”லீஸ்தம்பேஈரூ: 'வாழை மரத்தைப்‌ போன்ற தொடையுடைய 
வள்‌' நாக3நாஸோரூ: யானைத்‌ துதிக்கை போன்ற தொடையுடையவள்‌” 
கரபேசரூ: ஆனால்‌ வ்ருத்தோரு : ஸ்த்ரீ 'உருண்டையான 
தொடையுடையவள்‌' 


ஸம்ஹித ஸப£லக்ஷண வாமாதே£ஸ்‌' ச 

ஸம்ஹித, ஸப”, லக்ஷண, வாம ஆகிய சொற்கள்‌ முதலுறுப்பினராக அமைந்து 
நிற்கும்‌ பிராதிபதிகத்தின்‌ பின்னும்‌ 'ஊங்‌' ஒட்டு வரும்‌ 9 பெண்பாலில்‌) 
ஸம்ஹிதோரூ: 'இணைந்த, அதாவது பருமனான தொடையுடையவள்‌' 
ஸூபேசாரூ: 'பசுவின்‌ குளம்புகளைப்‌ போன்று இணைந்துள்ள 
தொடையுடையவள்‌' 

லக்ஷயோரூ : 'மச்சத்தையுடைய தொடை கொண்டவள்‌ ' 

வாமோரூ: அழகான தொடையுடையவள்‌ ' 

வா: ஸஹித ஸஹாப்‌*யாம்‌ சேதி வக்தவ்யம்‌ ஸஹித, ஸஹ (உடன்‌) ௭ 
ன்ற சொற்களும்‌ இத்துடன்‌ சேர்ந்துக்‌ கூறப்பட வேண்டும்‌. 

ஸஹிதோரூ. ஸஹோரூ. 

கத்ரு கமண்ட'ல்வோஸ்‌ ச”“ந்த"ஸி 

கத்‌'ரு, கமண்ட'லு ஆகிய சொற்களோடும்‌ வேதமொழியில்‌, பெண்பாலில்‌, 
“ஊங்‌' ஒட்டு வரும்‌. 

கத்‌'ரூஸ்‌'ச வை ஸுபார்ணீச 

மாஸ்ம கமண்ட?லூம்‌ ஸூ'த்‌'ராய தூத்‌யாத்‌ 

பேச்சு மொழியில்‌, கத்‌3௬:, கமண்டலு: 


முனைவர்‌ கு. மீனாட்சி 24 


ap 


வா: குக்குலு மது£ஜதபதயாலூனா மிதி வக்தவ்யம்‌ 

வேத மொழியில்‌, 'கு2க'கு2லூ' முதலிய சொற்களோடும்‌ 'ஊங்‌' வரும்‌. 
குக்குலூ : மதூ” 

ஐதூ: பதயாலூ : 


ஸம்க்‌ஞாயாம்‌ 

கத்ரு, கமண்ட“லு என்ற சொற்கள்‌ ஒரு பெயராக அமையும்போது 
பெண்பாலில்‌ 'ஊங்‌' ஒட்டு வரும்‌. வேதமொழியல்லாத இடங்க ளை இது 
குறிக்கும்‌. 

கத்‌ரூ: கமண்ட”“லூ : பெயரைக்‌ குறிக்காவிட்டால்‌, 

கத்ரு :, கமண்டலு: 


ஸார்ங்கரரவாத்‌'யஞோந$ன்‌ 

'ஸ£ரர்ங்கரரவா' முதலிய சொற்களுக்குப்பின்னும்‌, 'ஞ' என்ற எழுத்‌ 
துயிறுதியில்‌ அமையாமலிருக்குஞ்‌ சொற்களுக்குப்பின்னும்‌ 'ஙீன்‌' ஒட்டு 
வரும்‌.ஸுர்ங்கரவீ 'ஸாரங்கரவப்‌ பெண்‌', காபட'வீ 'காபடவப்‌ பெண்‌:' 
அஞந்த - வைதீ பிதா வழித்தோன்றல்‌ (பெண்‌) ஒளர்வீ. 


யஙஸ்சாப்‌ 

'யங்‌' ஐ யீறாகக்‌ கொண்ட பிராதிபதிகங்களுக்குப்பின்‌ பெண்பாலில்‌ 'சாப்‌' 
ஒட்டு வரும்‌. 

'ஞ்யங்‌', ஷ்யங்‌' இரண்டையும்‌ குறிக்கும்‌ ஆம்ப£ஷ்ட்‌“யா “அம்பஷ்ட இனத்தைச்‌ 
சேர்ந்த பெண்‌' ஸெளவீர்ய - 'ஸெளவீர்ய இனத்தைச்‌ சேர்ந்தவள்‌" ஷ்யங்‌ 
காரீஷகந்த்‌*யா, வாராஹ்யா பராலாக்‌யா 


வா: ஷாச்ச யஞ: 
'ஷ என்ற எழுத்து, 'ய' ஈற்றுக்கு முன்‌ நிற்கும்‌ சொற்களோடும்‌ 'சாப்‌' ஒட்டு 
வரும்‌.ஸ*ர்கராக்ஷயா 'ஸார்கராக்ஷ வழித்தோன்றல்‌ (பெண்‌) பெளதிமாஷ்யா 


ஆவட்யாஸ்‌' ச 
'ஆவட்ய' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'சாப்‌' ஒட்டு பெண்பாலைக்‌ குறிக்க வரும்‌. 
ஆவட்‌'யா 'ஆவட்‌'/(பெண்‌) வழித்தோன்றல்‌, ஆனால்‌ கிழுக்கத்திய 
இலக்கணக்காரர்களின்‌ கருத்துப்படி எல்லா இடங்களிலும்‌ 'ஷ்ப?' ஒட்டு வரும்‌. 
ஆவட்‌ யாயனீ 


தத்‌'தி"தா : 

தத்திதங்கள்‌, இது ஒரு அதிகார சூத்திரம்‌. இச்சூத்திரத்திலிருந்து தொடங்கி 
ஐந்தாவது அத்தியாயம்‌ முடிவு வரை கூறப்படும்‌ ஒட்டுக்கள்‌ தத்திதம்‌' என்ற 
பெயர்‌ பெறும்‌ (3.1.13) 


25 
4.1.77 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


யூனஸ்தி: 
'யுனன்‌' (இளைஞன்‌) என்ற சொல்லோடு பெண்பாலைக்‌ குறிக்க, 'தி' என்ற 
'தத்தித' ஒட்டு இணைக்கப்படும்‌. யுவதி: (யுவன்‌4தி:) “இளவயது மங்கை" 


அணிஜோர்‌ அநார்ஷயோர்‌ 

கு“ரூபோத்தமயோ: ஷ்யங்‌ கேோத்ரே 

ஈற்றயலசை 'குரு வாக அமைந்த, இருடிகளின்‌ பெயரைச்‌ சுட்டாத பெயரடிச்‌ 
சொல்லோடு 'கோத்ர' ஒட்டுக்களான ' 'அண்‌' இஞ்‌ எங்கெங்கு 
விதிக்கப்பட்டதோ அங்கு 'ஷ்யங்‌' ஒட்டு பெண்பாலைக்‌ குறிக்க 
இணைக்கப்படும்‌. 

காரீஷ க”ந்த்‌“யா 

கெளமுத” க“ந்த்‌*யா 

வாராஹ்யா 

ஆனால்‌ ஆர்தபராகீ 

வாஸிஷ்டீ', வைஸ்‌'வாமித்ரீ 


4,1,79 'கே௱த்ராவயவாத்‌ 


பிரதானமல்லாத கோத்ரத்தைக்‌ குறிக்கும்‌ சொற்களோடு, பெண்பாலைக்‌ 
குறிக்க, 'அண்‌', இஞ்உக்குப்‌ பதிலியாக 'ஷ்யங்‌' ஒட்டு வரும்‌. (ஈற்றயலசை 
£குரு வாக அமையாத போதிலும்‌) 

பெளணிக்யா, பெளணிக்யா 


க்ரெளட்‌”யாதி”ப்‌*பஸ்‌'ச 
*க்ரெளடி?' முதலிய சொற்களோடும்‌. பெண்பாலில்‌ 'ஷ்யங்‌' ஒட்டு வரும்‌. 


. க்ரெட்‌யோ, லாட்‌பா 


வா: ஸூத யுவத்யாம்‌ 

இளவயது மங்கை என்ற பொருளைச்‌ சுட்டும்போது 'ஸூத' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ 'ஷ்யங்‌' ஒட்டு வரும்‌. 

ஸூத்யா, வேறுபொருளில்‌. ஸுூதா. 

வா: போஜ க்ஷத்ரியே 

'க்ஷத்ரிய' என்ற பொருளைச்‌ சுட்டும்போது 'பேரஜ' என்ற சொல்லுக்கப்பின்‌ ” 
'ஷ்யங்‌' வரும்‌. 

பேோஜ்யா - 

வேறு பொருளில்‌ - பேஈ£ஜ்ஜா 


தைவயக்‌ஞி ஸெ'ளசிவ்ருக்ஷிஸா த்யமுக்‌ ரி காண்டே 

வித்‌'தி£ப்யோ அன்யதரஸ்யாம்‌ 

தை£வயக்‌ஞி, ஸெ'ளசி, வ்ருக்ஷி, ஸாத்யமுக்‌ ரி 

காண்டே 'வித்‌'தி£ ஆகிய சொற்களுக்களோடு, 'ஷ்யங்‌' ஒட்டு விருப்பாக 
வரும்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி . 26 
கபம்‌ அ வயி பட மலம வ ர்‌ படட ர கரி டட ட ட 


தைவயக்‌'ஞ்யா/தைவயக்‌ ஞீ 
ஸெளசி விரக்ஷயா/ஸெளசிவ்ருக்ஷ£ 
ஸாத்யமுக்‌'ரியா/ஸாத்யமுக்‌ரீ 
காண்டே வித்‌”த்‌*பயா/காண்டேவித்‌”தீ* 


ஸமர்தூனாம்‌ ப்ரதமாத்‌வா 

ஸமர்தன்னாம்‌, ப்ரத*மாத்‌*வா ஆகிய மூன்று சொற்களும்‌, அதிகாரமாக, 
'ப்ராக்‌*திஸோ£ விபாக்தி: (5.3.1) வரை, அனுவிருத்தி மூலம்‌ தொடரும்‌. 

(1) ஸமர்தள்னாம்‌, 'அமைத்திருக்கும்‌ சொற்களின்‌" 

(2) ப்ரத£மாத்‌ 'முதல்‌ சொல்லுக்குப்பின்‌' 

(3)வா மாற்றாக" தத்தி ஓட்டுக்கள்‌ வேறுவிதமாகப்‌ 
பயன்படுத்தப்படும்போது, சூத்திரத்திலமைந்து நிற்கும்‌ சொற்களில்‌ முதலில்‌ 
வரும்‌ சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. 

காட்டாக, தஸ1யாபத்யம்‌ (4.1.92) “அவனுடையபிள்ளை” என்று அமைகிறது. 
குறிக்கும்‌ தத்தித ஓட்டுக்கள்‌ ஆறாம்‌ வேற்றுமையிலமைந்திருக்கும்‌ 
சொல்லுக்குப்‌ பின்‌ வரும்‌. உபகோர்பத்யம்‌ - ஒளபக'வ வோன்றவை இதற்கு 
எடுத்துக்‌ காட்டாகும்‌. ட 

சூத்திரத்தில்‌ காணப்படும்‌ 'வா' என்ற சொல்‌ இதே பொருளைக்‌ குறிக்க ஒரு 
தொடரும்‌ வரலாமென்று சுட்டுகிறது உபகோரபத்யம்‌. 


ப்ராக்‌” தீ£'வ்யதோ அண்‌ 

'தேன தீ£வ்யதி' (4.4.2) வரையில்‌ விளக்கப்பட்டவைகளில்‌ ' அண்‌” ஒட்டு வரும்‌. 
'அண்‌' ஒட்டு, தொடர்ந்து வரும்‌” பாதங்களிலும்‌, அதிகாரமாக ( 00ய- 
119) வரும்‌, இச்சூத்திரம்‌ ஒரு அதிகார சூத்திரமாகவோ, பரிபாஷாவாகவோ 
அல்லது ஒரு விதியாகவோ கருதப்படுகிறது. 


அஸ்வதீயாதி'ப்‌“யஸ்‌ ச 

'அண்‌' ஒட்டு, 'அஸ்‌'வபதி (முதலிய சொற்களுக்குப்பின்‌ சூ.4.4.2க்கு முன்‌ 
குறிப்பிடப்பட்ட பொருட்களில்‌ வரும்‌. 

ஆஸ்வபதம்‌, ஸஈதபதம்‌ 

அடுத்த சூத்திரத்தில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ 'ண்ய' ஒட்டுக்குப்‌ புறனடையாக 
இச்சூத்திரமமைகிறது. 


தி£த்யதி"த்யாதி"த்ய பத்யுத்தர பதாண்ண்ய: 

திதி, அதிதி ஆதி£த்ய, ஆகிய சொற்களுக்குப்பின்னும்‌ 'பதி' என்ற 
சொல்லையிறுதியில்‌ கொண்ட சொற்களுக்குப்பின்னும்‌ 

(மேலே கூறப்பட்ட பொருட்களில்‌, ப்ராக்‌”தீவ்யத:) 

'ண்ய' ஒட்டு வரும்‌. 

தைத்ய: 'திதியின்‌ பிள்ளை” 

ஆதீ£த்ய: 'ஆதிதியின்‌ பிள்ளை” 


27 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


ஆதீ?த்யம்‌ - 'ஆதித்யனின்‌ பிள்ளை" 
ப்ராஜாபத்யம்‌ - 'பிரஜாபதியின்‌' பிள்ளை" 
ஸைனாபத்யம்‌- 'ஸேனாபதியின்‌ பிள்ளை" 


வா: யமாச்சேதி வக்தவ்யம்‌ 
'யம' என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ 'ண்ய' வரும்‌. 
யாம்யம்‌. 


வா: வாங்‌ மதி பித்ரு' மதாம்‌ ச“ந்த'ஸ்யுப ஸம்க்‌ யானம்‌. 
வேதமொழியில்‌ 'வாக்‌' முதலியவைகளுக்கப்பின்னும்‌ 'ண்ய' வரும்‌. 
வாச்யம்‌, மாத்யம்‌, பைத்ருமத்யம்‌ 


வா: ப்ருதி/வ்யா ஞாஞெள 

'ப்ருதி'வி' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ஞ', 'அஞ்‌' ஒட்டுக்கள்‌ வரும்‌. 
பார்தி*ஷ (ப்௬ு'தி*வீ*ஞ-*டாப்‌) 

பார்தி*வீ (ப்ரு'தி'வீ*அஞ்‌ஈஙீப்‌) 


வா: தே"வாத்‌" யஞஜெள 
'தேவ' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'யஞ்‌' 'அஞ்‌' ஒட்டுக்கள்‌ வரும்‌. 
. . ச டக! . ரீ கத்த ன்‌ மை வாய்‌ ந்த ப 


வா: பஹிஷஷ்டி' லோபஸ்‌'ச 
ப'ஹிஷ்‌ உக்குப்பின்னும்‌ 'யஞ்‌' ஒட்டு வரும்‌ 'டி' கெடும்‌. 
ப்ஹ்ய: (ப£ஹிஷ்‌*யஞ்‌, பரஹிஷ்‌, 
பரஹ்‌ 64யஞ்‌-பன்ஹ்ய: புறம்பான 


வா: ஈகக்‌ ச 
'பஹிஷ்‌' ஒடு 'ஈகக்‌' ஒட்டும்‌ வரும்‌, டி'யும்‌ கெடும்‌. பரஹுக: 


வா: ஈகஞ்‌ ச'ந்த'ஸி 

வேதமொழியில்‌, 'ப'ஹிஷ்‌ 'உக்குப்பின்‌ ஈகஞ்‌' ஒட்டு வரும்‌. டடி' கெடும்‌. 
பர்ஹீக: 

இவ்விரண்டுக்கும்‌ (மேலே கூறிய வார்த்திகத்துக்கும்‌ இதற்கும்‌) சுரத்தில்‌ 
வேறுபாடு காணப்படும்‌. இங்கு கொடுக்கப்பட்டதில்‌, முதல சையில்‌ உதாத்தம்‌ 
அமையும்‌. 


ஸ்த? ப்‌ ச்‌ ப்பின்‌ “அ ஒட்டு ௫ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 28 


வா: லோம்னோ அபத்யே ப'/ஹுஷு 

'பிள்ளை' (அபத்யம்‌) என்ற பொருளைக்‌ குறிக்கும்போது பன்மையில்‌, 
'லோமன்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'அகாரம்‌' வரும்‌. 

உடு“லோமா:;, ஸரலோமா: 

ஆனால்‌ ஒளடு“லோமி: (ஒருமை) 


வா: ஸர்வத்ர கோரஜாதி” ப்ரத்ய்ய ப்ரஸங்கே யத்‌ 

“கோ” என்ற சொல்லோடு, உயிரெழுத்தில்‌ தொடங்கும்‌ ஒட்டுக்கள்‌ 
வருமிடங்களில்‌ 'யத்‌' வரும்‌. . 

கவ்யம்‌ - 'பசுவிலிருந்து கிடைக்கப்பெற்ற 


வா: ண்யாத”யோ அர்த£விஸே'ஷ லக்ஷணா தபவாதாத்‌ பூர்வ 
விப்ரதிஷேதே“ன 

இச்சூத்திரத்தைத்‌ தொடர்ந்து வரும்‌ சூத்திரங்களில்‌ கூறப்பட்ட குறிப்பிட்ட 
பொருட்களைக்‌ கொண்ட ஓட்டுக்கள்‌ வருமிடங்களைத்‌ தவிர்த்து ஏனைய 
இடங்களில்‌ 'ண்ய' முதலிய ஓட்டுக்கள்‌ வரும்‌. 

காட்டாக, 'அண்‌' ஒட்டு, வழித்தோன்றல்‌" என்ற பொருளில்‌ கும்‌, ஆனாவ்‌, 
'தி?தி' முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'ண்ய' ஒட்டுத்தான்‌ வரும்‌ 'அண்‌' அல்ல. 


உத்ஸாதிப்‌(யோ அஞ்‌ 

'உத்ஸ' முதலியவைகளுக்குப்பின்‌ (ப்ராக்‌தீவ்யதி' முன்பு விளக்கப்பட்ட 
பொருட்களில்‌) 'அஞ்‌' ஒட்டு வரும்‌. . 

இது 'அண்‌' (4.1.83) இச்சூத்திரத்தையடுத்து வரும்‌ சூத்திரங்களில்‌ 
விளக்கப்பட்டிருக்கும்‌ (சிறப்புப்‌ பொருட்களைச்‌ சுட்டும்‌) ஒட்டுக்கள்‌ 
ஆகியவைகளைத்‌ தடுக்கிறது. 

ஒளத்ஸ:, ஒளத”பான: 


வா: க்‌ ரீஷ்மாதச்ச*ந்த“ஸீதி வக்தவ்யம்‌ 

'கரீஷ்ம என்ற சொல்‌ 'யாப்பு' என்ற பொருளைச்‌ சுட்டாமல்‌ 
அமையும்போதுதான்‌ இவ்வொட்டு வரும்‌. 

க்‌'ரைஷ்மீ த்ரிஷ்டு£ப்‌ 

ஆனால்‌ க்‌'ரைஷ்ம: கோடைகாலத்து' 


ஸ்த்ரீ பும்ஸாப்‌“பாம்‌ நஞ்ஸ்நெள ப“வனாத்‌ 

'நஞ்‌', ஸ்நஞ்‌' ஆகியவொட்டுக்கள்‌ முறையே ஸ்த்ரீ, பும்ஸ்‌ ஆகிய 
சொற்களுக்குப்பின்‌, இச்சூத்திரத்திலிருந்த 'த*ன்யானாம்‌ பவனே க்ஷேத்ரே 
கஞ்‌ (5.2.1) என்ற சூத்திரம்‌ வரையில்‌ கொடுக்கப்பட்ட பொருட்களில்‌ வரும்‌. 
ஸ்த்ரைணம்‌ (ஸ்த்ரீ*ஸ்நஞ்‌) 'பெண்தன்மையான' 

பெளஸ்த்னம்‌ (பும்ஸ்‌*ஸ்நஞ்‌) 'ஆண்தன்மையான' 


4.1.89 


பாணினியின்‌ அஷ்ட ாத்தியாயி 


தொடர்ந்து வரும்‌ சூத்திரங்களில்‌ பெண்களிடம்‌ காணப்படும்‌. (4.3.53)., 


பெண்கள்‌ கூட்டம்‌ (4.2.37) பெண்களிடமிருந்து வரும்‌ (4.3.74) ஆகிய பல 


பொருட்களைக்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்த்ரைணம்‌ என்ற சொல்‌, 
இத்தகைய பொருட்களைச்‌ சுட்டும்‌. அதேபோல்‌, பெளஸ்த்னம்‌ என்ற 
சொல்லும்‌, 'ஆண்‌ தன்மையான, ஆண்களிடம்‌ காணப்படும்‌, ஆண்கள்‌ 
கூட்டம்‌ போன்ற பல பொருட்களைச்‌ சுட்டும்‌. 


த்விகேோர்‌ லுக'பனபத்யே 

த்‌'விகு? (எண்ணுத்தொகை) தொடர்பாக விதிக்கப்பட்ட, தத்தித ஒட்டு 
(தேனதீவ்யதி என்ற சூத்திரத்துக்கு முன்‌ சூத்திரங்களில்‌ கூறப்பட்ட 
பொருட்களில்‌) தந்தை வழியான' என்ற பொருளைத்‌ தவிர்த்து வரும்போது, 
அவ்வொட்டு கெடும்‌ (லுக்‌) 

பஞ்சகபால: '5 பாத்திரங்களில்‌ தயாரிக்கப்பட்ட , 

த்‌'விவேத* 'இரண்டு வேதங்களைப்‌ படித்தவன்‌" பஞ்சகபால: (பஞ்சஸு 
கபாலேஷு ஸம்ஸ்க்ருத:) இங்கு 4.2.16 இன்படி 'அண்‌' ஒட்டுச்‌ சேர்க்கப்படும்‌. 
4.1.88 இன்படி இந்த 'அண்‌' கெடும்‌ ஆகவே, இங்கு முதலசையில்‌ விருத்தி 
வராது. 

ஆனால்‌ த்‌*வைதேவதத்தி '2 தேவதத்தர்களின்‌ வழித்‌ தோன்றல்‌' 
பாஞ்சகபாலம்‌ (எண்ணுத்‌ தொகையல்ல) 


கேரத்ரே அலுக”சி 

2.4.63 முதலிய சூத்திரங்களில்‌ விதிக்கப்பட்ட, பன்மையிலமையும்‌ கோத்ர 
ஒட்டுக்களின்‌ மறைவு, அவ்வொட்டுக்கள்‌ உயிரெழுத்தை முதலாகக்‌ 
கொண்டதாக அமைந்து, சூ.4.4.2க்கு முன்‌ கூறப்பட்ட பொருட்களைச்‌ 
சுட்டும்போது நிகழாது. 

அதாவது, இச்சூத்திரம்‌ 2.4.63க்குத்‌ தடை விதிக்கிறது. 

கர்கீயா: - 'கர்கர்களின்‌ மாணவர்கள்‌” 

கள்ர்க்‌ய-ச? (7.1.2:6.4.151) 


யூனி லுக்‌ 

ஒர்‌ உயிரெழுத்தை முதலில்‌ கொண்ட ஒட்டு (4.4.2க்கு முன்‌ கூறப்பட்‌ ட 
பொருட்களில்‌) ச க்குமுன்‌ நிற்கும்‌ யுவன்‌ (இளையதலை முறை) (4.1.63) ஒட்டு 
மறையும்‌. 
பாண்ட்ஹதி: (ப்ண்டர்ஹதா*இஞ்‌ 4.1.95) 
'பர்ண்டாஹத வழித்‌ தோன்றல்‌' இதனுடைய யுவன்‌ வடிவம்‌ 
பாண்ட ரஹத: (பண்டர்ஹதிஈண (4.1150) 'பாண்டர்ஹத கோத்திரத்தின்‌ 
இளைய தலைமுறையைச்‌ சேர்ந்தவன்‌" அவனுடைய மாணவர்கள்‌ என்ற 
பொருளைக்‌ குறிக்கும்போது, விருத்தியையுண்டாக்கிய யுவன்‌ ஒட்டான ண்‌ 
ஒட்டு (4.1.150) கெடுகிறது. அதன்‌ விளைவாக, இவ்வடிவத்தின்‌ மூல 
வடிவமான பரண்‌ டாஹதி: என்ற வடிவம்‌ கிடைக்கும்‌. இங்கு 'அவன்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 30 


மாணவர்கள்‌" என்ற பொருளைக்‌ கொடுக்கும்‌ ஒட்டு எதுவென்று 


நோக்குங்கால்‌ .சூ.4.2.112இல்‌ கூறப்பட்ட 'அண்‌' ஒட்டுத்தான்‌ 
இத்துடனிணைக்கத்‌ தகுதியான தென்று புலப்படும்‌. ஆகவே 
ப்்ண்டாஹதி:*அண்‌-பாண்டராஹதா 'பாண்டாஹதர்களின்‌ மாணவர்கள்‌" 
என்ற வடிவம்‌ கிடைக்கிறது. 

பஈகவித்தா: (பாக”வித்த -* ப*ாகவித்தி + டக்‌ 
(4.1.148)-பரக*வித்திக:-ப*ஈகவித்தா: (4.2.112) 'பாகவித்தர்களின்‌ 
மாணவர்கள்‌' 

திகஈபி“ஞ்‌ (4.1.154)-தைகாயனி:-தைகாயனீய: (தைகாயனிஃச? 
(4.1.149)=தைகாயனீயா: (4.2.114) 


ப“க்பி£ஞோரன்யதரஸ்யாம்‌ 

பக்‌, பிஞ்‌ ஆகிய யுவன்‌ ஒட்டுக்கள்‌ எல்லாமே, இச்சூழலில்‌ 
கட்டாயமாகக்கெடும்‌ என்று கூறுகிறது. இச்சூத்திரம்‌, ப£க்‌, பிஞ்‌ ஒட்டுக்கள்‌ 
தொடரும்போது விருப்பாக அவைகள்‌ கெடும்‌ என்று விதிக்கிறது. 

கூர்க” -? கள்ர்க்‌*ய (4.1:405), இதன்‌ 'யுவன்‌' வடிவம்‌ க5ரர்க்‌யோயண: 
(கரர்க்‌ய*ப*க்‌ (4.1.101) கர்க்‌போயணர்களின்‌ மாணவர்கள்‌ என்ற 
பொருளில்‌ க*ர்கிய: அல்லது களர்க்‌*பாயணீயா: என்று 2 வடிவங்கள்‌ ஆகும்‌. 
வாத்ஸீயா:/வாத்ஸ்யாயனீயா: : 

பி£ஞ்‌ ஒட்டுடம்‌ 

யஸ்க*அண்‌ (4.1.112), யாஸ்க: -* யாஸ்காயனி- 

(யாஸ்கஃபி2ஞ்‌ (4.1.156)-யாஸ்கீயா:-யாஸ்கீயா:/யாஸ்காயனீயா: 


தஸ்யாபத்யம்‌ 

'அண்‌' முதலிய ஒட்டுக்கள்‌ (4.1.83 இலிருந்து தொடர்ந்து வரும்‌ 
சூத்திரங்களில்‌ கூறப்பட்டவை அவ்வழித்தோன்றல்‌ (DiC!) என்‌ ற 
பொருளைக்‌ கொடுக்கும்‌. இச்சூத்திர்த்தில்‌ கொடுக்கப்பட்ட பொருள்‌, இதற்கு 
முந்திய சூத்திரங்களில்‌ கூறப்பட்ட ஒட்டுக்களுக்கும்‌, இதைத்‌ தொடர்ந்து 
வரும்‌ சூத்திரங்களில்‌ கூறப்படும்‌ ஒட்டுக்களுக்கும்‌ உரியது. அதாவது, 
முற்சூத்திரங்களில்‌ குறிப்பிட்ட 'அண்‌' 'ண்ய' ஆகியவைகளும்‌ 'இஞ்‌' (4.1.95) 
முதலியவைகளும்‌ இப்பொருளைச்‌ சுட்டும்‌. 

ஒளபக'வ; ஆஸ்வபத 


ஏகோ கேர்த்ரே 

'கேள்த்ர'த்தைக்‌ குறிக்க ஒரேயொரு ஒட்டுத்தான்‌ பயன்‌ படுத்தப்படும்‌. 
போனிடமிருந்து தொடங்கி, அவனுக்கடுத்தடுத்த தலைமு றையில்‌ தோன்றும்‌ 
பிள்ளைகள்‌ 'கோத்ரம்‌' என்ற சொல்லால்‌ குறிப்பிடப்படுவர்‌ (4.1.162) 
அவர்களைக்‌ குறிக்க, ஒரேயொட்டுத்தான்‌ பயன்படுத்தப்படுமென் று 
இச்சூத்திரம்‌ குறிக்கிறது. 


காட்டாக, கூர்கினின்‌ மகன்‌ கார்கி? 


31 


4.1.94 


4.1.95 


4.1.96 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


(கூர்க இஞ்‌ (4.1.95), கரர்கி?மின்‌ மகன்‌ அதாவது கர்கனின்‌ பேரன்‌. 
கரர்க்‌ய: (க'ர்க4யஞ்‌), இந்தக்க'ரர்க்‌?யனின்‌ மகனும்‌ 'க?௱ர்க்‌? ய” 
என்றேயமையும்‌ இச்சொல்‌, க*ர்க்‌*ப' என்ற சொல்லோடு ' யஞ்‌' இணைத்துத்‌ 
தருவிக்காமல்‌, இவர்களுக்கு முதல்‌ புருடனான 'கரர்க?' என்பதோடு 'யஞ்‌' 
ஒட்டு இணைத்து ஆக்கப்படும்‌. இது ஒரு கருத்து. மற்ற கருத்தின்படி 
இச்சூத்திரம்‌, அடிச்சொல்லுக்கு ஒரு நியமம்‌ விதிக்கிறது. அதாவது, பேரன்‌, 
அதையடுத்த தலைமுறையில்‌ தோன்றுபவன்‌. எல்லாவற்றையும்‌ குறிக்க, 
மூலபுருடனான (தந்த) வனைக்குறிக்கும்‌ சொல்லோடு கரக்‌” 'யஞ்‌' ஒட்டு 
இணைத்து, பேரன்‌, அவன்‌ மகன்‌ என்ற சொற்கள்‌ பெறப்படும்‌. அதாவது, 
கரர்க': தந்‌ைத க*ர்கி:- மகன்‌, குரர்க்‌ய:- பேரன்‌. 

க£ரர்க்யா:- 

கரக? 
காகி 
கள்க்ய: 


கள்க்‌*ய: (இச்சொல்லும்‌ கூர்க“விலிருந்து பெறப்படும்‌) 


கேள்த்ராத்‌” யன்யஸ்த்ரியாம்‌ 

'யுவன்‌'ஐக்‌ குறிக்கும்போது, போனைக்‌ குறிக்கும்‌ சொல்லையாக்கும்‌ 
ஒட்டிணைத்த பிறகுதான்‌ ஒரு புது ஒட்டை இணைக்க வேண்டும்‌ . ஆனால்‌ 
பெண்பாலில்‌ இச்சொல்‌ யுவன்‌ என்று குறிப்பிடப்படாது ஆகையால்‌ இங்கு 
புது ஒட்டு வராது. 

கோத்ர, யுவன்‌ ஆகியவைகள்‌, 4.1.162, 163 சூத்திரங்களில்‌ 


விளக்குப்பட்டி ருக்கின்றன. 
கரக: - தந்தை 
கார்கி? -மகன்‌ 
அபத்யம்‌ கன்ர்க்‌*ய -பேரன்‌ (கேத்ர) 
க்ர்க்‌யாயண:- (யுவன்‌) (கரக, கார்கி? 
உயிரோடிருந்தால்‌) 


வாத்ஸ்யாயன என்பது 'வத்ஸ' னின்‌ யுவன்‌" இதுவும்‌ ஒரு நியமவிதி 


அத இஞ்‌ 

“அ'வீற்றுச்‌ சொல்லோடு (அவன்‌ மகன்‌ என்ற பொருளில்‌) 

'இஞ்‌' ஒட்டு வரும்‌. 

தன்க்ஷ்‌: (த'க்ஷ*இஞ்‌) 

இங்கு 'அண்‌' வராது 

ப்ஹ்வாதி“ப்‌*யஸ்‌' ச 

'பர்ஹு 'முதலிய சொற்களுக்குப்பின்னும்‌ 'இஞ்‌' (அவன்‌ மகன்‌ என்ற பொரு 
ளில்‌) வரும்‌. 

பர்ஹவி: (பன்ஹு*இஞ்‌) 


முனைவர்‌ கு. மீனாட்சி 92 


mc 


ஒளபப*£ஹவி: (உபபஈஹு*இஞ்‌) 


வா: பர்ஹ்வாதி? ப்ரப்‌(ருதிஷு யேஷாம்‌ 

தூர்ஸானம்‌ கேரத்ராபரரவே லெளகிகே த்தோ அன்யத்ர கேஷூ ம்‌ ப்ரதிஷேத* 

ஒரு கோத்திரத்துக்குத்‌ தனது பெயரையளித்த ஒரு குடும்பத்துக்கு மூல 
புருடனின்‌ பெயரைச்‌ சுட்டுவதாக 'பாஹாு' முதலிய சொற்கள்‌ வரும்போது 
மாத்திரந்தான்‌ இஞ்‌” ஒட்டு அச்சொற்களுடனிணைக்‌ சுப்ப்டும்‌. வேறு 
இடங்களில்‌, ' பீரஹவ: என்ற சொல்லாகும்‌. இது 'பாஹு என்பவனின்‌ மகன்‌ 
என்ற பொருளைக்‌ கொடுக்கும்‌. 


வா: ஸம்ப*ந்தி£ஸூப்‌£தானாம்‌ ச தத்ஸத்‌£ரு' ஸாத்ப்ரதிஷேத*: 
'உறவினர்‌' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ சொற்களில்‌ எந்த விதி பயன்‌ 
படுத்தப்டுகிறதோ, அதே சொற்கள்‌ ஒரு பெயரைக்‌ குறிக்குமானால்‌, அதே 
விதியைப்‌ பயன்படுத்தக்கூடாது, 

ஸ்‌/வஸுர 'மாமனார்‌' ஸ்‌'வாஸுரர்ய: - 'மாமனாரின்‌ சந்ததி' (ஸ்‌'வஸுர*யத்‌ 
4.1.137) அதாவது மைத்துனன்‌" 

ஆனால்‌ ஸ்‌'வாஸுரி: (ஸ்‌'வஸு**இஞ்‌ 'ஸ்‌'வஸுரன்‌ என்ற பெயருடையவனின்‌ 
மகன்‌ 


4.1.97 ஸாத்‌ துரகங்‌ ௪ 
'ஸுத*ாத்ரு' என்ற சொல்லுடன்‌ (அபத்ய என்ற பொருளில்‌) 
'இஞ்‌' ஒட்டு வரும்‌. இவ்வொட்டுக்கு முன்‌ 'அகங்‌' ஆதேசமாகும்‌. 
ஸெளத*தகி: - 'ஸு தாதுவின்‌ வழிவந்தவன்‌' 


வா: வ்யாஸவருட” நிஷாத” சண்டரல பி£ம்பாணாமிதி வக்தவ்யம்‌. 
வ்யாஸ முதலிய சொற்களோடும்‌ 'அகங்‌' இங்‌ வரும்‌. 

வ்யாஸ - வையாஸகி: 

வருட” - வாருடகி: 

நிஷாத” - நைஷாத*கி 

சண்டால - சாண்டாலகி: 

பிம்ப - பைம்பகி; 


4.1.98 கே௱த்ரே குஞ்ஜாதிப்‌*யஸ்‌ ச்ப'ஞ்‌ 
கோத்ரத்தைக்‌ குறிக்கும்போத ' குஞ்ஜ' முதலியவைகளுடன்‌ (அவன்‌ 
வழித்தோன்றல்‌' என்ற பொருளில்‌) 'ச்ப£ஞ்‌' ஒட்டு வரும்‌. 
கெளஞ்ஜாயன்ய: (குஞ்ஜசச்ப” ஞ்‌-கெளஞ்ஜ*ஆயன்‌*அ-கெளஞ்ஜாயன*ய 
(5.3.113) 'குஞ்ஜன்‌' என்பவனின்‌ கைப்பு அனலை 
(இரு கெளஞ்ஜாயன்யெள, (பன்‌) கெளஞ்ஜாயனா: 'ச்ப£ஞு' ஒட்டின்‌ 'ச', பஞ்‌ 
என்ற மற்றொரு ஒட்டிலிருந்து வேறுபாடு காண்பிக்கவும்‌ 'ச' 
விருத்தியாவதற்காகவும்‌ இதில்‌ காணப்படுகிறது. 


93, பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


ஆனால்‌ கெளஞ்ஜி: 'குஞ்சனின்‌ மகன்‌' இது கோத்திரத்தைக்‌ குறிக்க ஈது. 
'கோத்ர' 4.1112 வரை அனுவிருத்தியாகும்‌. 


4.1.99 நடாதி”ப்‌யோ பக்‌ 
'நட”” முதலியவைகளுடன்‌ கோத்ராபத்யத்தைக்‌ குறிக்க) பக்‌ ஒ ட்டு வரும்‌. 
நாட*யன: (நட”*ப”க்‌-நாட**ஆயன (7.2.118;7.1.2) 'நட' என்பவனி ன்‌ போன்‌ 
அல்லது கொள்ளுப்பேரன்‌. 
சாராயண: 
ஆனால்‌ நாடி”: 'நடன்‌' என்பவனின்‌ மகன்‌ 


4.1.100 ஹரிதாதி“ப்‌யோ அள: 

'அஞ்‌' இல்‌ முடியும்‌ 'ஹரித' முதலியவைகளுக்கும்‌ பின்‌ (அபத்ய என்ற 
பொருளில்‌) 'ப£க்‌' ஒட்டு வரும்‌. 'பி'த' வகுப்பின்‌ உட்பிரிவு 'ஹரித' முதலிய 
சொற்கள்‌. 

ஹாரித (ஹரித*அஜ்‌ (4.1.104) ஹரிதனின்‌ பேரன்‌/கொள்ளுப்பேரன்‌. ஆனால்‌, 
“ஹாரிதனின்‌ மகன்‌' என்ற உறவைக்குறிக்கும்‌ சொல்‌. ஹாரிதாயன, 
இச்சூத்திரத்தைப்‌ பயன்படுத்தி 'ப“க்‌' ஒட்டிணைத்துப்‌ பெறப்படும்‌. 
(ஹாரித*ப£க்‌) 

*கோத்ர' ஒட்டுக்களோடு சேர்த்து 'ப£க்‌' ஒட்டு கூறப்பட்டிருந்தாலும்‌, 
இவ்வொட்டு ஒரு 'யுவன்‌' ஒட்டாகும்‌. சூ.4.1.98 இன்படி ஒரேயொரு 'கோத்‌£" 
ஒட்டுத்தான்‌ ஒரு சொல்லுடன்‌ இணைக்க முடியும்‌. ஏற்கெனவே 'அஞ்‌' என்ற 
ஒட்டு இணைத்து 'ஹாரித' என்ற சொல்‌ தருவிக்கப்பட்டிருக்கிறது. 
ஆகையால்‌, இச்சொல்‌ மற்றொரு கோத்ர ஒட்டு (ப£க)டன்‌ 
இணைக்கப்படமாட்டாது. ஆகவே, இவ்வொட்டு (ப£க்‌) ஒரு யுவன்‌ ஒட்டாகும்‌. 


4.1.101 யஞிஞோஸ்‌' ச 
'யஞ்‌', 'இஞ்‌' ஆகியவைகளை இறுதியில்‌ கொண்ட பிராதிபதிகங்களு 
க்குப்பின்னும்‌ 'ப£க்‌' ஒட்டு (அபத்ய என்ற பொருளைச்‌ சுட்ட)வரும்‌. 
கரர்க்‌யாயண:, வாத்ஸ்யாயன: 
க3ர்க3*யஞ்‌ (4.1105) கர்க்‌*ய:கர்க்ய-ப*க்‌-கர்க்‌யாயண: 
இஞந்த தாக்ஷாயண: (தக்ஷ*இஞ்‌), ப்லாக்ஷ£யண: 


4.1.102 ஸரத்‌”வச்சு*னக*ப£ர்த்‌ ப'குருவத்ஸாக்‌'ராயணேஷு ஸர த்வத்‌, ஸுனச. 
தூர்ப* ஆகிய சொற்கள்‌ முறையே ப்‌“ருகு, வத்ஸ, ஆக்‌'ராயண 
ஆகியவர்களின்‌ 'வழித்தோன்றல்‌' என்ற பொருளைச்‌ சுட்டும்போது (அபத்ய 
என்ற பொருளில்‌) ப£க்‌ ஒட்டு வரும்‌. 
ஸுஈரத்வதாயன: (ஸ'ரத்‌'வத்‌*ப*க்‌: ஆயன) பிருகுவின்‌ வமிசத்தில்‌ 
தோன்றியவன்‌ ஆனால்‌, ஸாரத்‌'வத: (வேறு பொருளைக்‌ குறிக்கும்‌ போது 
"அஞ்‌" ஒட்டோடு வரும்‌) ஸெளனகாய: (வத்ஸனின்‌ வழித்தே ஈன்றல்‌) 
ஸெளனக: மற்றபொருளில்‌: 


முனைவர்‌ கு. மீனாட்சி 34 


த்ர்பாயண: ஆக்‌'ராயண வமிசத்தில்‌. வந்தவன்‌. த௱ர்பி: மற்ற து. 


4.1.103 த்‌'ரோணபர்வத ஜீவந்தாதன்ய தரஸ்யாம்‌ 
'த்‌£ரோண? முதலிய பிராதிபதிகங்களுக்குப்பின்‌ . (கோத்ராபத்ய என்ற 
பொருளில்‌) 'ப£க்‌' ஒட்டு விருப்பாக வரும்‌. 
த்‌“ரெளணாயன: த்‌'ரெளணி: 
பார்வதாயன:, பார்வதி: ஜைவந்தாயன:, ஜைவந்தி: 


4.1.10& அன்ருஷ்யானந்தர்யே பிதரதி/ப்யோ அஞ்‌ 

... 'பி£த்‌? முதலிய சொற்களுக்குப்பின்‌ (கோத்ராபத்ய' என்ற பொ ருளில்‌) 'அஞ்‌' 
ஒட்டு வரும்‌. ஆனால்‌, .இவ்வகுப்பைச்‌ - சேர்ந்த பழங்கால இருடிகளின்‌ 
பெயரைக்‌ குறிக்காத சொற்களோடு 'அஞ்‌' ஒட்டுச்‌ சேர்ந்துத்‌ தருவிக்கப்படுஞ்‌ 
சொற்கள்‌ அடுத்த/ உடனடியான சந்ததியைக்‌ குறிக்கும்‌. 
காட்டாக, பி'த ? வகுப்பைச்‌ சேர்ந்த 'புத்ர' (மகன்‌), து'ஹித்ரு (மகள்‌) முதலிய 
சொற்கள்‌ இருடிகளின்‌ பெயரல்ல. ஆகையால்‌ புத்ர*அஞ்‌-பெளத்ர: 'பேரன்‌' 
பிள்ளையின்‌ மகன்‌' து£ஹித்ரு*அஞ்‌-தெளஹித்ர: 'பேரன்‌' அதாவது 
பெண்ணின்‌ மகன்‌” 
ஆனால்‌ இருடிகளின்‌ பெயரைச்‌ சுட்டும்‌ மற்ற சொற்களோடு 'அஞ்‌' ஒட்டு 
இணைத்துத்‌ தருவிக்கப்பட்ட சொற்கள்‌ கோத்ரசந்ததியைக்‌ குறிக்கும்‌. 
பி£த்‌*4அஞ்‌-பை த: 'பிதனின்‌ பேரன்‌' அல்லது பேரனுக்கடுத்த சந்ததி 


4.1.105 கர்காதி பயோ யஞ்‌ 
(கோத்ராபத்யம்‌ என்ற பொருளில்‌) 'க*ர்க” முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'யஞ்‌' 
ஒட்டு வரும்‌. 
கன்ர்க்‌*ப:- 'கர்கனின்‌ பேரன்‌ அல்லது அதற்கடுத்த சந்ததி' வாத்ஸ்ய: 


4,1.106 மது! பீப்‌'ர்வோர்‌ ப்‌'ராஹ்மண கெளஸிகயோ: 
மது", ப£ப்‌'ர௬ு என்ற சொற்களோடு முறையே “பிராம்மணன்‌, 'கெளஸிக என்று 
குறிக்கும்போது: 'யஞ்‌' ஒட்டு (கோத்ராபத்ய என்ற பொருளைச்‌ சுட்ட) 
இணைக்கப்படும்‌. 
மாத“வ்ய: 'பிராம்மணன்‌' 
மற்றது, மாதவ: (மது“*+ அண்‌) 
பன்ப்‌ரவ:- கெளசிகன்‌ மற்றது பண்ப்‌'ரவ: 


4,1.107 கமிபேச்ததங்கிரஸ: 
கபி, பேத ஆகிய சொற்களோடு 'யஞ்‌' ஒட்டு, ஆங்கிரஸ (கோத்ர அபத்ய 
என்ற பொருளைச்‌ கட்ட) இணைக்கப்படும்‌. . 
காப்ய:- 'கபியின்‌ பேரன்‌ அல்லது அதற்கடுத்த. தலைமுறையில்‌ 
தோன்றியவன்‌. ஆங்கிரஸ வம்சத்தவன்‌. மற்றது காபேய: பெளத்‌*ய: மற்றது 
பெளதி” 


35 பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


4.1.108 வதண்டரஸ்‌' ச 
(ஆங்கிரரஸே) 'வதண்ட” என்ற சொல்லுக்குப்பின்‌ (கோத்ரஎன்ற பொருளில்‌ 
£யஞ்‌ ஓட்டு ட 
'வாதண்டய: (அங்கிரசன்‌ வழிவந்தவனனால்‌) 
வாதண்ட மற்ற இடங்களில்‌. 


4.1.109 லுக்‌ ஸத்ரியாம்‌ 
'வதண்ட' என்ற சொல்லுக்குப்பின்‌ ( அங்கிரசன்‌ வழிவந்த என்ற குறி 
க்கும்போது) வரும்‌ 'யஞ்‌' ஒட்டு, பெண்பாலில்‌, கெடும்‌ (லுக்‌) வதண்டீ” 
(வதண்டூஃஙீன்‌) 'லுக்‌' ஆவதால்‌, இச்சொல்‌ ஸாரங்கரவ வகுப்பைச்‌ 
சேர்ந்ததால்‌, 'ஙீன்‌' ஒட்டு வரும்‌. 
மற்ற வடிவம்‌, வாதண்ட ரயனீ 
வாதண்டீ' (ஸிவாதி வகுப்பைச்‌ சேர்ந்தது) 


41.110 அஸ்‌'வாதி”ப்யோ 'பஞ்‌' 
'அஸ்‌'வ' முதலியவைகளுடன்‌ (கோத்ராபத்ய என்ற பொருளைச்‌ சுட்ட) பஞ்‌' 
ஒட்டு வரும்‌. A 
ஆஸ்‌'வாயன:, ஆஸ்‌'மாயன: 
வா: ஆத்ரேய பராரத்‌'வாஜே 
ஆத்ரேயாயன பசாரத்‌வாஜ, கோத்ரத்தைச்‌ சேர்ந்தவனானால்‌, 
இல்லாவிட்டால்‌ ஆத்ரேயி: 


4.1.111 பார்களத்‌ த்ரைகரர்த்தே 
பார்க? வுக்குப்பின்‌ 'பஞ்‌' ஒட்டு, (த்ரைகரர்த கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவன்‌ 
என்ற பொருளில்‌) வரும்‌. 
பரரர்களயண: 'த்ரைகர்தனின்‌ பேரன்‌ அல்லது அதற்கடுத்த தலைமுறையைச்‌ 
சேர்ந்தவன்‌" மற்றது ப*ர்கி* 


4.1.112 ஸி'வாதி£ப்யோ அண்‌ 'ஸிவ' முதலிய சொற்களுக்குப்பின்‌ (அவன்‌ மகன்‌ 
அல்லது வழித்தோன்றல்‌ என்ற பொருளில்‌) 'அண்‌' ஒட்டு வரும்‌. ஸைவ: 
"சிவனுடைய மகன்‌” அல்லது அவ்வமிசத்தில்‌ வந்தவன்‌. 


4.1.113 அவ்ரு'த்‌த*£ப்‌*ய: நதீ மானுஷிப்‌*யஸ்‌ தன்னாமிகாப்‌"ய: 
வ்ருத்‌த*ச்‌ சொற்களல்லாத (வ்ருத்‌'த* என்று குறிப்பிடும்‌ சொற்களுக்கு 
பார்க்க 1173) நதீ. மனிதர்களின்‌ பெயர்களைக்‌ குறிக்கும்‌ 
சொற்களுக்குப்பின்‌ 'அபத்ய' என்ற பொருளில்‌ 'அண்‌' ஒட்டு வரும்‌. 
யாமுன ': “யமுனையின்‌ மகன்‌" 
ஐராவத : “இராவதியின்‌ மகன்‌” 
ஸைக்ஷித : 'ஸிக்ஷிதையின்‌ மகன்‌" 


மூனைவர்‌ கு. மீனாட்சி 8 36 


ஆனால்‌ சாந்த்‌ரபஈகேய:- 'சாந்த்ர பாகாவின்‌ மகன்‌. 'சாந்த்‌“ர பாகா என்ற 
சொல்‌ ஒரு 'வ்ருத்த'ச்‌ சொல்‌, அதாவது இச்சொல்லின்‌ முதலசை விருத்தியாக 
அமைகிறது. 


4.1.114 ருஷ்யந்த'க வ்ருஷ்ணி குருப்‌!யஸ்‌' ச 
ஒரு இருடியின்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌ சொற்களுக்குப்பின்னும்‌, அந்த“க, 
வ்ருஷ்ணி குரு ஆகிய வமிசத்தில்‌ தோன்றியவனின்‌ பெயருக்குப்பின்னும்‌ 
(அபத்ய என்ற பொருளில்‌, 'அண்‌" ஒட்டு வரும்‌. 
வாஸிஷ்ட£ 'வசிஷ்டரின்‌ மகன்‌" 
வைஸ்‌ வாமித்ர; 'விசுவாமித்திரனின்‌ மகன்‌' 
அந்தக ஸ்‌'வாப£ல்க:, ' ராந்த'ஸ 
வ்ருஷ்ணி வாஸுதேவ:, ஆனிருத்‌'த: 
குரு நாகுல:, ஸாஹதேவ 


4.1.115 மாதுருத்‌ ஸம்க்‌யாஸம்‌ ப"த்‌ர பூர்வாயா: 
எண்‌, ஸம்‌, ப£த்‌ர ஆகியவைகள்‌ முதலில்‌ நின்று அதைத்‌ தொடர்ந்து வரும்‌ 
'மாத்ரு' என்ற சொல்லோடு 'அண்‌' ஒட்டு (அபத்ய என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ 
போது) வரும்‌. 'மாத்ரு' என்ற சொல்லின்‌ னிறுதி 'ர௬'வுக்கு 'உ' ஆதேசமாகும்‌. 
த்‌'வை மாதூர: (த்‌'விமாத்ரு* அண்‌) 
இரண்டு தாய்களுடைய மகன்‌. 
ஸாம்‌ மாதுர: பசாத்‌'ர மாதூர: 


4.1.116 கன்யாயா: கனீன ச 
'கன்யா' என்ற சொல்லோடு 'அண்‌' ஒட்டு (அபத்ய என்ற பொருளைச்‌ 
சுட்டும்போது) வரும்‌. அச்சொல்‌ 'கனீன' என்ற ஆதேசம்‌ பெறும்‌. 
கானீன: (கன்யா* அன்‌) கன்னியின்‌ மகன்‌ “கர்ணன்‌, வ்யாசர்‌." 


4.1.117 விகர்ணஸுங்க?ச்ச2கலாத்‌ வத்ஸ ப£ரத்‌/வாஜாத்ரிஷு 
விகர்ண. ஸுங்க?, ச'கல ஆகிய சொற்களுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு, முறையே 
வத்ஸ, ப*ரத்‌வாஜ, அத்ரி ஆகியவர்களின்‌ வமிசத்தில்‌ தோன்றியவன்‌ என்ற 
பொருளைச்‌ சுட்டுமாறு வரும்‌. 
வைகர்ண:- 'வத்ஸகுலத்தில்‌ தோன்றியவன்‌" 
வைகர்ணி : மற்ற குலத்தைச்‌ சேர்ந்தவன்‌ 
ஸோங்க': பாரத்வாஜ வமிசத்தில்‌ தோன்றியவன்‌” 
சக”ல:- "அத்ரி வமிசத்தவன்‌' ச*£கலி: மற்ற வடிவம்‌. 


4.1.118 பீலாயா வா 
'பீலா' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு விருப்பாக ( அந்த வமிசத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌" என்று பொருளில்‌) வரும்‌. 


37 பாணினியின்‌ அஷ்ட. த்தியாயி 


'பீலா' ஒரு பெண்பாற்‌ சொல்லானதால்‌ 'அண்‌' ஒட்டு இத்துடன்‌ வரும்‌ (4.1.113) 
ஆனால்‌, இச்சொல்‌ இரண்டு அசை கொண்டதால்‌ 'அண்‌' வருவது 4.1.121 
இன்படி தடையாகும்‌. ஆகவே. இச்சூத்திரம்‌ தேவையாகிறது. 
பைல:/பைலேய: 'பீலாவின்‌ மகன்‌" 


4.1.119 ட*க்ச மண்டூ காத்‌ 
'மண்டூக' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ட*க்‌' ஒட்டு (அபத்ய என்ற பொருளில்‌) 
வரும்‌ 'அண்‌ ணும்‌ வரும்‌ என்ற 'ச' சுட்டும்‌. 
(1) மாண்டுகேய: (மண்டூக*ட“க்‌) 
(2) மாண்டூூக: (மண்டூக அண்‌) 
(3) மாண்டூ”கி: (மண்டூ”க*இஞ்‌) 


4.1.120 ஸ்த்ரீப்‌யோ ட“க்‌ 
பெண்பால்‌ ஒட்டுக்களில்‌ முடியும்‌ சொற்களோடு 'ட“க்‌' ஒட்டு (அபத்ய என்ற 
பொருளில்‌) இணைக்கப்படும்‌. ஸைனபர்ணேப்‌*ய: ('ஸுபர்ணா என்ற 
பறவையின்‌ மகன்‌" 'ஸ்த்ரீ' என்ற சொல்‌, 'டாப்‌' முதலிய பெண்பால்‌ 
ஒட்டுக்களைக்‌ குறிக்கும்‌. ஆனால்‌, இட விட ?,த'ரவ ஆகியவைகள்‌ 
பெண்பாற்சொற்களான போதிலும்‌ இவைகள்‌ பெண்பாலொட்டையீறாகக்‌ 
கொண்டவையல்ல ஆகையால்‌, இவைகளோடு 'அண்‌' ஒட்டு வரும்‌. 
ஐடவிட?:, தரவ: 
வா: வட”வாயா வ்ருஷே வாச்யே 
பெண்‌ குதிரையின்‌ ஆண்குதிரை என்ற பொருளில்‌ 'டக்‌' வரும்‌. அதாவது 
அதைச்‌ சினையாக்கியது என்ற கூறும்போது. 'வட”வா' என்ற சொல்லுடன்‌ 
'இக்‌' ஒட்டு வரும்‌. 
வாட”வேய: 
ஆனால்‌ 'அபத்ய' என்ற பொருளில்‌ வாட'வ என்று ஆகும்‌. "அண்‌" ஒட்டு இங்கு 
வரும்‌. 


வா: அண்‌ க்ருஞ்சா கோகிலாத்ஸ்ம்ருத: 
க்ருஞ்சா, கோகிலா ஆகியவைகளுக்குப்பின்‌ (அபத்யம்‌ என்ற பொருளில்‌) 
க்ரெளஞ்ச:, கெளகில: 


4.1.121 த்‌வ்யச: 
பெண்பாலொட்டில்‌ முடியும்‌ பெண்பாற்‌ சொற்கள்‌ இரண்டசையைக்‌ 
கொண்டதாக அமையும்போது 'ட“க்‌' ஒட்டு வரும்‌. 
தன்த்தேய: (த'த்தா * ட£க்‌) 
கெளபேய: (கே௱பா * டக்‌) 
ஆனால்‌ யாமுன: இது யமுனா என்ற மூன்றசைச்‌ சொல்லிலிருந்து 
ஆக்கப்பட்டது. இங்கு 'அண்‌' தான்‌ வரும்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி 38 


41.122 இதஸ்‌'சானிகு: 
'இஞ்‌' ஒட்டு இறுதியில்‌ நிற்காத 'இ'யீற்றுப்‌ பிராதிபதிகம்‌ ஈரசையைக்‌ 
கொண்டதாக அமைந்து நிற்கும்போது அதற்குப்‌ பின்னால்‌ 'ட*க்‌' ஒட்டு வரும்‌. 
(அபத்ய என்ற பொருளில்‌) 
ஆத்ரேய: (அத்ரி*ட“க்‌) 
நைதே பய: (நிதி“4ட“க்‌) 
ஆனால்‌ து£க்ஷி:, ப்லாக்ஷ: ('அ'யீற்றுச்‌ சொற்களான தக்ஷ, ப்லக்ஷ 
என்பதிலிருந்து 'இஞ்‌' ஒட்டிணைத்துப்பெறப்படுகிறது) : தாக்ஷா£யண:, 
ப்லாக்ஷாயண: 
('இஞ்‌' ஒட்டு இறுதியில்‌ நிற்கும்‌ சொற்களிலிருந்து ஆக்கப்பட்டவை) 


4.1.123 ஸுப்‌ராதி“ப்‌1யஸ்‌ ௪ 
“ஸாப்‌ர' முதலியவைகளுக்குப்பின்‌ 'ட*க்‌' ஒட்டு வரும்‌ (அபத்ய என்ற 
பொருளில்‌) 
ஸெப்ச்ரேய: 
இந்த வகுப்பில்‌ குறிப்பிடப்படாத வேறு சில சொற்களும்‌ இவ்வொட்டிணைத்‌ 
தாக்கப்படுமென்று 'ச' (சூத்திரத்தில்‌) குறிக்கும்‌. காட்டாக, கரங்கேய:; 
பாண்ட வேய: 


4.1.124 விகர்ண குஷுதகாத்‌ காஸ்‌'யமே 
விகர்ண, குஷீத ஆகிய சொற்களுக்குப்பின்‌ காஸ்யப, (வமிசத்தில்‌ 
தோன்றியவன்‌) என்ற பொருளில்‌ 'ட“க்‌' ஒட்டு வரும்‌. 
வைகர்ணேய:, கெளஷீதகேய : 
ஆனால்‌ வைகர்ணி:, கெளஷீதகி: 


4.1.125 ப்‌ ருவோ வுக்ச 
£ப்சரூ' வோடு (அபத்ய என்ற பொருளில்‌) 'ட*க்‌' ஒட்டு வரும்‌. அதைச்‌ 
சேர்க்கும்போது 'வுக்‌' வரும்‌. 
ப்‌ ரூ ட*க்‌ ட“: ஏய. ப்‌ரெள * ஏய,வுக்‌ - வ்‌, 
ப்‌ரெள * வ்‌ * ஏய:.ப்‌! ரெளவேய: 


4.1.126 கல்யாண்யாதீ“னாமினங்‌ 
'கல்யாணீ' முதலிய சொற்களுக்குப்பின்‌ (அபத்ய என்ற பொருளில்‌) 'ட*க்‌' 
ஒட்டு வரும்‌. 'இனங்‌' அவ்வொட்டைச்‌ சேர்க்கும்போது வரும்‌. 
கல்யாணினேய:, ஸெளபராகினேய: 


41,127 குலடர்யா வா 
'குலடா' என்ற சொல்லோடு (அபத்ய என்ற பொருளில்‌) 'ட*க்‌' ஒட்டு வரும்‌ 
'இனங்‌' ஆதேசம்‌ விருப்பாக வரும்‌. 
கெளலடி னேய:/கெளலடே ய: 


39 பாணினியின்‌ அஷ்‌... ஈத்தியாயி 


'கெட்டநடத்தையுள்ளவளின்‌ மகன்‌" 
கெள்லடே*: என்ற மூன்றாவது வடிவமும்‌ 4.1.131 இன்படி பெறும்‌. 


41,128 சட'காயா: ஜாக்‌ 
'சடகா' என்ற சொல்லோடு (அபத்ய என்ற பொருளில்‌) 'ஐரக்‌' ஒட்டு வரும்‌ 
சாட'கைர: 
வா: சட'காக்ச இதி வக்தவ்யம்‌ ஆண்பாற்‌ சொல்லான 'சட'க வு க்குட்‌ 
பின்னும்‌ இவ்வொட்டு வரும்‌. சாட'கைர; 
வா: ஸ்த்ரியாம்‌ அபத்யே லுக்‌ வக்தவ்ய; சந்ததி, ஒரு பெண்ணாக 
அமையும்போது இவ்வொட்டு கெடும்‌. 


சட'கா - 'சடகாவின்‌ மகள்‌" 


4.1.129 கேள்தர்யா ட்‌*ரக்‌ 
'கேள்த*'வுக்குப்பின்‌ (அபத்ய என்ற பொருளில்‌) 'ட்‌*ரக்‌' வரும்‌. 
கெளைதே*ர: அல்லது கெளதே ய: (பார்க்க 4.1.123) 


4,1.130 ஆரகு'தீ'சாம்‌ 
'கேர்த*'வுக்குப்பின்‌ அபத்ய என்ற பொருளில்‌) 'ஆரக்‌' ஒட்டு வருமென்பது 
வடக்கத்திய இலக்கணகாரர்களின்‌ கருத்து 
கெளைத*£ர: (கேத *ஆரக்‌) 


4,1.131 கூஷாத்ரராப்‌யோ வா 
கீழ்த்தரமான பொருளைச்‌ சுட்டும்‌ சொற்களுக்குப்பின்‌ (அபத்ய என்ற 
பொருளில்‌) 'ட்‌*ரக்‌' விருப்பாக வரும்‌. 'க்ஷ£த்‌'ர என்ற சொல்‌, அவயவத்தில்‌ 
குறையுள்ள அல்லது நடத்தைகெட்ட என்ற பொருளைக்‌ குறிக்கும்‌. 
காணோ: (காணட்ட்ரக்‌) / காணேய: 
“ஒரு கண்குருடானவளின்‌ மகன்‌" 
தஸோ:/த*ஸேய: 'அடிமையின்‌ மகன்‌" 


4.1.132 பித்ருஷ்வஸுஸ்‌'ச£ண்‌ 

'பித்ருஷ்வஸ்ரு' என்ற சொல்லோடு (அபத்ய என்ற பொருளில்‌) 'ச'ண்‌' ஒட்டு 
வரும்‌. 

பைத்ருஷ்னவஸ்ரீய: - 'தந்தையின்‌ சகோதரியின்‌ மகன்‌" 


4.1.133 டகி லோப: 
'பித்ருஷ்லஸ்ரு' என்ற சொல்லோடு (அபத்ய என்ற பொருளில்‌) 'ட£க்‌' ஒட்டு 
வரும்போது அச்சொல்லின்‌ இறுதியிர்‌ கெடும்‌. 
பைத்ருஷ்வளே௦ய: 


4.1.134 மாத்ருஷ்வஸுஸ்‌' ச 


முனைவர்‌ கு. மீனாட்சி 40 
மர்‌ த்த தை ப வை ட 
'மாத்ருஷ்வஸு' என்ற சொல்லோடும்‌ மேற்சூத்திரத்தில்‌ கூறப்பட்ட ஒட்டுக்கள்‌ 
வரும்‌. மாத்ருஷ்வஸ்ரீ ய:, 
மாத்ருஷ்வஸேய. 


4.1.135 சதுஷ்பாத்‌ பயோ ட'ஞ்‌, 
நான்கு கால்கள்‌ கொண்டவைகளின்‌ பின்‌ (அபத்ய என்ற பொருளில்‌) ட£ஞ்‌' 
ஒட்டு வரும்‌. 
காமண்ட*லேய 


4.1.136 க்‌“ருஷ்ட்யாதி“ப்‌யஸ்ச 
'க்‌'ருஷ்டி' முதலிய சொற்களுக்குப்பின்னும்‌ ( அபத்ய என்ற பொருளில்‌) 'ட*ஞ்‌' 
ஒட்டு வரும்‌. 
க௱ர்ஷ்டே ய: 


4.1.137 ராஜஸ்‌'வஸுராத்‌*யத்‌ 
ராஜன்‌, ஸ்‌'வஸு'ர என்ற சொற்களோடு (அபத்ய என்ற பொருளில்‌) 'யத்‌' ஒட்டு 
வரும்‌. 
ராஜன்ய: 'க்ஷத்திரிய குலத்தைச்‌ சேர்ந்தவன்‌" 
ஸ்வஸுர்ய: 'மாமனாரின்‌ மகன்‌" 


வா: ராக்‌'ஞோ அபத்யே ஜாதிக்ரஹணம்‌ 
'அரசனுடைய மகன்‌' என்ற பொருளைக்‌ குறிக்க ராஜன்‌” என்று ஆகும்‌. 


4.1.138 க்ஷத்ராத்‌? ச* 
'க்ஷத்ர என்ற சொல்லோடு (அபத்ப என்ற பொருளில்‌) க” ஒட்டு வரும்‌. 
க்ஷத்ரிய; (க்ஷத்ர*க*) 'க்ஷத்திரியன்‌" மற்றது 
க்ஷாத்ரி: 


4.1.139 குலாத்‌ க? 
'குல' என்ற சொல்லுக்குப்பின்னும்‌, அச்சொல்லிறுதியுறுப்பினராக அமையும்‌ 
ஒரு தொகைக்குப்பின்னும்‌ ('அபத்ய' என்ற பொருளில்‌) க* என்ற ஒட்டு வரும்‌. 
குலீன: (குல*க2::ஈன) "உயர்ந்த குலத்தில்‌ பிறந்தவன்‌ ' ஆட்‌*யகுலீன:, 
க்ஷத்ரிய குலீன: 


4.1.140 ஆபூர்வ பதரதன்ய தரஸ்யாம்யட்‌ “க ஞெள. 
'பதம்‌' என்ற பெயரால்‌ அழைக்கப்படும்‌ சொல்‌ 'குல' என்ற சொல்லுக்கு முன்பு 
நிற்காமலிருந்தால்‌ 'குல* என்ற சொல்லோடு 'யத்‌, ட4கஞ்‌' ஆகியவைகள்‌ 
விருப்பாக (அபத்ய என்ற பொருளைக்‌ குறிக்க) வரும்‌. 
குல்ய: (குல*யத்‌) கெளலேய (குல*ட*கஞ்‌) ஆனால்‌ 'ப£ஹு' என்ற சொல்‌ ஒரு 
பதம்‌ ஆகாததால்‌ இதனுடன்‌ வரும்‌ 'குல' என்ற சொல்லைத்‌ தொடர்ந்து 


41 பாணினியின்‌ அஷ்ட ரத்தியாயி 


இவ்வொட்டுக்கள்‌ வரும்‌. 
பட்ஹுகுல்ய:, பா£ஹுகுலேயக:, ப*ஹுகுலீன: 


4.1.141 மஹாகுலாத£ஞ்‌ கஞெள 
'மஹாகுல' என்ற சொல்லோடு, 'அஞ்‌', 'கஞ்‌' ஒட்டுக்கள்‌ விருப்பாக வரும்‌. 
மாஹாகுல: (மஹாகுல* அஞ்‌) மாஹாகுலீன: (மஹாகுல*க'ஞ்‌) மஹாகுலின: 
(மஹாகுல * ௧“: ஈன) 


4.1.142 துஷ்குலாட்‌'ட*க்‌ 
'துஷ்குல' என்ற சொல்லுக்குப்‌ பின்‌ (அபத்ய) என்ற பொருளில்‌) 'ட“க்‌' ஒட்டு 
விருப்பாக வரும்‌. 
தெ”ளஷ்குலேய:, து'ஷ்குலீன: 


4.1.143 ஸ்வஸுஸ்‌' ச? 
'ஸ்வஸ்ரு' என்ற சொல்லுக்குப்பின்‌ (அபத்ய என்ற பொருளைச்‌ சுட்டும்போது) 
'ச?' ஒட்டு வரும்‌. 
ஸ்வஸ்ரீய: 'சகோதரியின்‌ மகன்‌" 


4.1.144 ப்‌'ராதுர்‌ வ்யச்‌ ச 
'ப்ரசீத்ரு' என்ற சொல்லோடு (அபத்ய என்ற பொருளில்‌ 'வ்யத்‌' என்ற ஒட்டு 
வரும்‌. 'ச'வும்‌ (ச) வரும்‌. 
ப்‌ராத்ருவ்ய:, ப்‌ராத்ரீய : சகோதரனின்‌ மகன்‌" 


4.1.145 வ்யன்‌ ஸபத்னே 
'ப்‌£ராத்ரு என்ற சொல்லுக்குப்பின்‌ வ்யன்‌' ஒட்டு பகைவன்‌" (ஸபத்ன) என்ற 
பொருளைச்‌ சுட்டும்போது இணைக்க வேண்டும்‌. 
ப்ராத்ருவ்ய; 


41,146 ரேவத்யாதி"ப்‌*யஷ்ட"*க்‌ 
'ரேவதீ' முதலிய சொற்களுக்குப்பின்‌ (அபத்ய என்ற பொருளில்‌) 'ட'க்‌' ஒட்டு 
வரும்‌. 
ரைவதிக: (ரேவதீ*ட“க்‌:இக) ஆஸ்‌'வபாலிக: 


4.1.147 கே௱த்ரஸ்த்ரியா: குத்ஸனேண ச 
கோத்ர சந்ததியைக்‌ குறிக்கும்‌ பெண்பாற்‌ சொற்களுடன்‌, 'இகழ்‌ ந்து பேசுதல்‌" 
என்ற பொருளில்‌ (அபத்யத்தைச்‌ சுட்ட) 'ண' ஒட்டு ம்‌ வரும்‌. 'ட£க்‌' ஒட்டும்‌ 
வரும்‌ (௪) 
ட*க்‌' ஒட்டும்‌ வரும்‌ (௪) 
கரக: (களர்கீ *ண:அ) 
கரர்கிக: (களர்க்‌*ட?க-இக) 


முனைவர்‌ கு. மீனாட்‌.சி 42 


“முறை தவறிப்‌ பிறந்த 'கார்கீ'யின்‌ மகன்‌' 


4.1.148 வ்ருத்‌தட்‌'டக்‌ ஸெளவீரேஷு 
(இகழ்ந்து பேசுதல்‌ என்ற பொருளில்‌) அக்குலத்தின்‌ வழித்தோன்றல்‌ என்று 
சுட்டும்‌ 'வ்ருத்‌'த*' சொல்லோடு, 'ட£க்‌' ஒட்டு, பலவகையில்‌ ஸெளவீர 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவன்‌ என்ற பொருளில்‌ வரும்‌. 
பள்சகு"வித்திக: (பாக”வித்திஈட“க்‌) 
அல்லது பாக” வித்தாயன: (பக”வித்தி*ப£க்‌) 
கர்ணவிந்தி'க: அல்லது கர்ணவிந்த'வீ: 


4.1.149 பே/ஸ்‌' ச” ச 
இகழ்ந்து பேசுதல்‌ என்ற பொருளில்‌ 'பி“ஞ்‌' ஒட்டிணைத்‌ தாக்கப்பட்ட 
(ஸெளவீர கோத்திரத்தில்‌ தோன்றியவன்‌ என்ற பொருளைச்‌ சுட்டும்‌) 
சொல்லுக்குப்பின்‌ ச“ ஒட்டும்‌ (ட*க்‌ ஒட்டும்‌) வரும்‌. 
யாமுந்தாயனீய: அல்லது யாமுந்தரயனிக: 'யாமுந்தாயனியின்‌ மகன்‌” 
யமுந்த*பி“ஞ்‌-யாமுந்தயனி: (4.1.154) 
ஆனால்‌, யாழுந்த*ஈயனி: - யாமுந்தாயனியின்‌ மகன்‌ (இகழ்ச்சியாகக்‌ 
கூறாவிட்டால்‌, அண்‌' ஒட்டோடு இச்சொல்லாக்கப்படும்‌) 


4.1.150 பன்ண்டராஹ்ருதி மிமதாப்‌*யாம்‌ ண பி௫ஞெள 
பாண்ட ஹ்ருதி, மிமத; ஆகிய சொற்களோடு (ஸெளவீர கோத்திரத்தில்‌ 
தோன்றியவன்‌ என்ற பொருளில்‌) ண, பி'ஞ்‌ ஒட்டுக்கள்‌ இணைக்கப்படும்‌. 
பாண்ட ஹ்ருத: அல்லது பராண்ட ஹ்ருதாயனி:, மைமத: அல்லது மைமதா 
யனி: 
ஆனால்‌ பா£ண்டாஹ்ருதாயன: 
அல்லது மைமதாயன: (ஸெளவீரவழி வந்தவனல்ல) 


4.1.151 குர்வாதி"ப்‌யோ ண்ய: 
“குரு' முதலிய சொற்களோடு (அபத்ய என்ற பொருளில்‌) 
'ண்ய' ஒட்டு இணைக்கப்படும்‌. 
கெளரவ்ய: (குரு*ண்ய-ய), கஎர்க்‌3ய: 
'குரு' என்ற சொல்லை சூ.4.1172 இன்படியும்‌ 'ண்ய' ஒட்டோடு இணைத்து, 
'கெளரவ்ய' என்ற சொல்லாக்கப்படும்‌. ஆயினும்‌ இவ்விரண்டுக்கும்‌ ஒரு 
வேறுபாடு உண்டு. 4.1172 இல்‌ கூறப்பட்ட 'ண்ய' ஒட்டு 'தத்ராஜ' ஒட்டு (பார்க்க 
2.4.64) ஆகையால்‌, இச்சொல்லின்‌ பன்மையில்‌ இவ்வொட்டு கெடும்‌. 
கெளரவ்ய: ஆனால்‌, இ.4.1.151 இன்‌ மூலம்‌ ஆக்கப்பட்ட சொல்லின்‌ 
பன்மையில்‌ இவ்வொட்டு மறையாது. கெளரவ்யா: 'கெளரவ்ய' 
க்ஷத்திரியனைக்‌ குறிக்கும்போது 'திக' வகுப்பைச்‌ சேர்ந்தது. ஆகையால்‌, 
இத்துடன்‌ 'பி'ஞ்‌' ஒட்டும்‌ வரும்‌. கெளரவ்யாயணி; 


i 43 ட பாணினியின்‌ அஷ்ட_ாத்தியாயி 


4,1,152 ஸேனாந்தலக்ஷண காரிப்‌*யஸ்‌' ச 
“ஸேனா' என்ற சொல்லையிறுதியாகக்‌ கொண்ட பிராதி பதிகங்களோடும்‌, 
'லக்ஷண' 'கைவினைஞர்‌' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ சொற்களோடும்‌ (அபத்ய 
என்ற பொருளில்‌) 'ண்ய' ஒட்டு வரும்‌. 
காரிஷேண்ய: (கரிஷேண*ண்ய) லாக்ஷண்ய: 
காரி : தாந்துவாய்ய: 'நெசவாளியின்‌ மகன்‌" 
கெளம்ப கார்ய: - 'குயவனின்‌ மகன்‌" 


4.1.153 உதீசாமிஞ்‌ 
(மேலே குறிப்பிட்ட சொற்களுக்குப்பின்‌ அதே பொருளில்‌) வடக்குதேச 
இலக்கண ஆசிரியர்களின்‌ கருத்துப்படி 'இஞ்‌' ஒட்டு வரும்‌. 
காரிஷேணி!:, லாக்ஷணி:, தாந்துவாயி: 


4,1.154 திகாதி£ப்‌*ய:பி'ஞ்‌ 
*திக' முதலிய சொற்களோடு (அபத்ய என்ற பொருளில்‌) பி“ஞ்‌ ஒட்டு 
இணைக்கப்படும்‌. 
தைகாயனி: (திக*பி“ஞ்‌: ஆயன்‌) 
கைதவாயனி:(கிதவ*பி"ஞ்‌) 


4.1.155 கெளஸல்யகார்மார்யாப்‌*யாம்‌ ௪ 
கெளஸல்ய, கார்மார்ய ஆகியவைகளோடும்‌ (அபத்ய என்ற பொருளைக்‌ 
குறிக்கும்போது) 'பி“ஞ்‌' ஒட்டு வரும்‌. 
கெளஸல்யாயனி:, கார்மார்யாயணி: 
இச்சொற்கள்‌, கெளஸல்ய; கார்மார்ய ஆகியவர்களின்‌ மகன்‌ என்ற 
பொருளைச்‌ சுட்டாமல்‌, கோஸல, கர்மாரவின்‌ மகன்‌ என்ற பொருளைக்‌ 
குறிக்கும்‌. இது தொடர்ந்து வரும்‌ வார்த்தி கத்தில்‌ விளக்கப்பட்டுள்ளது. 


வா: தகு? கோஸல கர்மாரச்‌'ச்க"வ்ருஷாணாம்‌ யுட்‌” வாதி'ஷ்ய 
த5கு” முதலிய சொற்களோடு வருமென்று விதிக்கப்பட்ட 'பி*ஞ்‌' உக்கு 'யுட்‌" 
ஆகமமாகும்‌. 

த்கவ்யாயனி: (த”கு”4பி*ஞ்‌:ஆயன்‌, யுட்‌-ய்‌) 

கெளஸல்யாயனி:, கர்மார்யாயனி:, சஈக்‌*பாயணி:, வார்ஷ்யாயணி: 


4.1.156 அணோ த்‌'வ்யச: 
“அண்‌' ஓட்டில்‌ முடியும்‌ இரண்டு உயிர்களைக்‌ கொண்ட (ஈரசை) 
சொற்களோடு (அபத்ய என்ற பொருளில்‌) 'பி'ஞ்‌' வரும்‌. 
கார்த்ராயணி: (கர்த்ரு* அண்‌-கார்த்‌ர*பி“ஞ்‌) 


வா: த்யதரதீனாம்‌ வா பி“ஞ்‌ வக்தவ்ய: 
£த்யத்‌' முதலியவைகளோடு 'பி"ஞ்‌' விருப்பாக வரும்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி 44 
த்யாதாயனி:, அல்லது த்யாத*: 


4.1.157 உதீசாம்‌ வ்ருத்‌'தாாத'கோத்ராத்‌ 
*கோத்ர த்தைக்‌ குறிக்காத 'வ்ருத்‌'த* 'மல்லாத ங்களுக்கு பின்‌ 'பி*ஞ்‌' 
ஒட்டு (அபத்ம என்ற பொருளில்‌) வரும்‌. ஆம்ரகு“ப்தாயனி:க்‌“ராமரக்ஷாமணரி: 
நாபிதாயனி: ஆனால்‌ மற்றவ ர்களின்‌ கருத்துப்படி ஆம்ரகு”ப்தி: (இஞ்‌) 
4.1.158 வாகினாதீ'னாம்‌ குக்ச 
(வடக்கத்திய இலக்கணகாரர்களின்‌ கருத்துப்படி) வாகின முதலிய 
சொற்களோடு (அபத்ய என்ற பொருளில்‌) 'பி£ஞ்‌' ஒட்டு வரும்‌. 'குக்‌'உம்‌ 
அதனுடன்‌ வரும்‌. 
வாகின காயனி: (வாகின*பி“ஞ்‌:ஆயனி, குக்‌-க்‌, வாகினக்‌* ஆயனி) 
கன்ரேத'காயனி: 
மாற்று வடிவம்‌, வாகினி: 


4,1.159 புத்ராந்தாதன்யதரஸ்யாம்‌ 
“புத்ர என்ற சொல்லிறுதியில்‌ நிற்கும்போது 'பி*ஞ்‌' ஒட்டுக்குப்பின்‌ மேலே 
விதிக்கப்பட்ட 'குக்‌' ஆகமம்‌ விருப்பாக வரும்‌. 
இங்கு 3 வடிவங்கள்‌ ஆகும்‌. (1) கார்கி” புத்ரகாயணி: (2) கார்கி? புத்ராயணி: 
(3) கர்கீபுத்ரி: 


4.1.160 ப்ராசாமவ்ருத்‌ தத்‌ பின்‌ பஹுலம்‌ 
கிழக்கத்திய இலக்கண ஆசிரியர்களின்‌ கருத்துப்படி, 'வ்ருத்த மல்லாத 
சொற்களோடு (அபத்ய என்ற பொருளில்‌) 'பின்‌' ஒட்டு பலவிதமாக வரும்‌. 
க்‌லுசுகாயனி: 
கலெள சுகி: (மற்றவர்களின்‌ கருத்துப்படி) 


4.1.161 மனோர்‌ ஜாதாவஞ்யதெள ஷக்‌ ச 
'மனு' என்ற சொல்லோடு 'அஞ்‌'. 'யத்‌' என்ற ஓட்டுக்கள்‌ வரும்‌. 
இவ்வொட்டுக்கள்‌ தொடரும்போது 'ஷுக்‌' ஆகமமாகும்‌. இவ்வாறு 
தருவிக்கப்பட்ட சொல்‌ ஒரு இனத்தைக்‌ குறிக்கும்‌. 
மானுஷ: (மனு*அஞ்‌, வாக்ஸ்‌) 
மனுஷ்ய: (மனு*யத்‌. ஷ்ஷ்‌) 
மனிதன்‌ அல்லது மனித இனம்‌ 
இச்சொற்கள்‌, 'அவன்‌ வழிவந்தவன்‌' என்ற பொருளைச்‌ கட்டாது. 
ஏனென்றால்‌ இச்சொற்களின்‌ பன்மையில்‌ இவ்வொட்டு மறையாது. 
அவனுடைய மகனென்ற பொருளைக்‌ குறிக்க, 'மனு' வோடு 'அண்‌' ஒட்டு 
வரும்‌. மனு*அண்‌-மானவ: 'மனுவின்‌ மகன்‌" 


41,162 அபத்யம்‌ பெளத்ர ப்ரப்‌'ருதி கோத்ரம்‌ 
பேரனிடமிருந்து தொடங்கி, அவனையடுத்துத்‌ தோன்றும்‌ சந்ததிகளுக்குக்‌ 


45 பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


'கோத்ரம்‌' என்ற பெயர்‌. 

கரர்க' : தகப்பன்‌ பெயர்‌ 

கன்ர்கி% கர்கனின்‌ மகன்‌ 

களர்க்‌ய: கர்கனின்‌ பேரன்‌. 'கர்கன்‌' சம்பந்தமாக, கரர்க்‌யன்‌ 'கோத்ரம்‌' 
ஆவான்‌. ஆனால்‌, கார்கி, கோத்ரம்‌ என்றழைக்கப்படமாட்டான்‌. 


4.1.163 ஜீவதி து வம்ஸ்‌'யே யுவா. 

ஒரு வம்சாவளியில்‌ (அதாவது தந்‌ைத, அவன்‌ மகன்‌, அவன்‌ பேரன்‌, 
பேரனுடைய மகன்‌....) தந்தை முதலியவர்கள்‌ உயிருடனிருந்தால்‌, அவனுடைய 
பேரனையடுத்து வரும்‌ சந்ததிகளுக்கு புவன்‌' என்ற பெயர்‌. 
க்ர்க்‌யாயண:- கர்கனின்‌ கொள்ளுப்பேரன்‌ 
கூர்க* -தந்தை 

கார்கி: -மகன்‌ 
அபத்யம்‌ .. கர்ர்க்ய- பேரன்‌ - (கோத்ர) 

கர்க்‌யாயண:- கொள்ளுப்பேரன்‌ (யுவன்‌) (க"ர்க? 
அல்லது க ர்கி” ஆகியவர்கள்‌ உயிருடனிருந்தால்‌) 'யுவன்‌' என்றுதான்‌ 
கூறப்படு ம்‌. 'கோத்ர' அல்ல என்று இச்சூத்திரத்தில்‌ நிற்கும்‌ 'த' குறிக்கும்‌. 


4.1.164 ப்‌ராதரி ச ஜ்யாயஸி 

தமையனார்‌ உயிருடனிருந்தால்‌ தம்பி 'யுவன்‌' என்ற பெயரை 
(மேற்சூத்திரத்தில்‌ கூறியபடி பேரனையடுத்து வரும்‌ தலைமுறையில்‌ 
பிறந்தவனானால்‌) பெறுவான்‌. 'தந்‌ைத' முதலியவர்கள்‌ (வம்ஸ்ய) 
இறந்துவிட்டி ருந்தாலும்‌. 'தம்பி' அவனுடைய தமையனார்‌ உயிருடனிருந்தால்‌ 
'யுவன்‌' என்ற பெயரைப்‌ பெறுவான்‌. 

கர்க': (இறந்தவன்‌) 

கார்க்‌” (இறந்தவன்‌) 

கரர்க்ய: (இறந்தவன்‌) 
கார்க்ய: கார்க்யாயண: 
சகோதரன்‌ 'வம்ஸ்ய' என்று அழைக்கப்படமாட்டான்‌. தகப்பன்‌, 
முதலியவர்கள்தான்‌ 'வம்ஸ்ய' என்ற பெயரால்‌ குறிப்பிடப்படுவார்‌ கள்‌. 
ஏனென்றால்‌, அவர்கள்தான்‌ அந்தக்‌ குடும்பத்தின்‌ மூல புருடனாவான்‌. 
தமையனிடமிருந்து தம்பி தோன்றாததால்‌. தமையன்‌, தம்பி சம்பந்தமாக 
'வம்ஸ்ய ஆகமாட்டான்‌. ஆகவே இச்சூத்திரம்‌ 'வம்ஸ்ய'த்தைக்‌ குறிக்காது. 


4.1.165 வான்யஸ்மின்‌ ஸபிண்டே"ஸ்த“விரததே ஜீவதி 
(தமையனாரல்லாத) மற்ற மூத்தவர்கள்‌ (முந்திய தலைமுறையைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌) உயிரோடிருக்கும்போது, பேரனுக்கடுத்த தலைமுறையைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ விருப்பாக 'யுவன்‌' என்ற பெயரால்‌ குறிப்பிடப்படுவார்கள்‌. 
கரர்கயாயண: அல்லது குர்க்‌"ய: 'ஸபிண்ட' என்பது ஆண்‌ வழியாக 
ஏழுதலைமுறையைச்‌ சேர்ந்தவர்களைக்‌ குறிக்கும்‌. 'ஸ்தவிரதா' என்ற சொல்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி 46 


'மிகப்பெரியவர்‌' என்ற பொருளைக்‌ கொடுக்கும்‌. இது தலைமுறையாலும்‌ 
வயதாலும்‌ பெரியவர்களைக்‌ குறிக்கும்‌. 

சரக? (இறந்தவன்‌) 

கார்கி? (உயிரோடிருப்பவன்‌) கள்ர்கி” (இறந்தவன்‌) 

கள்ர்க்‌*ப (உயிரோடிருப்பவன்‌) குர்க்‌*ப (இறந்வன்‌) 

க்ர்க்யாயண அல்லது குரர்க்‌*ய உயிரோடிருப்பவன்‌ 


4.1.166 வ்ருத்தே'ஸ்ய ச பூஜாயாம்‌ 
மரியாதையுடன்‌ குறிப்பிடும்போது 'கோத்ர'னை, 'யுவன்‌' என்ற சில 
சமயங்களில்‌ விருப்பாகக்‌ கருதப்படும்‌. 'கோத்ர', 'வ்ருத்த' என்ற சொற்கள்‌ 
ஒரே பொருளைக்‌ கொண்டன. தவ பவான்‌ க£ர்க்‌யாயண: அல்லது 
கண்ர்க்‌*ய: 'மதிப்புக்குரிய' கரர்க்யாயணர்‌ அல்லது கார்க்ர்‌ அவர்களே. 


4.1.167 பூனஸ்ய குத்ஸாயாம்‌ 
'இகழ்ந்து பேசுதல்‌' என்ற பொருளில்‌, 'யுவன்‌' விருப்பாக 'கோத்ர' னாகப்‌ 
குறிப்பிடப்படுவான்‌. 
கார்க்‌'யோ ஜால்ம: அல்லது கஎர்க்‌பயாயணோ 
ஜால்ம: இகழ்ச்சியாகக்‌ குறிக்காவிட்டால்‌ கார்க்யாயண: 


4,1.168 ஜனபத ஸப்‌'தாத்‌ க்ஷத்ரியாதஞ்‌ 
ஒரு நாட்டின்‌ பெயரையும்‌ அந்நாட்டின்‌ க்ஷத்திரிய வகுப்பையும்‌ குறிக்கும்‌ 
சொல்லோடு (அபத்ய என்ற பொருளில்‌) அஞ்‌ ஒட்டு வரும்‌. 
பாஞ்சால:, பஞ்சால நாட்டு அரசனின்‌ மகன்‌ 
ஜக்ஷ்வாக: இக்ஷவாகுவின்‌ மகன்‌ 
வைதேஹ : விதேஹ 
ஆனால்‌ பெளரல:, 'புருவின்‌ மகன்‌' இது ஒரு நாட்டின்‌ பெயரோடிணைந்த 
அரசனைக்‌ குறிக்காமல்‌ ஒரு க்ஷத்திரியனை மட்டும்‌ குறிக்கிறபடியால்‌ இங்கு 
'அண்‌' ஒட்டு வருகிறது 'அஞ்‌' அல்ல. 
பீராஹ்மணஸ்ய பஞ்சாலஸ்யாபத்யம்‌ 
பாஞ்சாலி: 'பஞ்சால நாட்டுப்‌ பிராம்மணனின்‌ மகன்‌' இங்கு க்ஷத்‌ திரியணைக்‌ 
குறிக்காததால்‌ 'அஞ்‌' வராது. 
வா: க்ஷத்ரியஸமானஸ'ப்‌த 'ஈஜ்ஜன பதூஸ'ப்‌'தரரத்‌ தஸ்ய ராஜன்‌ 
பத்யவத்‌ 
ஒரு க்ஷத்திரியன்‌ பெயரால்‌ அழைக்கப்பட்ட ஒரு நாட்‌ டைக்‌ குறிக்கும்‌ 
சொல்லோடு (அபத்ய என்ற பொருளில்‌) அதே ஒட்டு அரசனைக்‌ குறிக்க 
இணைக்கப்படும்‌. 
பாஞ்சால: 'பஞ்சால என்றழைக்கப்படும்‌ க்ஷத்திரியர்களின்‌ அரசன்‌' அல்லது 
“பஞ்சாலநாட்டரசன்‌ ' 


47 


பாணினியின்‌ அஷ்ட_ாத்தியாயி 


4.1.169 


4.1.170 


4.1.171 


4.1.172 


ஸால்வேய கரந்தாரிப்யாம்‌ ச 

ஸால்வேய, சுந்தரி ஆகியவைகளுக்குப்‌ பின்னும்‌ 'அஞ்‌' ஒட்டு வரும்‌ 
(அபத்ய என்ற பொருளில்‌) இவ்விரண்டு சொற்களும்‌, க்ஷத்திரியன்‌, நாடு 
இரண்டையுமே குறிக்கும்‌. ஆகையால்‌ இவைகளோடு 'ஞ்யங்‌' ஒட்டு 
வரவேண்டும்‌. (பார்க்க 4.1.171) ஆன £ல்‌, இச்சூத்திரம்‌, 'அஞ்‌' ஒட்டு 
இவைகளோடு வரவேண்டுமென்று விதிக்கிறது. ஸால்வேய, ஸால்வேபனின்‌ 
மகன்‌ அல்லது ஸால்வேய ந £ட்டைச்‌ சேர்ந்தவன்‌. 


த்‌'வயஞ்‌ மகத” கலிங்க எரிரமஸாதண்‌ 

க்ஷத்திரியனின்‌ பெயராலழைக்கப்பட்ட ஒரு நாட்டின்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌ இரண்டுயிர்களைக்‌ கொண்டதாக நிற்கும்‌ போது, அதன்‌ பின்னாலும்‌, 
மகத கலிங்க ஆகியவைகளுக்குப்பிறகும்‌ 'அண்‌' வரும்‌. ஆங்க”: (அங்க), 
வாங்க* (<-வங்க), பெளண்ட்ர:, காலிங்க:, ஸெளரமஸ: இவைகளும்‌, 
அந்நாட்டரசன்‌ அல்லது அப்பெயருள்ள க்ஷத்திரியனின்‌ மகன்‌ என்ற 
பொருளைச்‌ சுட்டும்‌. 


வ்ருத்‌“தே“த்‌ கோஸலாத£ஞ்‌ ஞ்யங்‌ 

க்ஷத்திரியனுடைய பெயரையும்‌ அல்லது அவனுடை (ப பெயராலழைக்கப்பட்ட 
ஒரு நாட்டின்‌ பெயரையும்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌, முதலசையில்‌ 
“விருத்தியுடையதாகவோ அல்லது 'இ'யீற்றுச்‌ சொல்லாகவோ அல்லது 
கோஸல, அஜாத என்பவைகளோ இருக்குமானால்‌, அவைகளோடு 'ஞ்யங்‌' 
ஒட்டு (அபத்ய என்ற பொருளில்‌) இணைக்கப்படும்‌. 

ஆம்ப£ஷ்ட்‌ “ய: ( ஆம்ப"ஷ்ட “*ஞ்யங்‌) ஸேளவீர்ய: 

ஆவந்த்ய: (அவந்திஈஞ்யங்‌) 

கெளந்த்ய: (குந்தீ*ஞ்பங்‌) 

கெளஸல்ய:, ஆஜாத்‌"ய: 


வா: பாண்டே ர்‌ ஜனபதஸ ப்‌”தார்‌ க்ஷத்ரியாட்‌ ட்‌ பண்‌ 
கத்திரியவும்‌, நாட்டினுடையவுமான 'பாண்டு' என்ற சொல்லோடு 'ட்யண்‌' 
ஒட்டு இணைக்க வேண்டும்‌, பாண்ட்‌ 'ய: மற்றது பாண்டவ: 


குரு நாதி"ப்‌*யோ ண்ய: 

க்ஷத்திரியனுடைய பெயரையும்‌ அவன்‌ பெயரைக்‌ கொண்ட நாட்‌ டையும்‌ 
குறிக்கும்‌ சொல்லான "குரு. ந' வை முதலில்‌ கொண்ட சொல்‌ 
ஆகியவைகளோடு 'ண்ய' ஒட்டு (அபத்ய என்ற பொருளில்‌) இணைக்கப்படும்‌. 
கெளரவ்ய: (குரு*ண்ய) 

நைஷத்‌“ய: (நிஷத”*ண்ய:) 

நைபத்‌“ய: (நிபத”*ண்ய:) 

குரு நாட்டரசன்‌, குரு என்ற அரசனின்‌ மகன்‌ என்ற பொருட்களைக்‌ 
குறிக்கும்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்‌.சி 48 


4.1.173 ஸால்வாவயவப்ரத்யக்‌“ரத*கல கூடாஸ்‌'ம காதி"ஞ்‌ 
ஸால்வ நாட்டின்‌ ஒரு உட்பகுதியைக்‌ குறிக்கும்‌ சொல்லுக்குப்‌ பின்னும்‌, 
ப்ரத்யக்‌'ரத?, கலகூட', அஸ்‌'மக. ஆகிய சொற்களோடும்‌ (இவைகள்‌ நாட்டின்‌ 
பெயராகவும்‌ க்ஷத்திரியனின்‌ பெயராகவும்‌ அமையும்‌ போது) 'இஞ்‌' ஒட்டு 
(அபத்ய என்ற பொருளில்‌) இணைக்கப்படும்‌. 
ஒள து”ம்ப”ரி:, தைலக”லி:, மாத்‌'ரகாரி:, 
யெளக*ந்த“ரி:, பெளலிங்கி, ஸஈ*ரத”ண்டி: 
ஆகியவைகள்‌, ஸால்வ நாட்டின்‌ உட்பிரிவுகளான, முறையே உது£ம்பர, 
திலக”ல, மத்‌*காரா, யுக'ந்தர, பூலிங்க”, ஸாரதண்ட ஆகியவைகளோடு 
'இஞ்‌' ஒட்டிணைத்துத்‌ தருவிக்கப்பட்ட சொற்கள்‌. 
ப்ராத்யக்‌“ரதி. காலகூடி :, ஆஸ்மகி: 


4.1.174 தே தத்‌ராஜா 
அவைகள்‌ 'தத்‌*ராஜா' ஒட்டுக்கள்‌ எனப்படும்‌. 'அஞ்‌' முதலிய ஒட்டுக்கள்‌ 
அதாவது 4.1.168 இலிருந்து 4.1173 வரை விளக்கப்பட்ட ஒட்டு க்கள்‌ அதன்‌ 
அரசன்‌” (தத்‌ ராஜா) ஒட்டுக்கள்‌ என்பவை. 
இச்சூத்திரத்தில்‌ காணப்படும்‌ 'தே' என்ற சொல்‌ சூ.168இலிருந்து கூறப்பட்ட 
ஒட்டுக்களை மட்டும்‌ குறிக்கும்‌. அதற்கு மூன்வு கூறியவைகள்‌ 'கோத்ர' யவன்‌ 
என்ற பெயரால்‌ ஏற்கெனவே சுட்டப்பட்டுள்ளன. 


4.1.175 கம்பே *ஈஜால்லுக்‌ 
'கம்போஜ' என்ற சொல்லைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ 'தத்ராஜா' ஒட்டு கெடும்‌ 
(லுக்‌) 'கம்போஜ' என்ற சொல்‌, க்ஷத்திரியனின்‌ பெயராகவும்‌, நாட்டின்‌ 
பெயராகவும்‌ ஆகும்‌. ஆகையால்‌, இச்சொல்லுடன்‌ 'அஞ்‌' ஒட்டு வந்திருக்க 
வேண்டும்‌. இவ்வொட்டு கெடுகிறது. அதனால்‌ கம்போஜ 'கம்போஜ அரசன்‌" 
என்றே இச்‌ சொல்லாகும்‌. 


வா: கம்பேச்ஜாதி"ப்‌'யோ லுக்‌'வசனம்‌ சோலாத்‌'யர்த?ம்‌ 'கம்போஜ' 
போன்றவைகளோடு வரும்‌ 'அஞ்‌' ஒட்டு கெடுமென்றமைய வேண்டும்‌ 
ஏனென்றால்‌ 'சோல' முதலியவைகளுக்குப்பின்‌ வரும்‌ இவ்வொட்டு 
கெடுவதைக்‌ காண்கிறோம்‌. 

சோல: - 'சோலர்களின்‌ அரசன்‌" 

கேரல:, ஸ'க: 


4.1.176 ஸ்த்ரியாமவந்தி குந்தி குருப்‌*பஸ்‌' ச 
தருவிக்கப்பட்ட சொல்‌ பெண்ணின்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌ போது, அவந்தி, 
குந்தி, குரு ஆகியவைகளோடு வரும்‌ 'தத்ராஜா' ஒட்டு கெடும்‌. அதாவது, 
அவந்தி, குந்தி, ஆகியவைகளோடு வரும்‌ 'ஞ்யங்‌' ஒட்டும்‌ (4.1.171) குரு என்ற 
சொல்லோடு வரும்‌ 'ண்ய' ஒட்டும்‌ கெடும்‌. 
அவந்தீ - 'அவந்தி நாட்டின்‌ அரசகுமாரி” 


49 பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


குந்தீ - 'குந்தி நாட்டின்‌ அரசகுமாரி' 
குரு - குரு நாட்டின்‌ அரசகுமாரி 


41,177 அதஸ்‌' ச 
ஆண்பாலில்‌ 'அ'வில்‌ முடியும்‌ 'தத்ராஜா' சொல்லிலிருந்து, அதன்‌ பெண்பாற்‌ 
சொல்லாக்கும்போது அவ்வொட்டு கெடும்‌. ஸூ'ரஸேனீ (ஸூரஸேன* அஞ்‌: 
அதனால்‌, இச்சொல்லின்‌ முதல்‌ உயிர்‌, விருத்தியாகாது, ஸூரசேன*ஙீப்‌) 


4.1.178 ந ப்ராச்ய ப"ர்கரதி*யெளதே'யாதிப்‌*ய: 
கீழ்த்திசை க்ஷத்திரியர்களின்‌ பெயர்‌, பரர்க?, யெளதே*ய ஆகிய ஸ்ஸ்‌ 
இவைகளின்‌ பெண்பாலில்‌. 'தத்‌ராஜா' ஒட்டு மறையாது. ' 
மேற்குத்திரத்தில்‌ குறிப்பிட்ட "லுக்‌ வருவதை, இச்சூத்திரம்‌, இங்கு கூறப்பட்ட 
சொற்களோடு வருவதைத்‌ தடை செய்கிறது. 
வைதேஹி, ஆங்கி, வாங்கீ, 
பன்ர்கீ, கைகேயீ, யெளதே”யீ, 
விதேஹ முதலியவைகளுடன்‌ வரும்‌ 'அஞ்‌' ஒட்டு இங்கு கெடாது. 


4.2.1 தேனரக்தம்‌ ராகத்‌ 
நிறத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌. 'அதனால்‌ நிறப்படுத்தியது' (தேன 
ரக்தம்‌) என்ற பொருளைச்‌ சுட்ட, 'அண்‌' (4.1.83) ஒட்டு இணைக்கப்படும்‌. 
காஷாயம்‌ - காவி நிறத்தால்‌, அந்நிறப்படுத்திய துணி. இச்குத்திரத்திலிருந்து 
தொடங்கி, சூ.12 வரை, கூறப்பட்ட ஒட்டுக்கள்‌, மூன்றாம்‌ 
வேற்றுமையிலமையுஞ்‌ சொற்களோடு இணைக்க வேண்டும்‌. 

4.2.2 லாக்ஷா ரோசனா ஸகல கர்த'மாட்‌ டக 


மூன்றாம்‌ வேற்றுமையிலமையும்‌ லாக்ஷா (அரங்கு), ரோசனா (மஞ்சள்‌), ஸ'கல 
(கருப்பு) கர்தூம (மண்‌) ஆகியவைகளுடன்‌, 'ட*க்‌' ஒட்டு (அதனால்‌ 
நிறப்படுத்தியது என்ற பொருளில்‌) இணைக்கப்படும்‌. லாக்ஷிகம்‌, ரெளசனிகம்‌, 


ஸாகலிகம்‌, கார்த“மிசும்‌. 


வா: ஸுகலகர்த”மாப்‌'யாமணபீஷ்யதே 
ஸகல, கர்தம ஆகியவைகளுடன்‌ அண்‌ ஒட்டும்‌ வரும்‌. 
ஸாகலம்‌, கார்த"மிகம்‌. 


வா: நீல்யா 'அன்‌' வக்தவ்ய: 
'நீலி' (நீலம்‌) என்ற சொல்லுடன்‌ அதே பொருளில்‌ 'அன்‌' ஒட்டு வரு ம்‌. 
நீலம்‌ வஸ்த்ரம்‌ 


வா: பீதாத்‌ கன்‌ வக்தவ்ய: 
£பீத' (மஞ்சள்‌) என்ற சொல்லுடன்‌ (அதே பொருளில்‌) 'கன்‌' ஒட்டு வரும்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி -50 


- 


க 


க 


்‌ - 3 


ஆ 


வா: ஹரித்ரா மஹாராஜனாப்‌'யாமஞ்‌ வக்தவ்ய: 
ஹரித்ரா, மஹாரஜன ஆகிய சொற்களோடு (அதே பொருளில்‌) 'அஞ்‌' ஒட்டு 
வரும்‌. 


ஹாரித்‌ரம்‌, மாஹாரஜனம்‌ 


KN 
[2 


4.2.3 நக்ஷத்ரேண யுக்த: கால: 
மூன்றாம்‌ வேற்றுமையருபுகளுடன்‌ சேர்ந்து நிற்கும்‌, நட்சத்திரத்தின்‌ 
பெயரைச்‌ சுட்டும்‌ சொல்லொடு, 'அண்‌” ஒட்டு சந்திரன்‌ அந்ந ட்சத்திரத்துடன்‌ 
சேர்ந்து நிற்கும்‌ காலத்தைக்‌ குறிக்க இணைக்கப்படும்‌. ்‌ 
பெளவ ராத்ரி: 'சந்திரன்‌ புஷ்ய என்ற நட்சத்திரத்திலிருக்கும்‌ இரவு' 
பெளஷமஹ:- பெளர்ணமியன்று புஷ்ய நட்சத்திரம்‌ வரும்‌ மாதம்‌. 

4.2.4 லுப்‌விஸே'ஷே 
ஒரு குறிப்பிட்ட நேரத்தைச்‌ சுட்டாமல்‌ அமையும்போது, மேலே விதிக்கப்பட்ட 
ஒட்டு (அதாவது அண்‌) கெடும்‌ (லுப்‌) அத்‌*ய புஷ்ய: ' இன்று புஷ்ய நட்சத்திரம்‌' 
இது, இரவு, பகல்‌ என்று நேரத்தைக்‌ கு றிப்பிட்டுக்‌ கூறவில்லை, ஆகையால்‌, 
இவ்வொட்டு இங்கு கெடுகிறது. 

4.2.5 ஸம்க்‌ஞாயாம்‌ ஸ்‌ ரவண அஸ்‌'வத்தாப்யாம்‌ 

ஸ்‌'ரவண, அஸ்‌'வத்த” ஆகிய சொற்களுக்குப்பின்‌, மேலே விதிக்கப்பட்ட 
ஒட்டு, தருவிக்கப்பட்ட சொல்‌ ஒரு பெயராகவும்‌, குறிப்பிட்ட நேரத்தைச்‌ 
சுட்டுவதாகவும்‌ அமையும்‌ போது கெடும்‌ (லுப்‌) 
ஸ்‌ரவணா ராத்ரி: - 'ஸ்ரவண எனப்படும்‌ இரவு' 
அஸ்‌'வத்தே்‌ முஹுர்த: 'அஸ்‌'வத்த£ எனப்படும்‌ முகூர்த்தம்‌' ஆனால்‌, 
ஸ்ராவணீ அல்லது ஆஸ்‌'வத்தீ” ராத்ரி, (இது பெயரல்ல ஆகையால்‌ ஒட்டு 
கெடவில்லை) 

4.2.6 திவந்த்வாச்‌ ச* 
நட்சத்திரங்களின்‌ பெயர்களைக்‌ கொண்ட ஆக்கப்பட்ட 
துவந்துவத்தொகையோடு 'ச?' ஒட்டு, அந்நட்சத்திரத்தில்‌ சந்திரன்‌ 
இருக்கிறானென்பசைச்‌ சுட்ட (குறிப்பிட்ட நேரத்தைக்‌ குறிப்பிட்டாலும்‌ 
இல்லாவிட்டாலும்‌) இணைக்கப்படும்‌. 
ராதனுராதீயா ராத்ரி: 
திஷ்ய புனர்வஸவியமஹ: 
குறிப்பிட்ட நேரத்தைச்‌ சுட்டாமல்‌ நிற்கும்போது, அத்‌ய ராதசானுராதீ*ய 
அத்‌?ய திஷ்யபுனர்வஸவீயம்‌. 

4.2.7 த்ருஷ்டம்‌ ஸாம: 


மறை வெளியிடுதல்‌' என்ற பொருளில்‌ "அறிந்து கொண்டவர்‌' என்பதைக்‌ 
குறிக்குஞ்‌ சொல்‌ மூன்றாம்‌ வேற்றுமையிலமைந்து அறிந்து கொண்டது 


ஆ 
[es] 


பாணினியின்‌ அஷ்டாாத்தியாயி 


என்பது சாமவேதத்தின்‌ ஒரு பகுதியாக இருந்தால்‌ 'அண்‌' ஒட்டு மூன்றாம்‌ 
வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

க்ரெளஞ்சம்‌ ஸாம - 'க்ருஞ்சன்‌ என்பவன்‌ அறிந்து கொண்ட சாமம்‌ 
வாஸிஷ்ட2ம்‌ ஸாம 

வைஸ்‌ வாமித்ரம்‌ ஸாம 


கலேர்‌ ட£க்‌ 

மூன்றாம்‌ வேற்றுமையிலமையும்‌ (சாமத்தின்‌ ஒரு பகுதியைக்‌ குறிக்கும்‌) 'கலி' 
என்ற சொல்லோடு என்ற பொருளில்‌ 'ட*க்‌' ஒட்‌ டு வரும்‌. இது அண்‌ 
வருவதைத்‌ தடுக்கிறது. காலேயம்‌ 


வா:, ஸர்வத்ராக்னி கலிப்‌யாம்‌ டக்‌*வக்தவ்யம்‌ எல்லா இடங்களிலும்‌ 
அக்னி, கலி ஆகியவைகளுக்குப்பின்‌ 'ட*க்‌' வரும்‌. அவைகள்‌ சாமவேதத்தின்‌ 
பகுதியைக்‌ குறிக்கும்போது மட்டுமல்ல. 

ஆக்னேயம்‌ - 'அக்னிக்கு வெளியிட்ட சாமம்‌' ஆக்னேயம்‌ அக்னியில்‌ 
இருப்பவன்‌ (4.3.53) ஆக்னேயம்‌ - 'அக்னியிலிருந்து பிறந்தவன்‌ (4.3.74) 
காலேயம்‌ - கலிக்கு சாமத்தின்‌ ஒரு பகுதி, கலியிலிருப்பவன்‌, கலியிலிருந்து 


வா: த்‌ருஷ்டே ஸாமனி அண்‌ வா டி“த்‌” ப£வதி இதி வக்தவ்யம்‌ 

சாம வேதத்தையறிந்தவன்‌ என்ற பொருளில்‌, 'அண்‌' விருப்பாக 'டி”த்‌' ஆகக்‌ 
கருதப்படும்‌. 

ஒளஸுனஸம்‌ அல்லது ஒளஸுனம்‌. 

வா: ஜாதே சார்தே£ யோஅன்யேன ப*ஈதி*த: புனரண்விதீ “பதே ஸா 
வா டி'த்‌ப£வதீதி வக்தவ்யம்‌. 


வேறு ஒரு விதியினால்‌ தடை செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பொருளை 
உணர்த்தும்‌ சொல்லோடு 'அண்‌' ஒட்டு மறுபடியும்‌ விதிக்கப்பட்டால்‌ 
அவ்வொட்டு 'டித்‌' ஆகும்‌. 'ப்ராக்‌“தீ*வ்யதோ அண்‌' என்ற சூத்தி ரத்தினால்‌ 
கிடைக்கப்பட்ட 'அண்‌' ஒட்டு காலடஞா, என்பதால்‌ தடுக்கப்படுகிறது. 
“ஸந்தி(வேலாயா த்ய்ருது நக்ஷத்ரேப்‌*ய': ௭ ன்ற சூத்திரம்‌ 'அண்‌' ஒட்டை 
மறுபடியும்‌ விதிக்கிறது. அது விருப்பா ௧ 'டி"த்‌' ஆகும்‌. 

ஸுதபி*ஷ: அல்லது ஸாதபி'ஷஜ: 'சதயநட்சத்திரத்தில்‌ பிறந்தவன்‌ ' 


வா: தீயாதீ? கக்‌ ஸ்வார்தே” வா வக்தவ்ப; 

“'தீய' முதலிய ஒட்டுக்களோடு 'ஈகக்‌' என்ற ஒட்டு அதன்‌ பொரு ளைக்‌ குறிக்க. 
விருப்பாக வரும்‌. 

த்‌*வைதீயகம்‌, தார்தீயகம்‌, அல்லது த்‌”விதீயகம்‌, த்ருதீயகம்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி 52 


> 
ட்டி 


வா: ந வித்‌யாயா: 
(ஆனால்‌) வித்யா என்ற சொல்லோடு இவ்வொட்டு (ஈகக்‌) வராது. 
த்‌'விதீயா, த்ருதீயா வித்‌*யா 


வா: கேத்ராத'ங்கவதி'ஷ்யதே கோத்ர 'அறியப்பட்டது' என்ற 
பொருளில்‌. 


ஒளபகவகம்‌, காபவடவகம்‌. 


வாம தே”வாட்‌£ட்‌ “பஞ்‌ ட்‌.யெள 

மூன்றாம்‌ வேற்றுமையுருபுடன்‌ அமையும்‌ 'வாமதே"வ' என்ற சொல்லுக்குப்பின்‌ 
(ஸாமம்‌ வெளியிடப்பட்டது என்ற பொருளில்‌ ட்‌ “யத்‌, டய என்ற ஓட்டுக்கள்‌ 
வரும்‌. 

வாமதேவ்யம்‌ ஸாம 'வாம தேவனுக்கு வெளியிடப்பட்ட - சாமம்‌) 
'தித'சுரத்திற்காக 


பரிவ்ருதோ ரத: 

“சுற்றப்பட்ட என்ற பொருளைக்‌ குறிக்கும்போது, எப்பொருளால்‌ 
சுற்றப்பட்டதோ, அப்பொருளைக்‌ குறிக்குஞ்‌ சொல்‌ 3ஆம்‌ வேற்றுமையில்‌ 
நின்று, அத்துடன்‌ 'ரத' என்ற சொல்‌ வந்தால்‌ விதிக்கப்பட்ட வொட்டுக்கள்‌ 
அதனுடன்‌ வரும்‌. 

வாஸ்த்ர: ரத: - வாஸ்த்ரேண பரிவ்ருத: ' துணியால்‌ சுற்றப்பட்ட ரதம்‌; காம்பல:, 
(கம்பல), சார்மண: (சர்மன்‌) ஆனால்‌ வஸ்த'ரேண பரிவ்ருத: காய:, சத்தை: 
பரிவ்ருதோ ரத”: 


பாண்டு கம்ப”லாதினி: 

மூன்றாம்‌ வேற்றுமையிலமையும்‌ பாண்டு-கம்பல என்ற சொல்லுடன்‌, 
(சுற்றப்பட்ட தேர்‌ என்ற பொருளில்‌) 'இனி:' ஒட்டு வரும்‌. பாண்‌ டு கம்ப'லீ - 
வெள்ளைக்‌ கம்பளியால்‌ சுற்றப்பட்ட தேர்‌” 


த்‌*வைப வையாக்‌“ராத'ஞ்‌ 

த்‌'வைபவையாக்ர 'புலித்தோல்‌' (சிறுத்தை, வேங்கை) மூன்றாம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லாக நின்று (அவைகளால்‌ சுற்றப்பட்ட தேர்‌) என்ற பொருளைச்‌ 
கட்டும்போது 'அஞ்‌' ஒட்டு அச்சொற்களோடு வரும்‌. த்‌*வைப: (த்‌*வைபேன 
பரிவ்ருதோரத”:) 'சிறுத்தையின்‌ தோலால்‌ சுற்றப்பட்ட தேர்‌' வையாக்‌*ர: 
"வேங்கையின்‌ தோலால்‌... 


கெளமாராபூர்வவசனே 

கெளமாரா என்ற சொல்‌ 'கன்னி' என்ற பொருளில்‌ 'அண்‌' ஒட்டோடு சேர்ந்து 
விதிக்குட்பட்டு ஆக்கப்படாத சொல்லாகும்‌. கெளமாரீ ப£ர்தா - கன்னியின்‌ 
கணவன்‌, அதாவத கன்னியைத்‌ திருமணஞ்‌ செய்து கொண்ட 


59 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி. 


(விதவையையல்ல) கணவன்‌” கெளமாரீ ப*£ர்யா - கன்னி மனைவி, 
கன்னியாக இருக்கம்போது திருமணஞ்‌ செய்விக்கப்பட்ட மனைவி. 


தத்ரோத்‌'த்‌*ருத மத்ரேப்‌'ய: 

ஏழாம்‌ வேற்றுமையில்‌ நிற்கும்‌ 'அமத்ர (பாத்திரம்‌) என்ற சொல்லுக்குப்பின்‌ 
'வைக்கப்பட்டது' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ போது 'அண்‌' ஒட்டு வரும்‌. 
ஸூராவ ஒதன:-தட்டில்‌ வைக்கப்பட்ட சோறு, மால்லிக:, கார்பர:, 

ஆனால்‌ பாணாவுத்‌”த்‌“ர௬த ஒத'ன: 'கையில்‌ வைக்கப்பட்ட சோறு' 


ஸ்தண்டிலாத்‌ ஸ!பிதரி வ்ரதே 

'ஸ்த£ண்டில' என்ற சொல்‌ ஏழாம்‌ வேற்றுமையிலமைந்து 'படுத்துக்‌ கொள்தல்‌" 
(ஸயிதரி) என்ற பொருளில்‌ அண்‌ ஒட்டு வரும்‌. தருவிக்கப்பட்ட சொல்‌ 
அவ்விரதத்தை மேற்கொள்பவன்‌ என்ற பொருளைச்‌ சுட்டும்‌. 
ஸ்தரண்டிலோ பி“௯தா: 

ஸ்தண்டிலோ ப்‌£ரஹ்மசாரீ 

வெறுந்தரையில்‌ படுத்துக்‌ கொள்ளும்‌ விரதத்தை மேற்கொண்டவன்‌, பிக்கு 
அல்லது பிரம்மசாரி, ஆனால்‌ ஸ்தண்டிலே ஸேதே ப்‌*ஹ்ம தத்த: தரையில்‌ 
படுத்திருக்கிறான்‌ பிரம்மதத்தன்‌. 


ஸம்ஸ்க்ருதம்‌ ப*க்ஷா: 

(அதில்‌) தயாரிக்கப்பட்ட உண்ணும்‌ பண்டம்‌ என்ற பொருளில்‌, விதிக்கப்பட்ட 
ஒட்டு வரும்‌. 

ப்‌“ராஷ்ட்‌'ரா அபூப: - "சட்டியில்‌ சுடப்பட்ட ஆப்பம்‌", காலஸு: கெளம்ப: 
ஆனால்‌ புஷ்பபுடே ' ஸம்ஸ்க்ருதோ மாலாகுண: 


ஸூலோகள்த்‌*யத்‌ 

ஸூல, உக, ஆகிய சொற்கள்‌ ஏழாம்‌ வேற்றுமையிலமைந்து, (அதில்‌ 
தயாரிக்கப்பட்ட உண்ணும்‌ பொருள்‌) என்ற பொருளில்‌ 'யத்‌' ஒட்டு வரும்‌. 
ஸூல்யம்‌ - மாம்ஸம்‌ 

உக்சயம்‌ - மாம்ஸம்‌ 


த£த்‌"னஷ்ட “க்‌ 

ஏழாம்‌ வேற்றுமையிலமையும்‌ 'த£தி*' என்ற சொல்லுக்குப்பின்‌ (அதில்‌ 
தயாரிக்கப்பட்ட உண்ணும்‌ பொருள்‌) என்ற பொருளில்‌ 'ட*க்‌' ஒட்டு வரும்‌. 
தரதி'கம்‌ - 'தயிரில்‌ செய்த பண்டம்‌' 


உத”ஸ்‌'விதோ அன்யதரஸ்யாம்‌ 

“உதூஸ்வித்‌' என்ற சொல்‌ ஏழாம்‌ வேற்றுமையிலமைந்து, (அதில்‌ 
தயாரிக்கப்பட்ட உண்ணும்‌ பொருள்‌) என்ற பொருளைச்‌ சுட்ட 'ட“க்‌' ஒட்டு 
விருப்பாக வரும்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி 54 


4.2.20 


4.2.24 


ஒளத'ஸ்விதம்‌ (அண்‌) . 
ஒளத'ஸ்வித்கம்‌ (ட?) 


க்ஷீராட்‌ட“ஞ்‌ ்‌ 

ஏழாம்‌ வேற்றுமையிலமையும்‌ 'க்ஷ£ர' என்ற சொல்லுக்குப்பின்‌ (அதில்‌ 
தயாரிக்கப்பட்ட உண்ணும்‌ பண்டம்‌ என்ற பொருளில்‌) 'ட'ஞ்‌' ஒட்டு வரும்‌. 
க்ஷைரேயீ யவாகூ: - 'பாலில்‌ தயாரிக்கப்பட்ட கஞ்சி' 


ஸாஸ்மின்‌ பெளர்ணமாஸீதி ஸம்க்‌“ஞாயாம்‌ 

முதல்‌ வேற்றுமைச்‌ சொல்லோடு, அன்று/இன்று (ஏழாம்‌ வேற்றுமை) 
பெளர்ணமி என்ற அபரருளிக்‌, தருவிக்கப்பட்ட. சொல்‌ ஒரு பெயரைச்‌ 
சுட்டும்போது ' அண்‌ ஒட்டு வரும்‌. 

பெளஷோ மாஸ :- 'புஷ்ய நட்சத்திரம்‌ பெளர்ணமியன்று வரும்‌ மாதம்‌' 
ஆனால்‌ பெளஷீ பெளர்ணமாஸீ அஸ்மின்த'ஸ"ராத்ர 


ஆக்‌'ரஹாயண்யஸ்‌'வத்‌'தட்ட*க்‌ 

ஆக்‌'ரஹாயணி, அஸ்‌'வத்‌'த ஆகிய சொற்கள்‌ முதல்‌ வேற்றுமைபிலமைந்து 
அன்று (7ஆம்‌ வேற்றுமை) பெளர்ணமியென்ற பொருளைச்‌ சுட்டும்போது 
'ட£க்‌' ஒட்டு வரும்‌. 

ஆக்‌” ரஹாயணிகோ மாஸ: ஆஸ்‌'வத்தி*க: மாஸ: 


விபராஷா பா£ல்கு“னீ ஸ்‌'ரவணா கார்த்திகீ சைத்ரீப்‌*ய: 

மேலே குறிப்பிட்ட பொருளில்‌, பல்குனி முதலியவைகளோடு 'ட2க்‌' ஒட்டு 
விருப்பாக வரும்‌. 

பாால்குனீ மாஸ:, அல்லது ப”ல்குனிக: 

ஸ்ரராவண: / ஸ்ராவணிக: 

கார்த்திக: / கார்த்திகிக: 

சைத்ர: / சைத்ரிக: ! 


ஸாஸ்ய தேவதா 

முதல்‌ வேற்றுமைச்‌ சொல்லுடன்‌, 'அதன்‌ தேவதை' என்ற பொருளில்‌, 
(தேவதை முதல்‌ வேற்றுமையாகும்‌) விதிப்படியொட்டு வரும்‌. 

ஐந்த்‌*ரம்‌ ஹவி:- 'இந்த அவியின தேவதை இந்திரன்‌' 

ஆதி£த்யம்‌, பரார்ஹஸ்பத்யம்‌. ப்ராஜாபத்யம்‌ ஆனால்‌ கன்யா தேவதா அஸ்ய 


கஸ்யேத்‌ 

'க' (பிரஜாபதி) என்ற தேவதையைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுடன்‌ ஒட்டு 
இணைக்கும்போது 'க'வின்‌ ஈற்றானா 'அ.வுக்கு 'இ' ஆதேசமாகும்‌. 

காயம்‌ ஹவி:- ௧ * அண்‌ : கி* அண்‌,கை 4 அ : காயம்‌ “பிரஜாபிக்கு அவி” 


பாணினியின்‌ அஷ்ட_ாத்தியாயி 


ஸு'த்ராத்‌? ௧*ன்‌ 
“ஸுக்ர வுடன்‌ 'க*ன்‌' ஒட்டு (அதன்‌ தேவதையென்ற பொருளில்‌) வரும்‌. 
ஸுக்ர*க*ன்‌-ஸாக்ரியம்ஹவி: 'சுக்கிரனுக்கான அவி' 


அயோ நப்த்ரு அபான்னப்த்ருப்யாம்‌ ௧': 

அபோநப்த்ரு, அபான்னப்த்ரு ஆகிய சொற்களோடு, (அதன்‌ தேவதையென்ற 
பொருளில்‌) 'க*' ஒட்டு வரும்‌. 

அபோ நப்த்ரியம்‌, அபான்னப்த்ரியம்‌ ஹவி: அபோநப்த்ரு, அபான்னப்த்ரு 
ஆகிய தேவதைகளின்‌ அவி 


சச 

அபோநப்த்ரு, அபான்னப்த்ரு, ஆகியவைகளுடன்‌ (அதன்‌ தேவதை என்ற 
பொருளில்‌ ச” வரும்‌. 

அபோ நப்த்ரீயம்‌, அபான்னப்த்ரீயம்‌ 


வா: ச? ப்ரகரணே பைங்களாக்ஷ£ புத்ராதி'ப்‌£ய உபஸம்க்‌*யானம்‌ 
'பைங்காக்ஷீபுத்ர' முதலியவைகளோடும்‌ 'ச”' வரும்‌. பைங்காக௯்ஷ£ புத்ரீயம்‌, 
தார்ணபி'ந்த'வீயம்‌ 


வா:  ஸ£தருத்ரீயாச்ச'ஸ்‌' ச க£ஸ்‌'ச 
'ஸ்தருத்ர' என்ற சொல்லோடு, 'சவும்‌ 'க“வும்‌ வரும்‌. ஸ'தருத்‌” ரீயம்‌, 
ஸ'தருத்‌'ரியம்‌ 


மஹேந்த்‌“ராத்‌” கசாணெள ச 

'மஹேந்த்ர' என்ற சொல்லோடு (மேற்கூறிய பொருளில்‌) ௧', 'அ ண்‌' ச ஆகிய 
ஒட்டுக்கள்‌ வரும்‌. 

மஹேந்த்ரீயம்‌, மஹேந்த்ரியம்‌, மாஹேந்த்ரம்‌ 


ஸோமாத்‌ ட்‌'யண்‌ 
'ஸோம'வுக்குப்பின்‌ (மேற்கூறிய பொருளில்‌) 'ட்‌'யண்‌' ஒட்டு வரும்‌. 


. ஸெளம்யம்ஹவி: இதன்‌ பெண்பால்‌ 'ஙீப்‌' ஒட்டிணைத்து ஆக்கப்படு ம்‌. 


ஸெளமீ, 


வாய்வ்ருது பித்ருஷஸோயத்‌ 

வாயு, ருது, பித்ரு, உஷஸ்‌ ஆகியவைகளோடு £யத்‌' ஒட்டு (இது அதன்‌ 
தேவதை என்ற பொருளில்‌) வரும்‌. 

வாயவ்யம்‌, ௬தவ்யம்‌, பித்ர்யம்‌, உஷஸ்யம்‌ 

பித்ரு*யத்‌-பித்ரு*ரீங்*யத்‌ (7.4.27) பித்ர்யம்‌ (6.4.148) 


முணைவர்‌ கு. மீனாட்சி 56 


4.2.33 


4.2.34 


த்‌யாவா ப்ருதி“வீ ஸு'னாஸீர மருத்வத*க்னீஷோம வாஸ்தே ஷ்‌ 
பதிக்ருஹ்‌ மேதராச்ச? ச ்‌ 

த்‌யாவாப்ருதி2வீ, முதலியவைகளுக்குப்பின்‌ 'ச?'. ஒட்டும்‌ (இது அதன்‌ 
தேவதை என்ற பொருளில்‌) வரும்‌. ட 
த்‌*யாவாப்ருதி”வீயம்‌ (அ) த்‌“யாவாப்ருதி“வ்யம்‌ 

ஸுனாஸீரியம்‌ (அ) ஸுனாஸீர்யம்‌ 

மருத்வதீயம்‌ (அ) மருத்வத்யம்‌ 

அக்னீஷோமீயம்‌ (அ) அக்னீஷோம்யம்‌ 

வாஸ்தோஷ்பதீயம்‌ (அ) வாஸ்தோஷ்பத்யம்‌ 

க்‌“ருஹமேதீ"யம்‌ (அ) க்ருஹமேத்‌'யம்‌ 


அக்‌னேர்‌ ட “க்‌ 

“அக்னி'க்குப்பிறகு ட“க்‌' ஒட்டு (இது அதன்‌ தேவதை என்ற பொரு ளில்‌) 
வரும்‌. 

ஆக்‌னேய அஷ்ட கபால: 


வா: ப்ராக்‌? தீ“வ்யதீதே£ஷு தத்‌”தி'தரர்தேஷு ஸர்வத்ராக்‌“னி 
கலிப்‌*பாம்‌ டக்‌ வக்தவ்ய: 

'அக்னி' 'கலி' ஆகியவைகளுக்குப்பின்‌ 'ட“க்‌' ஒட்டு ப்ராக்‌'த்‌'விதீய 
ஒட்டுக்களின்‌ பொருளில்‌ எப்போதுமே வரும்‌. 


காலேப்‌*யோ ப£வவத்‌ 

காலத்தைக்‌ குறிக்கும்‌ சொற்களுக்குப்பின்‌, அவன்‌ அதில்‌ வசிக்கிறா ன்‌ 
என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ ஒட்டுக்கள்‌ (4.3.11 4.3.53) (இது அதன்‌ தேவதை 
என்ற பொருளில்‌) வரும்‌. 

மாஸிகம்‌ (மாஸ*ட“ஞ்‌-இக-மாஸிக) 

மாதத்துக்கொரு முறை நிகழும்‌ 

ஸாம்வத்ஸ்ரிகம்‌ - ' ஆண்டுக்கொருமுறை நிகழும்‌ அல்லது 'மாதம்‌ அதன்‌ 
தேவதை' 


மஹாராஜ ப்ரோஷ்டபதாட்‌।ட2ஞ்‌ 

மஹாராஜ, ப்ரோஷ்டபத” ஆகியவைகளுக்குப்பின்‌ (இது அதன்‌ தேவதை 
என்ற பொருளில்‌) 'ட*ஞ்‌ ஒட்டு வரும்‌. 

மஹாராஜிகம்‌, ப்ரோஷ்டபதி'கம்‌. 


வா: ட£ஞ்‌ ப்ரகரணே தத£ஸ்மின்‌ வர்தத இதி நவய 


க்‌ ஞாதிப்£ய உ 
பஸம்க்‌யானம்‌ - 


*நவயக்‌ ஞ்‌ முதலியவைகளுக்குப்பின்‌. அது அதில்‌ வசிக்கிறது என்ற 
பொருளில்‌ 'ட£ஞ்‌' ஒட்டு வரும்‌. 


57 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


4.2.37 


நாவயக்‌'ஞிக; கால: பாகயக்ஞிக: 


வா: பூர்ண மாஸாதண்‌ 
பூர்ணமாஸ' என்ற சொல்லுக்குப்‌ பின்‌ 'அண்‌ * ஒட்டு இதே பொரு ளில்‌ வரும்‌. 
பெளர்ணமாஸீ திதி: 


பித்ருவ்ய மாதுல மாதாமஹ பிதாமஹா: 
'பித்ருவ்ய' 'தகப்பனாரின்‌ சகோதரன்‌" மாதுல 'தாயின்‌ சகோதரன்‌” மாதாம 


. தாயின்‌ தகப்பனார்‌' பிதாமஹ 'தகப்பனாரின்‌ தகப்பனார்‌ ' ஆகியவைகள்‌ 


விதிப்படியமையாதவை. 

பித்ருமாத்ருப்‌*யாம்‌ ப்‌ராதர்‌ யபி“தேயே வ்யத்‌, டு£லச்‌ இச்யேதெள 
நிபாத்யேதே. பித்ரு, மாத்ரு ஆகிய சொற்களோடு முறையே வ்யத்‌, டு*லச்‌ 
ஓட்டுக்கள்‌ விதிக்குப்‌ புறம்பாக "இணைக்கப்பட்டு பித்ருவ்ய, மாதுல என்ற 
சொற்கள்‌ தருவிக்கப்பட்டுள்ளன. 

தாப்‌'யாம்‌ பிதரி டரமஹச்‌, மாதரி விச்ச 'ட ஈமஹச்‌' என்ற ஒட்டு, அவர்களின்‌ 
தகப்பனார்‌ என்ற பொருளில்‌ வரும்‌. அவைகளின்‌ பெண்பாலில்‌, 'ஷ்‌' என்ற 
'இத்‌'தைக்‌ கொண்டதாக அவ்வொட்டு கருதப்படும்‌. 

பிதாமஹ: 'பாட்டனார்‌ தந்தையின்‌ தந்தை' 

பிதாமஹீ - தந்தையின்‌ தாய்‌ 

மாதாமஹ ; 'பாட்டனார்‌' (தாயின்‌ தந்தை); மாதாமஹி 'பாட்டி' (தாயின்‌ தாய்‌) 


வா: திலநிஷ்ப£லாத்‌ பிஞ்ஐ பேஜெள ப்ரத்யயெள வாக்தவ்ய: 
'பயனில்லா” என்ற பொருளில்‌, தில 'எள்‌' என்ற சொல்லோடு, பி ஞ்ஜ, பேஜ 
என்ற சொற்களிணைக்கப்படும்‌. 

திலபிஞ்ஜ:, திலபேஜ: 


வா: பிஞ்ஜஸ்‌ ச“ந்த"ஸிடி”ச்ச 
வேதமொழியில்‌, 'பிஞ்ஜ' 'டித்‌ தாகக்‌ கருதப்படும்‌. 
திலபிஞ்ஜ: 


தஸ்ய ஸமூஹ: 

“அதன்‌ சேர்க்கை' (என்ற பொருளில்‌ அண்‌ ஒட்டு இணைக்கப்படும்‌) 
இச்சூத்திரத்திலிருந்து சூ.4.2.51 வரை மேலே கூறிய பொருளைக்‌ கு றிக்க 
"அண்‌' ஒட்டு இணைக்கப்படும்‌. 


ட * . ப்‌ ௫. த்த 
காகம்‌ - காகங்களின்‌ கூட்டம்‌ 


வா: குணாதி"ப்‌*யோ க்‌ராஜ்‌ வக்தவ்யம்‌. 

'குணை' முதலியவைகளுக்குப்பின்‌ 'க்ராம' என்ற ஒட்டு வரும்‌. 
கு£ணைக்‌*ராம: 'குணங்களின்‌ சேர்க்கை' 

குணக்ராம, தத்வக்ராம: 


முனைவர்‌ கு. மீனாட்சி . 58 


4.2.39 


4.2.40 


4.2.41 


4.2.42 


க்ஷாதி"ப்‌'யோ அண்‌ 
கா முதலியவைகளுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு (அதன்‌ சேர்க்கையென்ற 
பொருளில்‌ வரும்‌) 
பைச்க்ஷம்‌ - 'பிச்சையினால்‌ சேர்க்கப்பட்டது” 
யெளவதம்‌ (யுவதி*அண்‌) 'இள வயதுப்‌ பெண்களின்‌ கூட்டம்‌' 


கோத்ரோக்ஷோஷ்ட்ரோரப்ரா ஜராஜன்ய ராஜபுத்ர வத்ஸ மனுஷ்யா ஜாத்‌'வுஞ்‌ 
(அதன்‌ சேர்க்கையென்ற பொருளில்‌) 'வுஞ்‌' ஒட்டு, கோத்ரத்தைக்‌ குறிக்குஞ்‌ 
சொல்லுக்குப்பின்னும்‌, உக்ஷன்‌ உஷ்ட்ர, உரப்‌*ர, ராஜன்‌, ராஜன்ய ராஜ புத்ர, 
வத்ஸ, க ஆ ஆகியவைகளுக்குப்பின்னும்‌ வரும்‌. 

ஒளபக வகம்‌ - 'உபகு' வமிசத்தில்‌ வந்தவர்கள்‌, 

ஒளஷ்ட்ரகம்‌ 'ஒட்டகங்களின்‌ கூட்டம்‌", ஒளரப்‌'ரகம்‌: 

ராஜகம்‌, ராஜன்யகம்‌, ராஜபுத்ரகம்‌, வாத்ஸகம்‌, மானுஷ்யகம்‌, ஆஜகம்‌. 


வா: வ்ருத்‌தசாஸ்‌ சேதி வக்தவ்யம்‌ 'வருத்த' என்ற 
சொல்லுக்குப்பின்னும்‌ 'வுஞ்‌' ஒட்டு வரும்‌. வார்த்தகம்‌ வார்த்‌தகம்‌ 


கேதாராத்‌? யஞ்ச 

'கேதார' என்ற சொல்லோடு ' 'யஞ்‌' ஒட்டும்‌, மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌. வுஞ்‌' 
உம்‌ வருமென்று 'ச' சுட்டுகிறது. 

கைதுர்யம்‌/கைதாரகம்‌ (வுஞ்‌) 

“பயிரிட்ட நிலங்களின்‌ கூட்டம்‌' 


வா: க'ணிகாயாஞ்ச யஞ்‌ வக்தவ்யம்‌ 
'கணிகா' என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ 'யஞ்‌' வரும்‌. க£ணிக்யம்‌ 


டூஞ்‌ கவசினஸ்‌' ச 

'கவசின்‌' என்ற சொல்லோடு 'ட*ஞ்‌' ஒட்டு மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌ 
காவசிகம்‌. கவசமணிந்தவர்கள்‌ கூட்டம்‌. 'கேதர' என்ற சொல்லோடும்‌ ட“ஞ்‌ 
வரும்‌. 

கைதுரிகம்‌ - பபிரிட்ட நிலங்களின்‌ சேர்க்கை 


ப்ராஹ்மண மாணவ வாட“ வாத்‌பன்‌ 

'ப்‌ராய்மண' முதலியவைகளோடு 'யன்‌' ஒட்டு (அதன்‌ சேர்க்கை என்ற 
பொருளில்‌) வரும்‌. 

ப்‌ராஹ்மண்யம்‌ - 'பிராமணர்களின்‌ கூட்டம்‌' 

மாணவ்யம்‌ - மாணவர்களின்‌ கூட்டம்‌' 

வாட£வ்யம்‌ - 'பெண்‌ குதிரைகளின்‌ கூட்டம்‌' : 


59 ப காட. பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


வா்‌:.... யன்‌ ப்ரகரணே ப்ரஷ்டரது“பஸம்க்‌யானம்‌ 
£ப்ருஷ்ட?' என்ற சொல்லோடும்‌ 'யன்‌' ஒட்டு வரும்‌. 
ப்ருஷ்ட்‌ பப: 


வா: அஹ்ன: ௧ க்ரதெள 

'அஹ்ன' என்ற சொல்லோடு 'யன்‌' வேள்வியென்று அச்சொல்‌ 
குறிக்குமானால்‌ (அதன்‌ சேர்க்கையென்றபொருளில்‌) வரும்‌. 

அஹீன: க்ரது: 

ஆனால்‌ ஆஹ்ன: (க்ரது அல்ல) 


வா: பர்ஸ்‌'வா ணஸ்‌ வக்தவ்ய: 
'பர்ஸு வோடு ண ஒட்டு மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌. பார்ஸ்‌'வம்‌ 


வா: வாதாதூலல: 
'வாத'வோடு 'ஊல மேற்குறிப்பிட்ட பொருளில்‌ வரும்‌. வாதூல; 


k 
ல 


க்ராம ஜன பந்து” ஸஹாயேப்‌'யஸ்‌ தல்‌ 

(அதன்‌ கூட்டம்‌ என்ற பொருளில்‌) 'கராம' முதலியவைகளோடு 'தல்‌' ஒட்டு 
வரும்‌. 

க்ராமதா - “கிராமங்களின்‌ சேர்க்கை” 

ஜனதா - 'ஜனங்கள்‌' 

பர்ந்து“தா - 'பந்துக்ள்‌' 


வா: கஜாச்சேதி வக்தவ்யம்‌ 
'கஜ' என்ற சொல்லோடும்‌ 'தல்‌' ஒட்டு மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌. 
க“ஜதா - யானைகள்‌ 


K 
உ 


அனுதன்த்தாதே'தஞ்‌ 

(அதன்‌ கூட்டமென்ற பொருளில்‌) அனுதாத்த சுரம்‌ முதலில்‌ நிற்கும்‌ 
சொற்களோடு 'அஞ்‌' ஒட்டு வரும்‌. 

காபோதம்‌ - புறாக்கள்‌ கூட்டம்‌ 

மாயூரம்‌ - மயில்களின்‌ கூட்டம்‌ 

தைத்திரம்‌ - தித்திரிகளின்‌ கூட்டம்‌ 


4.2.45 கூண்டி்காதி“ப்‌யஸ்‌ ச 

(அதன்‌ சேர்க்கையென்ற பொருளில்‌) 'கண்டி'கா' முதலியவைகளக்குப்‌ பின்‌ 
'அஞ்‌' ஒட்டு வரும்‌. 

கர்ண்டி'கம்‌ - 'மாணவர்களின்‌ குழு' 

வாட“வம்‌ - 'பெண்குதிரைகளின்‌ கூட்டம்‌' 

வா;க்தாத்‌ ரகமாலவாத்ஸேனா ஸம்க்ஞாயாம்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 60 


4.2.46 


4.2.47 


4.2.48 


4.2.49 


4.2.50 


க்ஷுத்‌'ரக, மாலவ ஆகியவை 'படை'யின்‌ பெயராக நிற்கும்‌ போது, 
இவ்வொட்டு வரும்‌. 
செஷளத்‌ரக மாலவீ ஸேனா மற்றது. க்ஷளத்‌ரமாலவகம்‌ 


சரணேப்‌*யோ த*ர்மவத்‌ 

சரணத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களோடு (வேதங்களின்‌ பகுதிகள்‌) த 
ர்மத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களுக்குப்பின்‌ வருமாறு விதிக்கப்பட்ட ஒட்டுக்கள்‌ 
(4.3.12-33) மேற்கூறிய பொருட்களில்‌ வரும்‌. காட2கம்‌ - கடங்களின்‌ 
சேர்க்கை 

காலாபகம்‌, சசந்தேக்‌?யம்‌ 


அசித்த ஹஸ்தி தேனோஷ்‌ ட“க்‌ 

(அதன்‌ சேர்க்கையென்ற பொருளில்‌) உயிரற்ற பொருட்களைக்‌ குறிக்குஞ்‌ 
சொற்கள்‌, ஹஸ்தி, (யானை), தே*னு, (பசு) ஆகியவைக ளோடு 'ட£க்‌' ஒட்டு 
வரும்‌. 


ஆபூபிகம்‌ - 'ஆப்பங்கள்‌' 
ஹாஸ்திகம்‌ ௩ 'யானைக்கூட்டம்‌' 
தே“னுகம்‌ - 'பசுக்கூட்டம்‌' 

வா: தே£னோரனஞ்‌ இதி வக்தவ்யம்‌ 


'தே“னு' என்ற சொல்‌, எதிர்‌ மறை ஒட்டான 'அஞ்‌' உடன்‌ சேர்ந்து 
நிற்கும்போது இவ்வொட்டு வராது. 
ஆதே*னவம்‌ (அதே“னு) 


கேஸாஸ்‌'வாப்‌“யாம்‌ 

யஞ்‌ சசவன்‌ யதரஸ்யாம்‌ 

யஞ்‌, ச” ஒட்டுக்கள்‌ முறையே கேஸ', அஸ்‌'வ ஆகிய சொற்களுக்குப்‌ பின்‌ 
விருப்பாக, மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌. 

கைஸ்யம்‌, கைஸி'கம்‌ 

ஆஸ்‌ வம்‌, அஸ்‌'வீயம்‌ 


பாஸர்தி”ட்‌*யோ ய; 


"பாஸ" முதலியவைகளுக்குப்பின்‌ 'ய' ஒட்டு மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌. 
பாஸ்‌'யா -கயிறுகள்‌, த்ருண்யா - 'புற்கள்‌' 


கல கோரரதரத 
'ய' ஒட்டு (அதன்‌ கூட்டம்‌/சேர்க்கை) என்ற பொருளில்‌, கலை, கேர, ரத்‌ ஆகிய 


, சொற்களோடு வரும்‌. 


௯. ்‌ உர 6 ட. » ட. » . . . = ட 
க2ல்யா, உரல்கள்‌', 'கஃவ்யா' பகக்கள்‌ கூட்டம்‌' ரத்யா ரதங்கள்‌" 


61 


4.2.51 


4.2.54 


4.2.55 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


இனித்ரகட்‌பசஸ்‌' ச 

'இனி', த்ர, கட்‌'யச்‌ ஆகிய வொட்டுக்கள்‌ (அதன்‌ சேர்க்கையென்ற 
பொருளில்‌) முறையே, க£ல, கே௱,ரத” ஆகிய சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. 
க£லினீ, கோத்ரா, ரத? கட்‌'யா. 


வா: க£லாதிப்‌£ய இனிர்‌ வக்தவ்யம்‌ 

'க£ல' முதலியவைகளுக்குப்பின்‌ 'இனி' வரும்‌. 

டாகினீ, குண்ட”லினீ, குடும்பி”னீ 

வா: கமலாதி“ப்‌*ய: கண்டச்‌ ப்ரத்யயோப4வதி 

'கமல' முதலியவைகளோடு 'க“ண்ட”ச்‌' ஒட்டு மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌. 
கமலகண்டம்‌. அம்பே £ஜக“ண்டம்‌. 


வா: நரகரி துரங்காரணாம்‌ ஸ்கந்த“ச்‌ ப்ரத்யய: 
'ஸ்கந்த*ச்‌' ஒட்டு நர, கரி, ஆகியவைகளோடு வரும்‌. நரஸ்கந்த*: , 
கரிஸ்கந்த*, துரங்க” ஸ்கந்த“ 


வா: பூர்வாதி“ப்ய: காண்ட* ப்ரத்யயோ பவதி 'காண்ட' ஒட்டு 'பூர்வ' 
முதலியவைகளோடு வரும்‌. 
பூர்வகாண்டம்‌, த்ருணகாண்டம்‌. 


விஷயோ தே“ஸே' 

அது அவனுடைய இடம்‌ (விஷய: 51616) என்ற பொருளில்‌, அவ்விடம்‌ ஒரு 
நாட்டைக்‌ குறிக்குமானால்‌, “அண்‌” ஒட்டு (ஏழாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லால்‌ 
குறிக்கப்பட்டது) வரும்‌ ஸை1ப3; (ஸிபி34+ அண்‌) 'சிபியின்‌ நாடு' 


ராஜன்யாதி'ப்‌'யோ வுஞ்‌ 
“ராஜன்ய' முதலியவைகளோடு (மேற்கூறிய பொருளில்‌) 'வுஞ்‌' ஒட்டு வரும்‌. 
ராஜன்யக: 


பெொளரிக்யாத்‌'யைஷு கார்யாதி3ப்‌4யோ வித4ல்‌ ப4க்தலெ எ. 

பெளரிகி, ஐஷுகாரி முதலியவைகளோடு முறையே வித'ல்‌, ப*த்தல்‌ என்ற 
ஒட்டுக்கள்‌ மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌. 

பெளரிகிவித”: 

ஐஷுகாரி பக்த: 

ஸோஸ்யாதி*ரிதிச்ச“ந்தஸ: ப்ரகாரதே“ஷு 

ஒரு ப்ரகத*வைத்‌ தொடங்கும்‌ சீரின்‌ பெயருக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு வரும்‌. 
பாங்க்த: ப்ரகரத“: 'பங்க்தி சீரில்‌ தொடங்கும்‌ ப்ரகரத*": 

ஆனுஷ்டுப”,, ஜாகத: 


முனைவர்‌ கு. மீனாட்சி 62 


4.2.56 


4.2.57 


4.2.58 


4.2.59 


4.2.60 


வா: ச£ந்தஸ: ப்ரத்யயவிதரானே நபும்ஸகே 

ஸ்வார்த* உபஸம்க்‌“யானம்‌ தனது பொருளைத்‌ தானே உணர்த்தும்‌ 
(ஸ்வார்த?) ஒரு சீரின்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌ சொல்லுக்குப்பின்‌ அ ண்‌' ஒட்டு 
வரும்‌. அவ்வாறு ஆக்கப்பட்ட சொல்‌ நபும்சகமாகும்‌. த்ரைஷ்டுப*ம்‌ - 
த்ரிஷ்டுப்‌* என்ற பெயருடைய சீர்‌. 


ஸங்க்ராமே ப்ரயோஜனயோத்‌?த்‌*ருப்‌“ய: 

அதன்‌ பொருட்டு (ப்ரயோஜன) என்பதைக்‌ குறிக்கும்‌ சொல்லோடும்‌, 
வீரனைச்‌ சுட்டுஞ்‌ சொல்லோடும்‌, (இரண்டு சொற்களுமே முதல்‌ 
வேற்றுமையிலமையும்‌) 'அண்‌' ஒட்டு, அதற்காகச்‌ சண்டை அல்லது, 
அவனைத்‌ தலைவனாகக்‌ கொண்ட சண்டையென்ற பொருளைக்‌ குறிக்க 
இணைக்கப்படும்‌. ஸெளபாாத்‌சர 'சுபத்திராவையடைவதற்காக இடப்பட்ட 
சண்டை' ஆஹிமால: - 'அஹிமால வீரர்களால்‌ போடப்பட்ட சண்டை” 


தத” ஸ்யாம்‌ ப்ரஹரணமிதி க்ரீடராயாம்‌ ண: 

ஒரு ஆயுதத்தைக்‌ கொண்டு விளையாடப்படும்‌ விளையாட்டைக்‌ குறிக்க 
அந்த ஆயுதத்தின்‌ பெயரைச்‌ சுட்டும்‌ சொல்லொடு 'அண்‌' ஒட்டு வரும்‌. 
தண்ட * - 'தண்டத்தைக்‌ கொண்டு விளையாடும்‌ ஆட்டம்‌' 

மெளஷ்டா - 'முஷ்டியினாலாடும்‌ ஆட்டம்‌' 


க“ஞ: ஸாஸ்யாம்‌ க்ரியேதி ஞ: 

'க*ஞ்‌' ஒட்டை யீறாகக்‌ கொண்ட முதல்‌ வேற்றுமையிலமையும்‌, சொல்லோடு, 
ஞ' ஒட்டு, அதில்‌ இச்செயல்‌ நடைபெறுமென்று பெ ஈருளில்‌ வரும்‌. 
ஸ்‌'யைனம்‌ பாதா, ம்ருக'யா-சுழுகுகளைக்‌ கொண்டு ஆடப்படும்‌ ஒரு பந்தயம்‌. 
இதில்‌, இரையை, கழுகுகாளால்‌ வீழ்த்தப்படும்‌. தைலம்‌ பாதா, ஸ்வதா - 
எள்ளைக்‌ கொண்டு நடத்தப்படும்‌, முன்னோர்களுக்கான பலி. 

'ஸாஸ்யாம்‌' என்று இச்சூத்திரத்திலும்‌ கூறப்பட்டிருப்பதின்‌ பொருள்‌ ஒரு 
ஆட்டத்தை மட்டும்‌ குறிக்காமல்‌, இது ஒரு பொதுவான விதியாகும்‌ 
என்பதைச்‌ சுட்டுவதாகும்‌. 

தாண்டாபாதா திதி? 


தத'தீ£தே தத்‌'வேத? 

“அதைப்‌ படிக்கிறான்‌" என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ 2ஆம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லொடு, 'அண்‌' ஒட்டு 'அவன்‌ அதையறிந்து கொள்கிறான்‌" என்ற 
பொருளில்‌ இணைக்கப்படும்‌. சந்த"ஸ:'சீரைப்‌ பற்றிப்‌ படித்தவன்‌" 
வையாகரண: 'இலக்கணம்‌ படித்தவன்‌" 

நைருக்த:-'நிருக்தம்‌ படித்தவன்‌" 


க்ரதூக்த்தி" ஸூத்ராந்தாட்‌ டக்‌ 
(அதை அவன்‌ படிக்கிறானென்ற பொருளில்‌) யாகத்தின்‌ பெயரைச்‌ சுட்டுஞ்‌ 


63 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


சொல்‌, உக்த”, ஸூத்ர என்ற சொல்லை இறுதியில்‌ கொண்ட சொல்‌ 
ஆகியவைகளோடு, 'ட£க்‌' ஒட்டு வரும்‌. 

ஆக்‌னிஷ்டோமிக: - 'அக்னிஷ்டோமம்‌ என்ற யாகத்தைப்‌ பற்றிப்‌ படிப்பவன்‌ ' 
ஒளக்தி“த:, லெளகாயதிக:, வார்திக ஸூத்ரிக:.ஸாங்க்‌ ரஹ ஸுத்ரிக: 


வா: எூத்ராந்தாத” கல்பாதே” ரிஷ்யதே 

“ஸூத்ர என்ற சொல்லையிறுதியில்‌ கொண்ட சொல்‌, 'கல்ப' என்ற சொல்லை 
முதலில்‌ கொண்டதாக இருந்தால்‌ 'அண்‌' ஒட்டுத்தான்‌ அதனுடன்‌ வரும்‌. 
'ட£க்‌' வராது. கால்பஎூத்ர 'கல்பசூத்திரம்‌ படித்தவன்‌” 


வா: வித்‌யாலக்ஷகணகல்பாந்தாதி'தி வக்த்வ்யம்‌ வித்‌“யா, லக்ஷ ண, 
கல்ப, ஆகிய சொற்களையிறுதியாகக்‌ கொண்ட சொற்களே ஈடு இவ்வொட்டு 
அதாவது 'ட2க்‌' வரும்‌. 

வாயஸ வித்‌”யிக: - 'காக்கை பற்றிய படித்தவன்‌ 

ஸார்ப வித்‌*பிக: - பாம்புகள்‌ பற்றிப்படித்தவன்‌ 

கெளலக்ஷணிக: பசுவின்‌ லக்ஷணீங்களைத்‌ தெரிந்து கொண்டவன்‌ 
ஆஸ்‌'வலக்ஷணி க: குதிரையின்‌ லக்ஷணீங்களையறிந்தவன்‌ 

மாத்ருகல்பிக: 


வா: வித்‌யோ ச நாங்க க்ஷத்ர தூர்மஸம்ஸர்க த்ரி பூர்வா அங்க க்ஷத்ர 
முதலியவைகள்‌ “வித்யா வுக்கு முன்‌ நிற்கும்போது 'ட“க்‌' வராது, அண்‌' தான்‌ 
வரும்‌. 

ஆங்கவித்‌*ய: ஸாம்ஸர்கவித்‌“ய: 

க்ஷாத்ரவித்‌ப: த்தைவித்ய: 

தன்ர்ம வித்‌*ப: 


வா: ஆக்‌யானாக்‌*யாயிகேதிஹாஸ புராணேப்‌'யஷ்ட “க்‌ வக்தவ்ய: 
கதைகளின்‌ பெயர்கள்‌ (ஆக்‌“யான) (ஆக்யாபிக), இதிஹாஸ, புராண 
ஆகியவைகளோடு 'ட£க்‌' ஒட்டு அதே பொருளில்‌ வரும்‌. 

வாஸவதத்திக: ஐதிஹாஸிக:, பெளராணிக: 


வா: ஸர்வஸாதே3ர்‌ த்‌3விகே3ாஸ்‌ ச ல: 

ஸர்வ, ஸ, ஆகியவைகளை முதலாகக்‌ கொண்ட சொற்களோடும்‌, எண்ணுத்‌ 
தொகையோடும்‌, மேற்கூறிய பொருளில்‌ 'ல்‌' ஒட்டு வரும்‌. 

ஸர்வ வேத:, ஸர்வதந்த்ர:, ஸவார்த்திக:, ஸஸங்க்ரஹ:, த்விவேத:, பஞ்ச 
வ்யாகரண: 


வா: அனு ஸூர்‌ லக்ஷ்யலக்ஷணே ச அனுஸூ, லக்ஷய, லக்ஷ்ண 
ஆகியவைகளோடும்‌ ட*க்‌' ஒட்டு வரும்‌. 
ஆனுஸு:, லாக்ஷிக:, லாக்ஷணிக: 


முனைவர்‌ கு. மீனாட்சி 64 


4.2.64 


வா: இகன்‌ பதே "த்தர பதாத்‌ 
'பத?' என்ற சொல்லையிறுதியில்‌ கொண்ட தொகைக்குப்பின்‌ 'இகன்‌' வரும்‌. 
பூர்வபதிக: 


வா: ஸ'தஷஷ்ட' ஷிகன்‌ பதே ப£ஹூலம்‌. 

ஸ'தபத?, ஷஷ்டிபத? என்ற தொகைகளுக்குப்பின்‌, ஷிகன்‌' ஒட்டு அதே 
பொருளில்‌ பலவகையில்‌ வரும்‌. 

ஸ'தபதி2க:, ஸ'தபதி2கீ (பெண்பால்‌) 

ஷஷ்டிபதி“க:, ஷஷ்டிபதி'கீ ஸாதபத*, ஷாஷ்டிபத” (அண்‌ ஒட்டுடன்‌) 


க்ரமாதி”ப்‌'யோ 'வுன்‌” 
'வுன்‌' ஒட்டு 'க்ரம' முதலிய சொற்களோடு மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌ 
க்ரமக:, பத”க: 


அனுப்ராஹ்மணாதி"னி: 
'அனுப்‌ராஹ்மண' என்ற சொல்லோடு 'இனி' ஒட்டு மேற்கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 


அனுப்‌3ராஹ்மணின்‌ - பிராம்மண நூலைப்‌ போன்ற நூலைப்‌ படித்‌ தவன்‌” 


வஸத்£தி"ப்‌*யஷ்ட“க்‌ 
'வஸந்த' முதலியவைகளுக்குப்பின்‌ மேற்கூறிய பொருளில்‌ 'ட£க்‌' ஒட்‌ டு வரும்‌. 
வாஸந்தி: 'வசந்தருதுவைப்பற்றிக்‌ கூறும்‌ நூலைப்‌ படித்தவன்‌ ' 


ப்ரோக்தால்லுக்‌ 

நூலாசிரியரின்‌ பெயரால்‌ அழைக்கப்பட்ட நூலுக்குப்பின்‌ வரும்‌ ஒட்டு (அதைப்‌ 
படித்தவனென்ற பொருளைக்‌ கொடுக்கும்‌) கெடும்‌ (லுக்‌) 

பாணீனியம்‌ - பாணினியாலெழுதப்பட்ட இலக்கண்ம்‌. இதைப்‌ படித்தவனை 
பாணினீய : இவ்விரண்டு சொற்களுக்குமிடையே சுரத்திலும்‌, பெண்பாற்‌ 
சொல்லாக்கத்திலும்‌ வேறுபாடு காணப்படும்‌. பாணினீயா ப்‌ராஹ்மணீ 


ஸூத்ராச்‌ ச கோபதாாத்‌ 

அதை அவன்‌ படிக்கிறான்‌ அல்லது அது அவனுக்குத்‌ தெரியுமென்ற 
பொருளைச்‌ சுட்டும்‌ ஒட்டு, 'க்‌' என்ற எழுத்தை யீற்றயலாகக்‌ கொண்ட ஒரு 
ஸுத்ர நூலின்‌ தலைப்புக்குப்‌ பின்னால்‌ வரும்‌ போது, கெடும்‌ (லுக்‌) 
அஷ்டகம்‌ - பாணினியினிலக்கணத்துக்குப்‌ பெயர்‌. அதைப்‌ படிக்கிறவனை 
'அஷ்டக:' என்று குறிப்பிடப்படும்‌. அஷ்டகா: பாணீனீயா: 


வா: ஸங்க்‌2யா ப்ரக்ருதேரிதி வக்தவ்யம்‌ 


ஒரு எண்ணைக்கொண்டு குறிப்பிடப்படும்‌ தலைப்புள்ள நூலுக்கு பின்னால்‌ 
நிற்கும்‌ ஒட்டுத்தான்‌ இவ்வாறு கெடும்‌. ஆகையால்‌, மஹாவார்திக என்ற 


65 


4.2.67 


4.2.68 


4.2.69 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


சொல்லிலிருந்து ஆக்கப்பட்ட சொல்லின்‌ ஒட்டு மறையாது. 
மஹா வார்த்திகம்‌ 


சந்தே ப்‌ராஹ்மணானி ச தத்‌“விஷயாணி 

நூலாசிரியரின்‌ பெயரைச்‌ சுட்டும்‌ ஒட்டுக்கள்‌, வேத, பிராம்மண நூற்களோடு 
வரும்போது, 'அதையவன்‌ படிக்கிறான்‌, அல்லது அது அவனுக்குத்‌ தெரியும்‌" 
என்ற பொருளைச்‌ சுட்டும்‌. 1 

கட? ணினி (4.3.104) : கட£* 0 (4.3.107)- 

கட்‌£4 அண்‌ (4.1.83): கட£* 0 (4.2.64) 

கட? - 'ட? என்பவராலாக்கப்பட்ட வேதத்தைப்‌ படித்தவர்‌/ அறிந்தவன்‌: 
பைப்பலாத: 'பிப்பலாத என்பவராலாக்கப்பட்ட: வேதத்தைப்‌ படித்தவர்‌/ 
அறிந்தவன்‌" 

பிராம்மண நூல்கள்‌ 

தாண்டின: (4.3.104), பால்லவின: (4.3.105), ஸ*ட்‌'யாயின:(4.3.105) 
ஐதரேயிண: (4.3.105) 'தாண்ட்ய, ப3ல்லவ, ஸாட்யாயன, ஐதரேய, 
பிராம்மணங்களைப்‌ படித்தவன்‌/அறிந்தவன்‌. 


ததஸ்மின்னஸ்த்தி தே£ஸே' தன்னாம்னி 

"அது அங்கிருக்கிறது' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ ஒட்டு, முதல்‌ 
வேற்றுமையிலமையும்‌ சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. அவ்வாறு தருவிக்கப்ட்டச்‌ 

சொல்‌, ஒரு நாட்டின்‌ பெயராகும்‌. அதாவது, அப்பொருள்‌ அந்நாட்டில்‌ 
காணப்படுமென்று குறிக்கும்‌. அங்கு இருக்கும்‌ பொருளின்‌ பெயரால்‌ அந்நாடு 
அழைக்கப்படும்‌. 

உது £ம்பரர* அண்‌: ஒள தும்பர: - 'உதும்பர (அத்தி) மரங்களிருக்கும்‌ நாடு" 

பார்வத: 'மலைகளிருக்கும்‌ நாடு' 


தேன நிர்தி'ஷ்டம்‌ 

மூன்றாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்‌ பின்‌ ஒரு ஒட்டு, “அவனால்‌ 
முடிக்கப்பட்டது” என்ற பொருளில்‌ வரும்‌. இவ்வாறாக்கப்பட்ட சொல்‌ ஒரு 
நாட்டின்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌. 

குஸும்ப: + அண்‌ 4 ஙீப்‌ : கெளஸாம்பீ நகரீ - குசம்ப என்பவனால்‌ நிறுவப்பட்ட 
நகரம்‌' 

ஸாஹஸ்ரீ பதிக” - 'ஆயிரங்‌ காசுகளைக்‌ கொண்டு அல்லது மனிதர்களால்‌ 


கட்டப்பட்ட அகழ்‌ 


தஸ்ய நிவாஸ 

ஆறாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்‌ பின்‌, அவனிருப்பிடம்‌' என்ற பொருளைச்‌ 
சுட்டும்‌ ஒட்டு இணைக்கப்படும்‌. தருவிக்கப்பட்ட சொல்‌, ஒரு நாட்டின்‌ 
பெயரைக்‌ குறிக்கும்‌. 

ஸை “சிபி என்பவர்களின்‌ நாடு' (ஸி'பி"* அண்‌) 


முனைவர்‌ கு. மீனாட்சி. 66 


4.2.70 


அதூர ப”வஸ்‌' ச. 

'அதிலிருந்து வெகுதூரத்தில்‌ இல்லாத' என்ற பொருளில்‌ 6ஆம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லோடு ஒட்டு வரும்‌. தருவிக்கப்பட்ட சொல்‌ ஒரு நாட்டின்‌ பெயரைக்‌ 
குறிக்கும்‌. அதாவது அதனருகில்‌ காணப்படும்‌ பொருட்களின்‌ பெயரால்‌ 
அழைக்கப்படும்‌ நாடு என்ற பொருளில்‌ வரும்‌. 

வைதி“ஸம்‌- விதிஸா என்ற நதியினருகில்‌ அமைக்கப்பட்ட நாடு 
(விதிஸோ*அண்‌) 4.2.67 இலிருந்து தொடங்கி, 70 வரையில்‌ கூறப்பட்ட 
நான்கு சூத்திரங்களும்‌ 'அண்‌' ஒட்டிணைக்கப்பட்டு, ஆக்கப்பட்ட நாட்டின்‌ 
பெயரைக்‌ குறிப்பதாகும்‌. இவைகளால்‌ குறிக்கப்பட்ட பொருள்‌ (நாட்டின்‌ 
பெயர்‌) ஒன்றாகும்‌. ஆயினும்‌, அவைகள்‌ வெவ்வேறு பொருளைச்‌ சுட்டுஞ்‌ 
சொற்களிலிருந்து ஆக்கப்பட்டவை. 


ஒரஞ 

உ, ஊ ஆகிய எழுத்துக்களை யீறாகக்‌ கொண்ட சொற்களுக்குப்பின்‌ 'அஞ்‌' 
ஒட்டு (மேலே குறிப்பிட்ட நான்கு வகைப்பொருட்களில்‌) வரும்‌. 

ஆரட வம்‌ (₹ ஆரடு?) 

காக்க்ஷதவம்‌ (£ கக்க்ஷது) 

கார்கடே'லவம்‌ (கர்கடே'லு) 


மதோஸ்‌'ச ப'ஹுஜங்க"ஈத்‌ . 

'மதுப்‌' ஒட்டில்‌ முடியும்‌, பல உயிர்களைக்‌ கொண்ட சொல்லுக்குப்பின்‌ (மேலே 
குறிப்பிட்ட நான்கு பொருட்களில்‌) 'அஞ்‌' ஒட்டு வரும்‌. . 

ஸித்ரகாவத்‌ * அஞ்‌ - ஸைத்‌ரகாவதம்‌ 

'ஸித்ரக என்ற மரங்களையுடைய நாடு;' ஐஷூகாவதம்‌. 


பஹ்வச: கூபேஷு 

பல உயிர்களைக்‌ கொண்ட ஒரு பெயாடிச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'அஞ்‌' ஒட்டு, 
(மேலே குறிப்பிட்ட நான்கு பொருட்களில்‌) 'கிணறு' என்ற பொருளைச்‌ 
சுட்டுமாறு வரும்‌. 

தைர்க*வரத்ர: கூப: (தீ'ர்க*வரத்ர*அஞ்‌) 'தீர்கவரத்ரனால்‌ கட்டப்பட்ட்‌ 
கிணறு' காபிலவரத்ர: 


உதக்‌ ச விபாஸ* 

விபாஸா நதியின்‌ வட்வரையிலமைந்துள்ள கிணறு என்ற பொருளில்‌, ஒரு 
பெயாடிச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'அஞ்‌' ஒட்டு (மேந்கூறிய 4 பொருட்களில்‌) வரும்‌. 
தாத்த : (த£த்த * அஞ்‌) 

ஸங்கலாதி£ப்‌*யஸ்‌ ச 

'ஸங்கல' முதலியவைகளுக்குப்பின்‌ 'அஞ்‌' ஓட்டு மேற்கூறிய நான்கு 


பாணினியின்‌ அஷ்ட ஈத்தியாயி 


67 


4.2.77 


4.2.78 


பொருட்களில்‌ வரும்‌. 1 
ஸாங்கல: (ஸங்கல-*அஞ்‌) பல பேர்களால்‌ கட்டப்பட்ட து' 


ஸ்த்ரீஷு ஸெளவீர ஸால்வ ப்ராகூு 

ஸெளவீர, ஸால்வ, கிழக்குத்‌ திசையில்‌ இருக்கும்‌ நாடு. ஆகியவைகளில்‌ 
இருக்கும்‌ இடத்தைக்‌ குறிக்கவும்‌ (மேலே குறிப்பிட்ட பொருட்களில்‌) 'அஞ்‌' 
ஒட்டு வரும்‌. அவ்வாறு தருவிக்கப்பட்ட சொல்‌ பெண்பாலாகும்‌. 
தராத்தாமித்ரீ - தத்தாமித்ரனால்‌ நிறுவப்பட்ட நாடு (ஸெளவீரத்திலிருக்கும்‌ 
நாடு) வைதூ“மாக்‌“னீ (விதூமனால்‌ நிறுவப்பட்டது சால்வ நாட்டைச்‌ 
சேர்ந்தது) காகந்தீ” (ககந்தனால்‌ நிறுவப்பட்டது. கிழக்குப்‌ பகுதியிலுள்ள து) 


ஸுவாஸ்த்வாதி“ப்‌“யோ அண்‌ 

“ஸுவாஸ்து' முதலியவைகளுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு (மேற்கூறிய நான்‌ கு 
பொருட்களில்‌) வரும்‌. 

ஸெளவாஸ்தவம்‌ (ஸுவாத்‌* அண்‌) 'ஸுவாஸ்து நதிக்‌ கருகிலிருக்கும்‌ நகரம்‌; 
வார்ணவம்‌ (வர்ணு) 


ரோணீ 

'ரோணி' என்ற சொல்லுக்குப்பின்‌ (மேலே குறிப்பிட்ட நான்கு பொருட்களில்‌) 
“அண்‌' ஒட்டு வரும்‌. 

ரெளண: கூப: - ரோணி என்பவனால்‌ வெட்டப்பட்ட கிணறு, 
ஆஜகரோண:- அஜகரோணியால்‌ வெட்டப்பட்ட கிணறு ஸைம்ஹிகரோண: 


கோபதராஸ்‌'ச 

£க வை ஈற்றயலாகக்‌ கொண்ட சொற்களுக்குப்பின்‌ (மேலே குறிப்பிட்ட 
நான்கு பொருட்களில்‌) 'அண்‌' ஒட்டு வரும்‌. 

கார்ணச்‌ சி“த்‌“ரிக: கூப: 

கார்ணவேஷ்ட 'க: கூப: 

கார்கவாகவம்‌ 

த்ரைஸங்கவம்‌ 


வுஞ்ச£ண்‌ கட? ஜிலஸேனிர ட“ஞ்ண்யயப£க்‌ பி£ஞிஞ்ஞ்ய 

கக்ட2கோ அரீஹண. க்ருஸாஸ்‌'வர்ஸ்‌ய குமுத” காஸ' த்ருணப்ரேக்ஷாஸ்ம 
ஸகி? ஸங்காஸ'வல பக்ஷ்கர்ண ஸுதங்க"ம ப்ரக”தி'ன்‌ வராஹ குழுதரதிப்‌“ய: 
'வுஞ்‌' முதலிய பதினேழு ஒட்டுக்களும்‌ முறையே 'அரீஹண முதலிய பதினேழு 
சொற்களுக்குப்பின்‌ (மேலே குறிப்பிட்ட நான்கு பொருட்களிலும்‌) வரும்‌. 


1) ஆரிஹணகம்‌ (அரீஹண - வுஞ்‌) 
த்‌ரெளக'ணகம்‌ (த்‌'ருக£ண - வுஞ்‌) 
2) கார்ஸாஸ்வீய: (க்ருஸாஸ்வ + சண்‌) 


ஆரிஷ்டீ'ய: (அரிஷ்ட * சண்‌) 


முணைளர்‌ கூ. மீனாட்சி ன்‌ இ ர்‌ 68 


3) ருஸ்‌॥யக: (௬'ஸ்ய * ௧) 
ந்யக்‌“ரோத”க : (ந்யக்‌“ரோத”* ௧) 
4) குழுதி"கம்‌ (குமுத * டச்‌) 
. ஸர்கரிகம்‌ ஸர்கரிகம்‌ (ஸ'ர்கரஈ - ட2ச்‌) 
5) காஸி'லம்‌ (காஸூஇல) 
வாஸிலம்‌ (வாஸ' * இல) 
6) த்ருணஸ': (த்ருண * ஸ) 
நடஸை': (நட“* ஸ) 
7) ப்ரேக்ஷு (ப்ரேக்ஷா * இனி) 
்‌ ஹலகீ (ஹலகா * இனி) 
8) அஸ்மா: (அஸ்மன்‌ * ர) 
ஸிகா: (ஸிகா) 
9) ஸாகே”யம்‌ (ஸகி2ட2ஞ்‌) 
சக்ரவாலேயம்‌ (சக்ரவால 4 டஞ்‌) 
10) ஸாங்காஸ்யம்‌ (ஸங்காஸ 4 ண்ய) 
காம்பில்யம்‌ (காம்பில்ய * ண்ய) 
11) ப£ல்ய: (பலய) 


குல்யம்‌ (குல * ய) 
12) பாக்ஷாயண: (பக்ஷ * ப£க்‌) 
தெளஷாயன: (துஷ-*ப£க்‌) 
13) கார்ணாயனி: (கர்ண * பி2ஞ்‌) 
வாஸிஷ்ட?ரயனி: (வஸிஷ்ட? 4 பி“ஞ்‌) 
14) ஸெளதங்கமி:(ஸுதங்க“ம * இஞ்‌) 
மெளனிசித்தி: (முனிசித்த * இஞ்‌) 
15) ப்ராக£த்‌*யம்‌ (ப்ரக”தி£ன்‌ * ஞ்ய) 
மாக£த்யம்‌ (மக”திசன்‌ + ஞ்ய) 
16) வாராஹகம்‌ (வராஹ * கக்‌) 
பாலாஸ'கம்‌ (பலாஸ'- கக்‌) 
17) கெளமுதிகம்‌ (குமுத * ட2க) 
(1) வுஞ்‌ (-அக), (2) சண்‌ (ஈய), (3)க: (4)ட“ச்‌(இக) (5) இல (6)ஸ (7) இனி 
(:இன்‌) (8) ர (9) ட்‌ஞ்‌ (-ஏய) (10) ண்ய (ய) (14) ய (12) ப£க்‌ (ஆயன) (13)பி2ஞ்‌ 
(-ஆயனி) (14) இஞ்‌ (:இ) (15) ஞ்ய (-ய) (16) கக்‌ (: ௧) (17) ட“க்‌ (-இக) 


4.2.81 ஜனபதே லுப்‌ 

(மேலே கூறப்பட்ட நான்கு பொருட்களைக்‌ குறிக்கும்‌ ஓட்டுக்கள்‌) ராஜ்யம்‌ 
சற பெயரைத்‌ தருவிக்கப்பட்ட சொல்‌ சுட்டுமானால்‌ கெடு ம்‌ (லுப்‌) 
பஞ்சாலா:, 'பஞ்சால' என்ற குடி வசிக்குமிடம்‌. குரவ; 


69 


4.2.86 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


- வரணாதி“ப்‌*யண்‌'ச 


'வரண்‌' முதலியவைகளுக்குப்பின்னும்‌ மேற்கூறிய மறைவு ஏற்படும்‌. 
வரணா: 'வரணாவுக்கு அருகிலிருக்கும்‌ நாடு' 


ஸர்கராயா வா 

ஸர்கரா என்ற சொல்லுக்குப்பின்‌ நிற்கும்‌, மேலே கூறப்பட்ட ஒட்‌ டு விருப்பாக 
மறையும்‌ 

ஸார்கரம்‌ அல்லது ஸரர்கரா: 


டக்செள ச 
டக்‌, ச” ஒட்டுக்கள்‌ ஸர்கரா என்ற சொல்லுக்குப்பின்‌ (மேலே கூ 
றியபொருட்களில்‌ வரும்‌) 
ஸர்கரா, ஸர்கரிகம்‌ (ட2ச்‌ ஒட்டுடன்‌), ஸார்கரகம்‌ (கக்‌ ஒட்டுடன்‌ )ஃஸார்கரிகம்‌ 
(ட£க்‌ ஒட்டுடன்‌), ஸர்கரீயம்‌ (ச? ஒட்டுடன்‌) 


நத்‌ யாம்‌ மதுப்‌ 

மேலே குறிப்பிட்ட சூழலில்‌, ஒரு நதியைக்‌ குறிக்க 'மதுப்‌' ஒட்டு 
இணைக்கப்படும்‌ உதும்பராவதி. 'உதும்பர மரங்கள்‌ இரு கரையிலும்‌ 
காணப்படும்‌ நதி. 


மத்‌“வாதி'ப்‌*யஸ்‌ ச 

(மேலே குறிப்பிட்ட நான்கு பொருட்களிலும்‌) மது முதலியவைக- 
ளுக்குப்பின்னும்‌ 'மதுப்‌' ஒட்டு வரும்‌. மது” மான்‌ (மது'*மதுப்‌) தேன்‌ நிறைந்த 
நாடு' 'மத்‌' ஒட்டு வத்‌' ஆகும்‌ (பார்க்க 8.2.100 இவைக ள்‌ 'நதி' என்ற 
பொருளைச்‌ கட்டாது. 


குமுத” நட* வேத ஸேப்‌'யோ ட "மதுப்‌ 
குழுத?, நட, வேதஸ ஆகியவைகளுக்குப்பின்‌ 'ட* மதுப்‌' ஒட்டு (மேலே 
குறிப்பிட்ட நான்கு பொருட்களிலும்‌) வரும்‌. 


குமுத்‌'வான்‌ - “தாமரைப்பூ நிறைந்த இடம்‌' 
நட்‌வான்‌ - 'கோரை நிறைந்த இடம்‌' 
வேதஸ்வான்‌ - 'மூங்கில்‌ நிறைந்த இடம்‌" 


இச்சொற்களின்‌ இறுதி உயிர்‌, இவ்வொட்டுக்கு முன்‌ கெடும்‌. 


வா: மஹிஷாச்‌ சேதி வக்தவ்யம்‌ 
£மஹிஷ' என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ 'ட“மதுப்‌' வரும்‌. 
மஹிஷ்மான்‌. - 'எருமை நிறைந்த நாடு' 


முனைவர்‌ கு. மீனாட்சி 70 


4.2.88 நட ஸோதரட்‌? டவலச்‌ 
நட ஸாத்‌ என்ற சொல்லோடு (மேலே குறிப்பிட்ட நான்கு பொருட்களில்‌) 
'டவலச்‌' ஒட்டு வரும்‌. 
நட்வலம்‌ - கோரை நிறைந்த இடம்‌. ஸாத்‌ வலம்‌ 


4.2.89 ஸிக?யா வலச்‌ . 
'விஸக?' வுக்குப்‌ பின்‌ மேலே குறிப்பிட்ட நான்கு பொருட்களில்‌ ' வலச்‌' ஒட்டு 
வரும்‌. 
ஸிகா வலம்‌ - ஸிகாவல என்ற பெயருள்ள நாடு (மலையுச்சிகள்‌ நிறைந்த 
நாடு) 


4.2.90 உத்கராதிர்‌" யஸ்‌' ச? 
ணை 1. 1உத்கர' முதலியவைகளுக்குப்பின்‌ (மேலே குறிப்பிட்ட நான்கு பொருட்களில்‌) 
.. "சரி ஒட்டு வரும்‌. 
ஈ£த்கரீயம்‌ - 'குப்பை நிறைந்த நாடு; பை*ரீயம்‌ - 


4,2.91 நடாதீனாம்‌ குக்‌ ச 
நட?” முதலியவைகளுடன்‌ 'ச?' ஒட்டு மேற்கூறிய பொருட்களில்‌ 
இணைக்கும்போது 'குக்‌' ஆகமமாகும்‌. 
நட3* குக்‌ * 42 -நட"கீயம்‌ 'கோரை நிறைந்த நாடு' க்ருஞ்சகீயம்‌, தக்ஷகீயம்‌ 


4.2.92 ஸேஷே 
தொடர்ந்து வரும்‌ சூத்திரங்களில்‌ கூறப்படும்‌ ஓட்டுக்கள்‌, இதுவரை 
விளக்கப்பட்ட பொருட்களைத்‌ தவிர்த்து, வேறு பொருட்களைக்‌ குறிக்கும்‌. 
இதற்கு மூன்பு கூறப்பட்ட பொருட்களாவன. (1) வழிவந்தவன்‌ (4.1.92) 
(2) சாதுரர்தி”க, (4.2.67-70) மற்ற பொருட்களைக்‌ குறிக்கவும்‌ 'அண்‌' ஒட்டு 
வரும்‌. இது ஒரு அதிகார சூத்திரம்‌. இதிலிருந்து 4.3.134 வரையில்‌ இது 
தொடரும்‌. 


4.2.93 ராஷ்ட்ராவாரபாராத்‌” க*கெள 
்‌.... ராஷ்ட்ர, அவாரபார ஆகிய சொற்களுக்குப்‌ பின்‌ முறையே க”, கஃஒட்டுக்கள்‌ 
வரும்‌. 
ராஷ்ட்ர*க*:இயளாஷ்ட்ரிய: நாட்டில்‌ பிறந்தவன்‌" அவாரபார * க£- ஈண - 
அவாரபாரீண: 
"இரண்டு கரைகளையுந்‌ தொட்டுக்‌ கொண்டு ஓடுவது' 


வா: விக்‌“ரு ஹ்தாத? பீஷ்யதே 

அபார, பார என்ற தொகையினிறுப்பினர்களையுந்‌ தனித்தனியாகக்‌ 
கூறும்போதும்‌ 'க” ஒட்டு அவைகளுடன்‌ வரும்‌. 

அபாரீண: 'நதியின்‌ இக்கரையைச்‌ சேர்ந்தது' 


71 


4.2.94 


4.2.97 


4.2.99 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


பாரீண: நதியின்‌ அக்கரையைச்‌ சேர்ந்தது" 

பாராவாரீண: . ட்‌ 

தொடர்ந்து வரும்‌ சூத்திரங்களில்‌, அடிச்‌ சொற்களும்‌ அவைகளுடன்‌ வரும்‌ 
ஒட்டுக்களையும்‌ கூறப்படுகின்றன.இவைகள்‌ குறிக்கும்‌ பொருட்கள்‌ சூ.4.3.25 
இலிருந்து தொடர்ந்து வரும்‌ சூத்திரங்கிளில்‌ விளக்குப்ட்டிருக்கின்றன. 


க்ராமாத்‌*ப க£௫ஞெள 
'த்ராம' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ய' கஞ்‌ (ஈன) என்ற ஒட்டுக்கள்‌ வரும்‌. 
க்‌ராம்ய அல்லது க்ராமீண 'கிராமப்‌ புறத்தான்‌' 


கத்ர்யாதி“ப்‌யோ ட*கஞ்‌ 
'கத்ரி' முதலியவைகளக்குப்பின்‌ 'ட*கஞ்‌' ( - ஏயக்‌) வரும்‌ 
காத்ரேயக* 'தோஷங்களுக்குரிய: ஒளம்பேபக: 


குலகுச்ஷிக்‌“ரீ வாப்‌*ய: ஸ்‌'வாஸ்யலங்‌ காலேஷு 

குல, குக்ஷி, க்‌ரீவா ஆகிய சொற்களக்குப்‌ பின்‌ 'ட*கஞ்‌' ஒட்டு வரும்‌. 
தருவிக்கப்பட்ட சொற்கள்‌ முறையே, 'நாய்‌, கத்தி', 'நகை' என்ற 
பொருட்களைக்‌ குறிக்கும்‌. 

கெளலேயக: (குடும்பத்தைச்‌ சேர்ந்த) 'நாய்‌' 

கெளக்ஷேயக: 'கத்தி' (உறையிலிருப்பது) 

கரைவேக: 'கழுத்து மாலை' (கழுத்திலணிவது) 

இப்பொருட்களைச்‌ சுட்டாவிட்டால்‌, 'அண்‌' ஒட்டு இச்சொற்களுடன்‌ வரும்‌. 
கெளல:, கெளக்ஷ:, கரை: 


நத்‌யாதி“ப்‌'யோ டக்‌ 

'நதி?' முதலியவைகளுக்குப்பின்‌ ட“க்‌ (ஏய) ஒட்டு வரும்‌. நதி * ட“க்‌:ஏ 
ய.நாதேஃயம்‌ 'நதியைச்‌ சேர்ந்தது' மாஹேயம்‌ (மஹி * ட“க்‌) 'பூமி யைச்‌ 
சேர்ந்தது' 


தக்ஷிணா பஸ்‌'சாத்‌ புரஸஸ்‌ த்யக்‌ 
தக்ஷிணா, பஸ்‌'சாத்‌. புரஸ்‌ ஆகிய சொற்களுக்குப்பின்‌ 'த்யக்‌' (த்ய) வரும்‌ 


தாக்ஷிணாத்ய: 'தெற்குப்‌ பக்கத்தைச்‌ சேர்ந்தவன்‌ ' 
பாஸ்‌'சாத்ய: 'மேற்கைச்‌ சேர்ந்தவன்‌" 
பெளரஸ்த்ய: 'கிழக்கைச்‌ சேர்ந்தவன்‌" 


காபிஸ்‌।பா:ஷ்ப£க்‌ 

காபி'ஸீ என்ற சொல்லுக்குப்பின்‌ ஷ்ப£க்‌ (ஆயன) ஒட்டு வரும்‌. 
காபிஸாயனம்‌ மது“ 

காபிஸாயனீ த்‌ராக்ஷா 'காபிஸீ நாட்டுத்‌ தேன்‌' (பெண்பால்‌) திராட்சை 


முனைவர்‌ கு: மீனாட்சி 72 


வா: பரஹ்லி, உர்தி”, பர்தி ஆகியவைகளுக்குப்பின்னும்‌ இந்த ஒட்டு 
வரும்‌. பர்ஹ்லாயனீ, ஒளர்த்தயனீ, பார்த்‌“த*ஈயனீ 


4.2.100 ரங்கோரமனுஷ்யே அண்‌ ச 
ரங்கு என்ற சொல்லுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டும்‌, மனிதர்களல்லாத தைச்‌ 
சுட்டும்போது வரும்‌. 'ஷ்ப£க்‌' ஒட்டும்‌ வருமென்று 'ச' குறிக்‌ கிறது. 
ராங்கவோ கெளை: 
ராங்கவாயணோ கெள; 


ஆனால்‌ ராங்கவகோ மனுஷ்ய: (4.2.134) 


ரங்கு நாட்டுப்‌ பசு 


4.2.101 த்‌ு ப்ராகபாகுதக்‌ ப்ரதீசோ யத்‌ 
திவ்‌, ப்ராச்‌, அபாச்‌, உத£ச்‌, ப்ரத்யச்‌ ஆகியவைகளுக்குப்‌ பின்‌ "யத்‌" ஒட்டு 


வரும்‌. 

திவ்யம்‌ - தெய்வீகமான . 

ப்ராச்யம்‌ - ்‌ கீழ்த்திசையைச்‌ சேர்ந்தவன்‌ 
அபாச்யம்‌ - 'மேல்திசையைச்‌ சேர்ந்தவன்‌" 
உதீ“ச்யம்‌ - வடதிசையைச்‌ சேர்ந்தவன்‌ 
ப்ரதீச்யம்‌ - “மேல்திசையைச்‌ சேர்ந்தவன்‌" 


4.2.102 கந்த£ாயாஷ்ட“க்‌ 
'கந்த?ா' என்ற சொல்லுக்கப்பின்‌ 'ட2க” ஒட்டு வரும்‌. 
காந்தி2க; 'கந்தா” என்ற ஊரைச்‌ சேர்ந்தவன்‌ 


4.2.103 வர்ணெள வுக்‌ 
“கந்த? என்ற சொல்லுக்குப்பின்‌ 'வுக்‌' என்ற ஒட்டு வர்ணுவின்‌ பகுதியைச்‌ 
சேர்ந்தது என்பதைக்‌ குறிக்க வரும்‌. வர்ணு என்பது ஒரு நதியின்‌ பெயர்‌ 
அதனருகிலமைந்துள்ள நாட்டுக்கும்‌ 'வர்ணு' என்ற பெயர்‌. 
காந்த*க - 'வர்ணுவின்‌ ஒரு பகுதியான கந்த என்ற இடத்தைச்‌ சேர்ந்தது' 


4.2.104 அவ்யயாத்‌ த்யப்‌ 
ஒரு அவ்யயத்துக்குப்பின்‌ 'த்யப்‌' ஒட்டு வரும்‌. 
அமாத்ய: (அமா * த்யப்‌) 'மந்திரி' 
இஹத்ய: (இஹ (இங்கு)4த்யப்‌) 'இங்குள்ளவன்‌' க்வத்ய: 


வா: த்யப்‌ நேர்‌ த்‌“ருவே 

'நி' யோடு 'நிலையானது' என்ற பொருளைச்‌ சுட்டும்போது. 
'த்யப்‌' ஒட்டு வரும்‌. 

நித்யம்‌ -. நிலையானது 


73 பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


வா: நிஸோ கதே 
'நிஸ்‌' உக்குப்பின்‌ 'போதல்‌, விலகுதல்‌' என்ற பொருளில்‌ 'த்யப்‌' ஒட்டு வரும்‌. 
நிஷ்டய: 'சாதியிலிருந்து வெளியேறியவன்‌, சண்டாளன்‌ முதலியவர்கள்‌" 


வா: ஆதிஸஸ்‌' ச“ந்த“ஸி 
வேதமொழியில்‌, 'த்யப்‌' ஒட்டு ஆதிஸ்‌ என்ற சொல்லோடு இணைக்கப்படும்‌. 
ஆதி"ஷ்ட்‌'யோ வர்த்‌“த*தே 


வா: அரண்யாண்யோ வக்தவ்ப: 
'அரண்ய' என்ற சொல்லோடு 'ண" வரும்‌. 
அரண்யா: ஸுமனஸ: 


வா: தூரராதேத்ய: 
'ஏத்ய' என்ற ஒட்டு 'தூ£ர' என்ற சொல்லோடு வரும்‌. தூ'ரேத்ய: பதிக; 


வா: உத்தராத'ஹஞ்‌ 
'உத்தர' என்ற சொல்லோடு 'அஹூஞ்‌' ஒட்டு வரும்‌. உத்தராஹ: 


4.2.105 ஐஷமோஹ்ய: ஸ்‌'வஸோ அன்ய தரஸ்யாம்‌ 
ஜஷமஸ்‌, ஹ்யஸ்‌, ஸ்வஸ்‌ முதலியவைகளுக்குப்பின்‌ 'த்ய' ஒட்டு விருப்பாக 
வரும்‌. 
ஐஷமஸ்த்யம்‌, ஐஷமஸ்தனம்‌ (4.3.23) 'இவ்வாண்டைச்‌ சேர்ந்த' 
ஹ்யஸ்த்யம்‌, ஹ்யஸ்தனம்‌ (4.3.23) 'நேற்றைய' 
ஸ்‌'வஸ்தயம்‌, ஸ்‌'வஸ்தனம்‌ (4.3.23), ஸைவஸ்திகம்‌ (4.3.15) நாளைய' 


4,2.106 தீரரூப்யோத்தர பதர தஞ்ஜெள 
தீர, ரூப்ய ஆகியவைகள்‌ இரண்டாம்‌ உறுப்பினராக நிற்கும்‌ 
பிராதிபதிகத்தோடு முறையே, அஞ்‌. ஞ ஒட்டுக்கள்‌ வரும்‌. 
காகதீரம்‌, ஸைவரூப்யம்‌ 
அஞ்‌. ஞ ஒட்டுக்களிடையே, பெண்பாலொட்டில்‌ வேறுபாடு காணப்படும்‌. 'அஞ்‌' 
ஒட்டினால்‌ ஆக்கப்பட்ட சொல்லோடு, ஙீப்‌ வரும்‌. காகதீரீ 'ஞ' ஒட்டிணைத்து 
ஆக்கப்பட்ட சொல்லுக்குப்பின்‌ 'டாப்‌' ஒட்டுச்‌ சேர்த்து பெண்பால்‌ 
சொல்லாக்கப்படும்‌. 
ஸைவரூப்யா 


4.2.107 தி'க்பூர்வபதரத? ஸம்ஞாயாம்‌ ஞ: 
திசையைக்‌ குறிக்குஞ்‌ சொல்‌ முதலுறுப்பினராக நிற்கும்‌ 
பிராதிபதிகத்துக்குப்பின்‌, அது ஒரு பெயரைக்‌ குறிக்காமல்‌ வரும்போது ஞ்‌ 
ஓட்டு வரும்‌. 
பெளர்வஸால: 'கீழ்த்திசையிலுள்ள அறையிலிருப்பவன்‌ ' 


முனைவர்‌ கு. மீனாட்சி 74 


தாக்ஷிணஸால: 'தென்திசையிலுள்ள அறையிலிப்பவன்‌" 
ஆனால்‌ பூர்வைஷுகாமஸம: 'ஒரு நகரத்தின்‌ பெயர்‌” 


4.2.108 மத்‌'ரேப்‌'யோ அஞ்‌ 


(திசையைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லை முதலுறப்பினராகக்‌ கொண்ட மத்ர என்ற 
சொல்லுக்குப்பின்‌ 'அஞ்‌' ஒட்டு வரும்‌. 

பெளர்வமத்‌"ர: 'மத்ர நாட்டின்‌ கீழ்ப்பகுதியைச்‌ சேர்ந்தவன்‌" 

ஆபரமத்‌'*: 


4.2.109 உதீ"ச்யக்‌"ராமாச்ச ப/ஹ்வசோ அந்தோதத்தாத்‌ 


பல உயிர்‌ எழுத்துக்களைக்‌ கொண்டு அதனிறுதியுயிரில்‌ உதாத்தசுரமும்‌ 
நின்று அச்சொல்லின்‌ பொருள்‌ வடதிசை மக்களின்‌ கிராமத்தின்‌ 
பெயராகுமானால்‌, அச்சொல்லுக்குப்பின்‌ 'அஞ்‌' ஒட்டு வரும்‌. 

ஸைவபுரம்‌ 'ஸிவபுரத்தைச்‌ சேர்ந்தவன்‌" மாண்டவபுரம்‌ 


4.2.110 ப்ரஸ்தேர்த்தர பதபலத்‌'யாதிகோபத*ாதண்‌ 


'ப்ரஸ்த” " இறுதியுறப்பினராக நிற்கும்‌ ப்ராதிபதிகம்‌, பலதீ? முதலியவைகள்‌, 
£க' என்ற எழுத்தையீற்றயலாகக்‌ கொண்ட சொற்கள்‌ 
ஆகியவைகளுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு வரும்‌. 

மாத்‌'ரீப்ரஸ்த*: 

மாஹகீ ப்ரஸ்த£. 

பாலத:” (< பலதி”) 

பாரிஷத*: (பரிஷத்‌) 

நைலீனக: (நிலீனகு:) 


சையாதக: 


கண்வாதி"ப்‌*யோ கோத்ரே 

'கண்வ' முதலிய சொற்கள்‌ 'கோத்ர'ப்‌ பொருளைச்‌ சுட்ட விதிக்கப்பட்டிருக்கும்‌ 
ஒட்டுக்களோடு நிற்கும்போது, அவைகளுக்குப்பிறகு 'அண்‌' ஒட்டு வரும்‌. 
காண்வாஸ்‌ சாாத்ரா: 

கெளகக்ஷா: 


4.2.112 இஞஸ்‌ ச 


கோத்ரத்தைச்‌ சுட்டும்‌ ஒட்டான 'இஞ்‌' ஒடு வரும்‌ சொற்களுக்குப்பின்‌ 'அண்‌' 
வரும்‌. 

தாக்ஷா:, ப்லாக்ஷா:, மாஹகா: 

ஆனால்‌ ஸெளதங்கமீயம்‌ 


4.2.113 நத்‌'வ்யச: ப்ராச்ய பரதேஷு 


'இஞ்‌' ஒட்டோடிணைக்கப்பட்ட, இரண்டு உயிரெழுத்துக்களைக்‌ கொண்ட 


75. பாணிணியின்‌ அஷடரத்தியாயி 


ப்ராச்ய பரத. கோத்ரத்தைக்‌ குறிக்கும்‌ சொற்களோடு. அண்‌: ஒட்டு வராது. ' 
பைங்கீ*ய: 

ப்ரெளஷ்டீபா: 

சைதீ£யா 

பெளஷ்கீயா: 


4.2.114 114 வ்ருததா்ச்‌ ச” 
“வ்ருத்த' எனப்படும்‌ பிராதிபதிகத்துக்குப்‌ பின்‌ ' ச்‌ "ஒட்டு வரும்‌. 
கள்ர்கீய; (5 கள்ர்க்ய*ச*-6.4.146; 152). 
வாத்ஸீய: (வாத்ஸ*ச?). 
இந்த விதி, பின்னால்‌ வருவதால்‌, 1.4.2 இன்படி, இதற்கு முன்பு கூறப்‌ பட்ட 
விதிகளான, அவ்யயத்தைப்‌ பற்றியது (104) தீரரூப்யத்தைப்ப ற்றியது (208), 
வடக்குத்திசை மக்களின்‌ கிராமத்தைப்‌ பற்றியது (109) ஈற்றயல்‌ 'க'வைப்‌ 
பற்றியது (110) ஆகியவைகளைப்‌ பயன்படுத்தத்‌ தடையாக அமையும்‌ 
ஆராதீய: (ஆராத்‌*ச?) I I 
வாட5வகர்ஷீய : (வாட £வகர்ஷ * ௪”) 
ஒளலூகீய : 'ஒளலூக கிராமத்தைச்‌ சேர்ந்தவன்‌' . 


4.2115 பவதஷ்ட£க்‌ செள 
'ப£வ' என்ற சொல்‌ 'வ்ருத்தமாக வரும்போது. அதற்குப்‌ பின்‌ ' டக்‌, ச£ஸ்‌' 
ஓட்டுக்கள்‌ வரும்‌. பாவத்க: (பாவ*ச$.. 
பவத்‌3யம்‌ (சஸ்‌ உடன்‌) 


4. 4.2.116 காஸ்யாதி'ப்‌*யஷ்டஞ்ஞிடெள . 
"காஸி' முதலியவைகளுடன்‌ 'ட'ஞ்‌' 'ஞீட்‌* ஆகிய ஓட்டுக்கள்‌ வரும்‌. 
இவ்விரண்டு ஒட்டுக்களிலும்‌ 'ஞ்‌' தான்‌ ஒட்டு மற்றவை இத்‌ 
இவைகளுக்கிடையே, 'பெண்பாலொட்டில்‌ வேறுபாடு காணப்படும்‌. 'டஞ்‌' 
ஒட்டிணைத்தாக்கப்பட்ட சொற்கள்‌, 'ஸீப்‌ ' ஓட்டுடன்‌ பெண்பாற்‌ சொற்களாகும்‌. 
'ஞிட்‌'டால்‌ ஆக்கப்பட்ட சொற்கள்‌ 'டாப்‌' ஒட்டு சேர்க்கப்பட்டு பெண்பாலாகும்‌. 
காஸிகீ, காஸிகா, 


வைதி£கீ, வைதி£கா. 


வா: ஆபத “தி பூர்வபத* ஈத்‌ காலாத்‌ “ஆபத்‌” முதலியவைகள்‌ 
முதலுறுப்பினராகவும்‌, 'கால' என்ற சொல்லிறுதியுறப்பினராகவும்‌ கொண்ட 
பிராதிபதிகத்‌ தோடும்‌ இவ்வொட்டுக்கள்‌ வரும்‌. 

ஆபத்காலிகீ, ஆபத்‌ காலிகா 

ஒளர்த்‌“வகாலிகீ, ஒளர்த்‌“வகாலிகா 

தார்காலிகீ, தாத்காலிகா 


தண்ண கு. மீனாட்சி 76 


4.2.117 வாஹிக க்ரோமேப்‌'யஸ்‌' ச 
(வ்ருத்தமான) வாஹீகத்தைச்‌ சேர்ந்த கிராமங்களைக்‌ குறிக்கும்‌ 
சொற்களக்குப்பின்‌ ட2ஞ்‌', 'ஞிட்‌?' ஒட்டுக்கள்‌ வரும்‌. 
ஸாகலிகீ, ஸாகலிகா 
மான்யவிகீ, மான்யவிகா 


4.2.118 பிரஷா உஸிநரேஷு 
உஸீநரத்திலமைந்துள்ள வாஹீகத்தைச்‌ சேர்ந்த கிராமங்களைக்‌ குறிக்குஞ்‌ 
சொற்களுக்குப்பின்‌ 'டஞ்‌', 'ஞிட்‌' ஒட்டுக்கள்‌ விருப்பாக வரும்‌. - 
ஆண்வ ஜாலிகீ, ஆஹ்வஜாலிகா, ஆஹ்வஜாலீயா 
ஸெளத”ர்ஸநிகீ, ஸெளத”ர்ஸநிகா, ஸெளதர்ஸநீயா. 


4.2.119 ஒர்‌ தேஸே டஞ்‌ 
'£உ'வையீறாகக்‌ கொண்ட ஒரு இடத்தைச்‌ சுட்டுஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ 'டஞ்‌' 
ஒட்டு வரும்‌. 
நைஷாத? கர்ஷுக:, ஸுஈபீர ஜம்பு“க: 


4.2.120 வ்ருத்‌தத்‌ ப்ராசாம்‌ 
'உ வையீறாகக்‌ கொண்ட விருத்தமான, கிழக்கத்திய 
மக்களினிருப்பிடத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லோடு 'ட'ஞ்‌' ஒட்டு வரும்‌. 
ஆட £“கஜம்பு”க:, நாபித வாஸ்துக: 
ஆனால்‌ மால்லவாஸ்தவ: (“₹ மல்லவாஸ்து) 


4.2.121 தன்வயோபதாாத்‌? வுஞ்‌ 
பாலை நிலத்தைச்‌ சேர்ந்த. (விருத்த) சொல்லுக்குப்பின்னும்‌ 'ய' என்ற 
எழுத்தையீற்றயலாகக்‌ கொண்ட (விருத்த) சொல்லுக்குப்பின்னும்‌, 'வுஞ்‌' 
ஒட்டு ஒரு இடத்தின்‌ பெயரை சுட்டும்போது வரும்‌. 
பாரேத”ன்வச:, ஐராவதக: 
ஸாங்காஸ்யக:, காம்பில்யக: 


4.2.122 ப்ரஸ்த? புரவஹாந்தாச்‌ ச ர 

ப்ரஸ்த?, பு, வஹ ஆகிய சொற்கள்‌ இறுதியில்‌ நிற்கும்‌. ஒரு இடத்தைக்‌ . 
குறிக்கும்‌ (விருத்த) சொற்களுக்குப்‌ பின்னும்‌ 'வுஞ்‌' ஒட்டு வரும்‌. 
மாலாப்ரஸ்த*க: ப்ராசாம்‌ 

(வ்ருத்தமான) 'ர'வையீற்றயலாகக்‌ கொண்ட சொல்‌ ஈயீற்றுச்‌ சொல்‌ 
ஆகியவைகள்‌, கிழக்கத்திய மக்களின்‌ இடத்தைக்‌ குறிக்கும்போது 'வுஞ்‌' 
ஒட்டு வரும்‌. 

பாடலீபுத்ரகா:, 

ஐகசக்ரகா: 

காகந்தக: (காகந்தீ), மாகந்தக: (மாகந்தீ) 


77 பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


4.2.124 ஜனபததத” வத்‌*யோஸ்‌ ச 
மக்கள்‌ வாழும்‌ இராச்சியம்‌, அதன்‌ எல்லை ஆகியவற்றிற்குப்‌ பின்னும்‌, 
அச்சொல்‌ (விருத்தமாகவும்‌) ஒரு இடத்தைக்‌ குறிக்கும்போதும்‌ 'வுஞ்‌' ஒட்டு 
வரும்‌. 
ஆபி“ஸாரக:, ஆத”ர்ஸக:, ஒளபுஷ்டக:, ஸ்யாமாயனக: 


4,2.125 அவ்ருத்‌த*த3பி பஹுவசன விஷயாத்‌ 
மேலே கூறப்பட்ட சொற்கள்‌, விருத்தமாகவோ, அல்லாமலோ வரும்போதும்‌, 
அச்சொற்கள்‌ பன்மையாக அமையும்போது 'வுஞ்‌' ஒட்டு வரும்‌. 
அங்கள்‌; வங்க3£:, கலிங்கா: (அவ்ருத்தம்‌) என்ற சொற்களிலிருந்‌ து, 
ஆங்கசக:, வாங்க“க:, காலிங்க'க: ஜனபதர்வதி: ஆஜமீட*க (“ அஜமீட*) 
வ்ருத்த: தர்வக:-₹(தர்வா), ஜாம்ப்‌'வக: (ஜாம்ப்வா:) (ஜனபத) 
ஜனபதாவதி: காலஞ்ஜரக: (₹காலஞ்ஜரா:) 
வைகுலிஸக : ( £வைகுலிஸா:) 


4.2.126 கச்‌'சசாக்னி வக்த்ர க'ர்த்தோர்தர பதாத்‌ 
'கச்ச? முதலியவைகள்‌ 
இறுதியுறுப்பினராக நிற்கும்‌ பிராதிபதிகங்களுக்குப்பின்‌ (அவைகள்‌ 
இருப்பிடத்தைக்‌ குறிக்கும்போது, வ்ருத்தமாகவோ அல்லாமலோ வரும்‌ 
போது) 'வுஞ்‌' ஒட்டு வரும்‌. 
தாருகச்ச?க:, பைப்பலீகச்ச“க: 
காண்டாக்‌னக: 
ஐந்த்ர வக்த்ரக: 
பர்ஹு கரர்த்தக: 


4.2.127 தூ“மாதி“ப்‌*யஸ்‌' ச 
இடத்தைக்‌ குறிக்கும்‌ 'தூம' முதலிய சொற்களுக்குப்பின்னும்‌ 'வுஞ்‌' ஒட்டு 
வரும்‌. 
தெ“ளமக:, கண்டக: 


4.2.128 நக$ராத்குத்ஸன ப்ராவீண்யயோ: 
'நகர' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'வுஞ்‌' ஒட்டு, இகழ்தல்‌, தேர்ச்சி ஆகிய 
பொருட்களைச்‌ சுட்டும்போது வரும்‌. 
நாகர்க: 'சூழ்ச்சிக்காரன்‌' ஆனால்‌ நாக”ரா ப்‌"ராஹ்மணா: 


4,2.129 அரண்யான்‌ மனுஷ்யே 
'அரண்ய' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'வுஞ்‌'ஒட்டூ மனிதன்‌ என்ற பொருளில்‌ 
வரும்‌. 
ஆரண்யக: மனுஷ்ய: காட்டு மனிதன்‌ 


மூணைவுர்‌ கு. மீனாட்சி... 78." 


வா: பழ தீ நவா துன்ன ஜஸ்தன்ஸிதி திவு, 
'அரண்ய' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'வுஞ்‌' ஒட்டு பத்‌சய (வழி, பாதை) முதலிய 
பொருட்களைக்‌: குறிக்க. வரும்‌... 

ஆரண்யக: பந்தா -காட்டுப்பாதை 

ஆரண்யக: ந்யாய: 'ஆரண்யகம்‌. என்ற நூல்‌. 

ஆரண்யக: விஹார: 'ஆரண்யக என்ற விளையாட்டு' 

ஆரண்யக: மனுஷ்ய: 'காட்டு மனிதன்‌” 

ஆரண்யக: ஹஸ்தீ - 'காட்டு யானை"... 


'கோமய' 'சாணம்‌' என்ற பொருளில்‌ மேலே குறிப்பிட்ட ஒட்டு விருப்பாக வரும்‌. 
ஆரண்யா:/ஆரண்யகா கோமயா: 

4.2,130 விபர்ஷா குருயுகந்த'ராப்‌£யாம்‌ 
குருயுக*ந்த*ர ஆகியவைகளுக்குப்‌ பின்‌ 'வுஞ்‌' ஒட்டு விருப்பாக வரும்‌. 
கெளரவக:/கெளரவ: 
யெளக”ந்த'ரக:/யெளக”ந்த*: 


4.2.131 மத்‌*ர வ்ருஜ்யோ: கன்‌ 
மத்‌*., விருஜி ஆகியவைகளுக்குப்பின்‌ 'கன்‌' ஒட்டு வரும்‌.- 
மத்‌“ரச: - 'மத்ர தேசத்தில்‌ பிறந்தவன்‌' 
வ்ருஜிக: - 'விருஜி தேசத்தவன்‌' 


4.2.132 கோபதராத' ண்‌ 
'க'வைஈற்றயலாகக்‌ கொண்ட பிராதிபதிகங்களுக்குப்பின்‌ 'இருப்பிடம்‌' என்‌ 
பொருளைக்‌ குறிக்க. 'அண்‌' ஒட்டு வரும்‌. 
ஆர்ஷிக: 'ருஷி தேசத்தவன்‌' 
மாஹிஷிக:- 
'உ' ஈற்றுச்‌ சொல்லோடும்‌ 'அண்‌' வரும்‌. 
ஐக்ஷவாக: (இக்ஷ்வாகு) 
4.2.133 சுச்சாதி"ப்‌*பஸ்‌ ச 
கச்ச? டி (இடத்‌ 0 ரிச்‌ ஞ்‌) சொற்கே டும்‌ 'அண்‌' ஒட்டு ௯ 
காச்ச*:, ஸைந்த*வ:, வார்ணவ: 
4,2.134 மனுஷ்ய தத்ஸ்த*யோர்‌ வுஞ்‌ 
'கச்ச*' முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'வுஞ்‌' ஒட்டு, மனிதன்‌. அல்லது 


மனிதனிடம்‌ காணப்படும்‌ என்ற பொருளில்‌. (பிறந்த முதலிய பொருளைக்‌ 
குறிக்கும்போது) வரும்‌. 


காச்ச*க: மனுஷ்ய:- 'கச்ச' தேசத்தில்‌ பிற்ந்த மனிதன்‌: 'காச்சகமஸ்ய ஹஸிதம்‌, 
'ஜல்பிதம்‌ “கச்ச நாட்டு மொழி இவனுடையது:' இவன்‌ சிரிப்பு கச்ச நாட்டது' 
காச்சி£கா சூடா 


4.2.135 அபத?£தெள ஸால்வாத்‌: 
“காலாட்படை -வீரன்‌' என்ற: பொருளைக்‌ குறிக்கர்மல்‌ வரும்போது 'ஸாலு' 
என்ற சொல்லுக்குப்பின்‌ மேலே கூறப்பட்ட பொருளில்‌ 'வுஞ்‌' ஒட்டு வரும்‌. 
ஸால்வகோ மனுஷ்ய: 
ஸால்வகமஸ்ய ஜல்பிதம்‌ 
ஆனால்‌'ஸால்வ :" பதரதிர்‌ வ்ரஜதி” 


4.2.136 கே யவாக்‌” வோஸ்‌' ச 
பசு', பார்லி கஞ்சி' ஆகிய பொருளைத்‌ தருவிக்கப்பட்ட சொல்‌ சுட்டும்போது 
'ஸாலு' என்ற சொல்றுக்குப்பின்‌ வுஞ்‌' ஒட்டுமேலே குறிப்பிட்ட சூழலில்‌ வரும்‌. 
ஸாலுகோ கெள - 'ஸால்வ வார பிறந்த பசு' ன க 
ஸால்விகா யவாகூ: f 
மற்ற இடங்களில்‌ 'ஸால்வம்‌' 


4.2.137-கர்த்தோத்தர பதாச்ச?: 
'கரர்த்த' என்ற சொல்‌ இறுதியுறுப்பினராக -நிற்கும்போது 'ச” ஒட்டு மேலே 
குறிப்பிட்ட சூழலில்‌ வரும்‌. 
வ்ருக'க“ர்த்தீயம்‌ 
ஸ்ருக்லக“ர்த்தீயம்‌ -- 
ஸ்‌'வாவித்‌” க“ர்த்தீயம்‌ 


4.2.138 குஹாதி“ப்‌யஸ்‌' ச 
“குஹ (குகை) முதலியவைகளுக்குப்பின்னும்‌ 'ச”' ஒட்டு மேலே கூறப்பட்ட 
பொருளில்‌ வரும்‌. 
குஹீய: குகையைச்‌ ச்ச்ததுன்ம்‌: அல்லது: "குகையில்‌: வசிப்பவன்‌ ' 


வா: முகபார்ஸ்‌ ன்னர்‌ லோபஸ்‌'ச 

இந்த வகுப்பைச்‌ சேர்ந்த முக'தஸ்‌, பார்ஸ்‌1வதஸ்‌ என்ற சொற்களோடு, ச? 
ஒட்டு இணைக்கும்போது, அவைகளின்‌ இறுதி எழுத்தான 'ஸ்‌' கெடும்‌. 
முக£தீயம்‌, பார்ஸ்‌'வதீயம்‌ 


வா: குக்‌'ஜனஸ்ய பரஸ்ய ச 
ஜன, பர என்ற சொற்களோடு -'ச*' ஒட்டு: வரும்போது அதற்கு 
முன்‌ குக்‌” ஆகமமாகும்‌. ஜனகீயம்‌, பரகீயம்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 80 


4.2.139 


4.2.140 


4.2.141 


4.2.142 


வா: தேவஸ்ய ச இதி வக்தவ்யம்‌ 
'தே£வ' என்ற சொல்லோடும்‌ 'குக்‌' 'ச”' ஒட்டிணைக்கும்போது வரும்‌. 
தேவகீயம்‌ 


வா: வேணுகாதி”ப்சயஸ்‌'ச£ண்‌ வக்தவ்ய: 
'வேணுக' முதலியவைகளுக்குப்பின்‌ 'சண்‌' ஒட்டு வரும்‌. 
வைணுகீயம்‌ 


ப்ராசாம்‌ கடாதே”: 

கிழக்கத்திய மக்களினிருப்பிடமென்ற பொருளைச்‌ சுட்டும்‌ போது 'கட" 
முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'ச?' ஒட்டு வரும்‌. 

கட'நக'ரீயம்‌, கடகே*£ஷீயம்‌, 

கடபல்வலீயம்‌ 


ராக்ஞ:க ச 

'ராஜன்‌' என்ற சொல்லின்‌ ஈறான 'ன்‌' உக்குப்பதிலியாக 'க', 'ச' 
ஒட்டிணைக்கும்போது வரும்‌. 

ராஜகீயம்‌ - 'அரசியல்பற்றியது' 

'தேஸே' என்ற சொல்‌, இங்கு பொருந்தாததால்‌, அச்சொல்‌, 
அனுவிருத்தியாகாது. 


வ்ருத்‌'த*ாத'கேகாந்த கே௱பத“த*ாத்‌ 

அக", 'இக' ஆகியவைகள்‌ ஈறாகக்‌ கொண்டவையும்‌, 'க”வை ஈற்றயலாகக்‌ 
கொண்டவை, ஆகிய 'வ்ருத்த'ச்‌ சொற்களுக்குப்பின்‌ (தேசத்தைக்‌ குறிக்கும்‌) 
'ச?' ஒட்டு வரும்‌. . 

அகாந்தச்‌ சொல்‌: ஆரிஹணகீயம்‌, த்‌'ரெளக “ணகீயம்‌ 

இகாந்தச்‌ சொல்‌: ஆஸ்வபதி“கீயம்‌, ஸால்பலிகீயம்‌. 

க” உபத*£:- கெளடி'கீயம்‌, அயோமுகீ*யம்‌ 


வா: அகேகாந்தக்‌'ரயணே கோபத'க்‌'ரஹணம்‌ ஸெளஸுகாத்‌பர்த?ம்‌ 
'உக'வில்‌ முடியும்‌ ஸெளஸுக' முதலிய சொற்களுக்கும்‌ இந்த விதி 
பொருத்தும்‌. 

ஸெளஸுகீயம்‌, மெளஸுகீயம்‌ 

ஐந்த்‌'ர வேணுகீயம்‌ 


கந்தன்‌ பலத நகர க்‌ராமஹ்ரத” உத்தர பதத்‌ கந்த”, பலத? நகர்‌, 
க்ண்ம, ஹ்ரத? ஆகியவைகளை யிறுதியுறுப்பினராகக்‌ கொண்ட (வருத்த) 
பிராதிபதிகத்துக்குப்பின்‌ 'ச*' ஒட்டு மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌. 

தன்க்ஷீ கந்தீ“யம்‌, மாஹகீ கந்தீயம்‌ 

தன்க்ஷீ பலதீ”யம்‌, மாஹகீ பலதீ'யம்‌ 


81 பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


தக்ஷ நக“ரீயம்‌, மாஹகீ நக“ரீயம்‌ 
தன்க்ஷீ க்‌ராமீயம்‌, மாஹகீ க்‌'ராம்யம்‌ 
த்க்ஷீ ஹ்ரதீ யம்‌. மாஹகீ ஹயாதீ யம்‌ 


4:2.143 பர்வதாச்‌ ச 
£பர்வத' (மலை) என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ 'ச?' ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 
பர்வதீயோ ராஜா - 'மலை நாட்டரசன்‌" 
பர்வதீய: புருஷ: மலைநாட்டு மனிதன்‌' 


4.2.144 விபாாஷா அமனுஷ்யே 
மனிதனைக்‌ குறிக்காமல்‌ வரும்போது 'பர்வத' என்ற சொல்லுக்கு ப்பின்‌ 'ச”' 
ஒட்டு விருப்பாக வரும்‌. 
பர்வதீயானி ப/லானி - 'மலைநாட்டு பழங்கள்‌' அல்லது பார்வதானி ப'லானி 
பர்வதீயமுத'கம்‌, அல்லது பார்வதமுத'கம்‌ 'மலை நாட்‌ டுத்‌ தண்ணீர்‌' 


4.2.145 க்ருகண பர்ணாத்‌” பரத்‌“வாஜே 
“பாரத்வாஜ நாட்டைச்‌ சேர்ந்த 'க்ருகண' பர்ண' என்ற சொற்களுக்குப்‌ 
பின்னும்‌ 'ச”' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
க்ருகணீயம்‌ 
பர்ணீயம்‌ 
ஆனால்‌ கார்கணம்‌, பார்ணம்‌ (பாரத்வாஜ நாட்டைச்‌ சேர்ந்ததல்ல) 


னி 
(ஆ 
ட்‌ 


யுஷ்மத“ஸ்‌ மதேரன்யதரஸ்யாம்‌ க“ஞ்ச 

யுஷ்மத்‌”, அஸ்மத்‌” என்ற சொற்களோடு "கஞ்‌" ஒட்டு விருப்பாக வரும்‌ 
(ஸைஷிகார்த?) 'ச', 'ச?' ஒட்டும்‌ வரும்‌ என்று சுட்டுகிறது. இச்சொற்களுடன்‌ 
மூன்று வகை ஒட்டுக்களிணைக்கப்படும்‌. 

யெளஷ்மாக: (யுஷ்மத்‌” அண்‌ 4.3.2) 

யுஷ்மதீய: (யுஷ்மத்‌” ச? ஈய 7.12) 

யெளஷ்மாகீனண: (யுஷ்மத்‌ கஞ்‌ ஈன: (4.3.2) உனது/உன்னுடைய 
ஆஸ்மாக:, அஸ்மதீ'ய:, ஆஸ்மாகீன: 'எனது, என்னுடைய' 


ப? 
[ட 
பூட்‌ 


தஸ்மின்னணி ச யுஷ்மாகாஸ்மாகயோ: 

'க£ஞ்‌', 'அண்‌' ஒட்டுக்களிணைக்கும்போத யுஷ்மத்‌”, அஸ்டத்‌” என்ற 
சொற்களுக்குப்‌ பதிலியாகும்‌. 

யெளஷ்மாக:, யெளஷ்மாகீன: 

ஆஸ்மாக:, ஆஸ்மாகீன: 


க 
ம 
[2] 


k 


தவகமமகெள ஏகவசனே 
ஒரேயொருவரைக்‌ குறிக்கும்போது யுஷ்மத்‌?, அஸ்மத்‌" என்ற சொற்களுக்கு 


முனைவர்‌ கு. மீனாட்சி, ்‌ 82 


டே 


பதிலியாக, முறையே தவக, மமக என்ற சொற்கள்‌ மேலே கூறப்பட்ட சூழலில்‌ 
வரும்‌. 

தாவகீன: உனது" 

மாமகீன: 'எனது' 

தாவக: மாமக 


ஆகை: 
செ 
ஆ 


அர்தராத்‌ யத்‌ ன்‌: ம்‌ 

'அர்த்‌'த* என்ற சொல்லுக்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டு மேலே குறிப்பிட்ட பொருளில்‌ 
ல ட்‌ 

அர்த்‌5த்‌4யம்‌ - 'பாதிக்குரிய' 


ன, ல்‌ அஅர்வபதர்ட்டஜ்‌ வுத்தல்ய: 

அர்த்த என்ற செ லுக்கு முன்‌ வேறொரு. சொல்‌ நிற்கும்போ து டஞ்‌' 
ட்டு அதற்குப்பின்‌ வரும்‌. . 

பரலேயார்தி£கம்‌, கெளதமார்த்‌'தி'கம்‌ 


[2 
ட] 
ட்ப 


பராவராத*மோத்தம பூர்வாச்‌ ௪... 

பர, அவா, அத “ம (கீழ்‌) உத்தம (மேல்‌) என்ற சொற்கள்‌ ' அர்த்‌? த்ரி என்ற்‌ 
சொல்லுக்கு முன்‌, நிற்கும்போதும்‌, ' யத்‌ ஒட்டு வரும்‌. ( மேலே குறிப்பிட்ட 
பொருளில்‌) _- 

பரார்த்‌"த்‌*யம்‌, 'பாதிக்கு வெகுதூரத்திலிருக்கிற' 

அவரார்த்‌ சடப்‌ 'பாதிக்கருகிலுள்ள' 

அத*மார்த்‌"த்‌*யம்‌, 'கீழ்ப்பாதியிலுள்ள' 

உத்தமார்த்‌“த்யம்‌, அண்டன்‌ 


்‌ -] 
(ஸு 
on 


I திரக்‌ பூர்வபதரட்ட! ஞ்‌. ச 

அர்த்த“ என்ற சொல்லுக்கு ( முன்‌ 'திக்‌' என்ற சொல்‌ நிற்கும்போது ' டஞ்‌' 
ஒட்டு வரும்‌. 'யத்‌' ஒட்டும்‌ வரும்‌. என்று ச குறிக்கும்‌. 
பூர்வார்த்‌த்‌*யம்‌, பெளர்வார்த்‌'தி£கம்‌, 'கீழ்ப்பாதியிலுள்ள' த 'க்ஷிணார்த்‌ த த்‌“யம்‌, 
தாக்ஷிணார்த்‌ தி" கம்‌, தெற்குப்‌ பாதியிலுள்ள' 


ஆ 
க 
ஷ்ஷ்‌ 


க்‌ராம ஜனபத” ஏக தே'ஸாதஞ்டஞெள 

கிராமம்‌ அல்லது ஜனபதத்தின்‌ ஒரு பகுதியைக்‌ குறிக்கும்போது, து ப்ட்‌ 
குறிக்குஞ்‌ சொல்‌, பூன்னால்‌ நின்று, அதைத்‌ தொடர்ந்து வரும்‌ அர்த்த” 
என்ற சொல்லுக்குப்பின்‌ ' அஞ்‌ ட ஞ்‌ ஒட்டு மேலே குறிப்பிட்ட பொருளில்‌ 
வரும்‌. 

இமே கலு அஸ்மாகம்‌ க்ராமஸ்ய ஜனபதஸ்ய வா ்‌ பெளர்வார்தா“ £:. 
பெளர்வார்தி'கா: இவைகள்‌ நமது கிராமம்‌ (அ) நாட்டின்‌ கிழக்குப்‌ பக்கத்தின்‌ 
அரைப்‌ பகுதியாகும்‌. 


க | 
(2 
=f 


> 
பக 
ம 


“மத்ய என்ற சொல்லுக்குப்பின்‌. ' ம்‌ இட்டு. (மேலே கூறப்பட்ட பொருளில்‌) 


வரும்‌. 
மத்‌“யம்‌: மகக 


வா: ஆதே£ஸ்‌ ச இதி. வுக்தவ்யம்‌ 
“ஆதி” என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ ம. ஒட்டு வரும்‌, 
ஆதி*ம: 'முதலிலுள்ள' 


த்த அவா அத“ஸோர்‌ லோபஸ்‌' ச 
“அவஸ்‌', அத“ஸ்‌ ' ஆகியவைகளோடு ' ம ' ஒட்டிணைக்கும்போ து 'ஸ்‌' கெ டும்‌ 
அவமம்‌ அதமம்‌ ட. 


௮, எனம்ப்ரதிகே... 
தகுந்த பொருத்தமான என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ போது. மத்‌ “ய' என்ற 


சொல்லுக்கப்பின்‌ 'அ' ஒட்டு வரும்‌. நாதிதீர்க*ம்‌ நா திஹ்ரஸ்வம்‌ மத்‌*யம்‌ 
காஷ்டம்‌, அதிக நீளமோ அல்லது குட்டையாகவோ இல்லாமல்‌ நடுத்தரமாக 
உள்ள மரத்துண்டு. i 

நாத்யுத்க்ருஷ்டோ நாத்யவக்ருஷ்டோ 

மத்‌*யோ வையாகரண:;. 


. 'மிகவும்‌ உயர்த்தியாகவோ (அ) மந்தமாகவோ இல்லாத - சராசரியான 
 இலக்கணாசிரியர்‌' மத்‌'யா ஸ்த்ரீ - நடுத்தரமான பெண்‌” 


த்‌'வீபாத'னு ஸமுத்ரம்‌ 

சமுத்திரத்துக்கருகிலுள்ள தீவு என்பதைக்‌ குறிக்கும்போது, த்வீபம்‌ என்ற 
சொல்லுக்குப்பின்‌ 'யஞ்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 

த்‌'வைப்யம்‌ - 'தீவில்‌. வசிப்பவன்‌ அல்லது தீவைப்பற்றியது'. த்வைப்யம்‌ 


_ ப£வந்தோ அனுசரந்தி சக்ரம்‌ மற்ற வடிவம்‌ த்‌ *வைபகம்‌/த்‌“வைபம்‌. இது 
. சமுத்திரத்துக்கருகில்‌ என்ற பொருளைச்‌ கட்டாது. 


காலாத்‌”ட'ஞ்‌ 
காலத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களுக்குப்பின்‌ ஞ்‌. ஒட்டு. மேலே கூறிய 
பொருளில்‌ ட2ஞ்‌ வரும்‌. . 

மாஸிக: 'மாதத்துக்கொருமுறையான 

ஆர்த்‌3த* மாஸிக: - ஆண்டு தோறும்‌ மறைமுகமாகக்‌ காலத்தைக்‌ 
குறிக்கும்போது இவ்வொட்டு வரும்‌. காத"ழ்ப” புஷ்பிகம்‌ 


_. சூ.25 வரை 'கால' என்ற சொல்‌ அனுவிருத்தியாகத்‌ தொடரும்‌. 


ஸ்ராத்‌*தே“ ஸரா” 
ஸ்ராத்தம்‌ (இறந்தவர்களுக்காகச்‌ செய்யும்‌ கிரியை) என்ற பொருளில்‌ ' ஸரத்‌'்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 84 


என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ட'ஞ்‌' ஒட்டு வரும்‌: ஸாரதி' 3கம்‌ ஸ்‌ராத்‌”த*ம்‌ - 
“சரத்‌ காலத்தில்‌ செய்யப்படும்‌ சிராத்தம்‌' மற்றது ஸஈரத?ம்‌ 


விப£ஷா ரோக'ரதபயோ: 

நோய்‌ (ரோக), சூடு (ஆதப) என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ போது 
'ஸரத்‌' துக்குப்பின்‌ 'ட*ஞ்‌' விருப்பாக வரும்‌. 

ஸாரதி£கோ ரோகஃ/ஸாரதேர ரோக” 

'சரத்காலத்து நோய்‌' ஸாரதி'க: ஆதப:/ஸாரத” ஆதப: 

'சரத்காலத்துச்‌ சூரிய உஷ்ணம்‌' ஆனால்‌ ஸாரதம்‌ ததி“ 


நிஸா ப்ரதேஷாப்‌*யாம்‌ ச 

நிஸா (இரவு), ப்ரதேரஷ (வைகறை, மாலை) ஆகியவைகளுக்குப்‌ பின்னும்‌ 
மேலே கூறிய பொருளில்‌ 'ட£ஞ்‌' ஒட்டு வரும்‌. 

இச்சூத்திரம்‌, இவ்வொட்டை விருப்பாக விதிக்கிறது. நைஸ'ம்‌/நைஸி'கம்‌ 
'இரவுக்குரிய', ப்ராதோஷம்‌/ப்ராதேஈஷிகம்‌, வைகறை அல்லது மாலைக்குரிய 


ஸ்‌'வஸஸ்துட்‌ ச 

'ஸ்‌'வஸ்‌” உக்குப்பின்னும்‌ “ட்‌” விருப்பாக வரும்‌. 
அவ்வொட்டிணைக்கும்போது 'துட்‌' ஆகமமாகும்‌. 

'ஸ்வஸ்‌' உடன்‌ 'த்யப்‌' ஒட்டு 4.2.105 படி வரும்‌. இச்சூத்திரம்‌ 'ட*ஞ்‌' ஐ விருப்பாக 
விதிக்கிறது. ட்யு, ட்யுல்‌ ஆகியவொட்டுக்களை 4.3.23 விதிக்கிறது 
ஆகவே, இதற்கு 3 வடிவங்கள்‌ கிடைக்கின்றன. 

ஸைவஸ்திக : (ட£ஞ்‌) 

ஸ்வஸ்த்ய : (த்யப்‌) 'நாளைக்குரிய ; நிலையில்லாத' 

ஸ்வஸ்தன : (ட்யு; ட்யுல்‌) 


ஸந்தி வேலாத்ய்ருது நக்ஷத்ரேப்யோ அண்‌ 
'ஸந்திவேலா்‌' முதலியவைகளுக்குப்பின்னும்‌, பருவம்‌, நக்ஷத்திரம்‌ . 
ஆகியவைகளைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களுக்குப்பின்னும்‌ அண்‌" ஒட்டு மேலே ' 
கூறிய பொருளில்‌ வரும்‌. 
ஸாந்தி”, வேலம்‌, ஸாந்த்‌4யம்‌ - 'மாலைக்குரிய' 
க்‌'ரைஷ்மம்‌ - 'கோடைக்குரிய' 
ஸைஸிரம்‌ - 'இலையுதிர்‌ காலத்துக்குரிய" 
'புஷ்ய நட்சத்திரத்துக்குரிய' 


வா: ஸம்வத்ஸராத்‌ ப£ல பர்வணோ: 

பழம்‌, பருவம்‌ ஆகியவைகளைச்‌ சுட்ட 'ஸம்வத்ஸா த்துக்குப்பின்‌ ' அண்‌' ஒட்டு 
வரும்‌. 

ஸாம்வத்ஸரம்‌ பலம்‌ 

ஸாம்வத்ஸரம்‌ பர்வ 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


ப்ராவ்ருஷ ஏண்ய: 

'ப்ராவ்ருஷ்‌' உக்குப்பின்‌ 'ஏண்ய' மேலே குறிப்பிட்ட பொருளில்‌ வரும்‌. 
ப்ராவ்ருஷேண்ய: ப/லாஹக: 

'மழை காலத்து மேகம்‌' 


வர்ஷாப்‌*யஷ்ட“க்‌ 

'வர்ஷ'வுக்குப்பின்‌ 'ட“க்‌' ஒட்டுமேலே குறிப்பிட்ட பொருளில்‌ வரும்‌. 
வார்ஷிகம்‌ வாஸ: 'மழைக்காலத்து உடை' 

வார்விகம்‌ அனுலேபனம்‌ - 


ச'ந்த'ஸி ட'ஞ்‌ 

வேத மொழியில்‌ 'வர்ஷ' என்ற சொல்லுக்குப்பின்‌, மேலே கூறிய பொருளில்‌, 
'ட£ஞ்‌' ஒட்டு வரும்‌. 

நப£ஸ்ச நப“ஸ்யஸ்ச வார்ஷிகாவ்‌ ருதூ நப, நபஸ்ய ஆகியவைகள்‌ 
மழைகாலத்து மாதங்களின்‌ பெயர்கள்‌. 


வஸந்தாச்‌ ச 

வேதமொழியில்‌ 'வஸந்த' என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ மேலே கூறிய 
பொருளில்‌ 'டஞ்‌' ஒட்டு வரும்‌. 

மது£ஸ்ச சமாத“வஸ்‌'ச வாஸந்திகாவ்‌ ருதூ. மது, மாதவ என்பவை, வசந்த 
காலத்து மாதங்களின்‌ பெயர்கள்‌. 


ஹேமந்தாச்‌ ச 

வேத மொழியில்‌, 'ஹேமந்த வுக்கப்பின்‌ மேலே குறிப்பிட்ட பொருளில்‌ 'ட*ஞ்‌' 
ஒட்டு வரும்‌. 

ஸஹஸ்‌ சஸஹஸ்யஸ்‌ ச ஹைமந்திகாவ்‌ ரதூ ஸஹ, ஸஹஸ்ய, இரண்டும்‌ 
ஹேமந்தத்தின்‌ மாதங்களின்‌ பெயர்கள்‌ 


ஸர்வத்ராண்‌ ச தலோபஸ்‌' ச 

'ஹேமந்த 'வுக்கப்பின்‌ எப்போ தும்‌ 'அண்‌' வரும்‌. இவ்வொட்டிணைக்கும்போ து, 
அச்சொல்லின்‌ 'த' கெடும்‌. ஹைமனம்‌ வாஸ: 'குளிர்காலத்‌ தங்குமிடம்‌" 
'ஸர்வத்ர' வேதமொழி, பேச்சுமொழி இரண்டிலும்‌ இவ்வாறு வரும்‌ என்று 
சுட்டும்‌. 4.3.16 இன்‌ மூலம்‌ 'அண்‌' ஒட்டு ஹேமந்தவுக்குப்பின்‌ வரும்‌. 
ஹைமந்தீ பங்க்தீ ஆனால்‌ இச்சூத்திரத்தினால்‌, 'த' கெடாது. ஆகவே, 
'ஹேமந்த' என்ற சொல்லிலிருந்து மூன்று வகையான சொற்கள்‌ 
ஆக்கப்படுகின்றன. ஹைமந்த: (4.3.16) ஹைமந்திகம்‌ (4.3.21) ஹைமனம்‌. 


_முணைவர்‌ க மீனா 


4.3.23 


ஸாயம்‌ சிரம்‌ ப்ராஹ்ணே ப்ரகே” அவ்யயேப்‌! ய: ,மீயும்ர்புலெள்‌ துட்‌ ௪, 


யம்‌, (மாலையில்‌), சிரம்‌. (நெடுங்காலம்‌) ப்ராஹ்ணே (காலையில்‌), ப்ரகே' 


(வைகறையில்‌), ஆகியவைகளுக்குப்பின்னும்‌, ட்யூஃட்யுல்‌. ஓட்டுக்கள்‌ (மேலே 
குறிப்பிட்ட பொருளில்‌) வரும்‌. 'துட்‌' ஆகமமாகும்‌. - 
ஸாயம்‌ ட்யு/ட்யுல்‌ ஸாயம்‌ த அன ஸாயந்தன - முகஸ்டிக்‌ நிகழ்கிற 


சிரந்தன - எக்காலத்துமுள்ள ... 

;ப்ராஹ்ணேதன = காலை, வேளைக்குரிகக்கர்லையில்‌ நிகழ்கிற 
ப்ரகேூதன - 'வைகறையில்‌ நிகழ்கிற. 

தேரஷாதன சு இரவுக்குரிய:..1 “வ்ய்யம்‌? 


தி”வாதன - பகலுக்குரிய 


வா: சிர பருத்‌ பராரிப்‌" புஸ்த்னோ வக்தவ்ய:. 
சிர தியை க்ளு கல்‌ த்ன' வரும்‌. சிரத்னம்‌, பருத்னம்‌,:பராரித்னம்‌ 


வா: ப்ரக'ஸ்ய ச?ந்த'ஸி க3லோபஸ்ச...:-.. i 
வேதமொழியில்‌, 'த்ன', ப்ரசுவுக்குப்பின்‌ வரும்‌, அதன்‌ 'க'வும்‌ கெடும்‌. ப்ரத்னம்‌ 


வா; -... அக்‌*ர.பஸ்‌'சாட்டி“மச்‌ 


அக்ரை, பஸ்ச ஆகியவைகளுக்குப்‌ பின்‌ டிச்‌” வரும்‌. அக்ரிமம்‌;.: பஸ்சிமம்‌ 


வா: அந்தாஸ்‌ சேதி வக்தவ்யம்‌ 
'அந்த வுக்குப்‌ பின்னும்‌ இவ்வொட்டு வரும்‌. 


அந்திமம்‌... 
ட்யு, ட்யுல்‌ இரண்டுக்கும்‌ சுரத்தில்‌. வேறுபாடு உண்டு. 


வி£பாஷா பூர்வாஹ்ணாபராஹ்ணாப்‌'யாம்‌ 

பூர்வாஹ்ண (முற்பகல்‌), அபராஹ்ண (பிற்பகல்‌) ஆகியவைகளுக்கு :.ப்பின்‌ 
விருப்பாக ட்யு, ட்யுல்‌ (மேலே கூறிய பொருளில்‌). வரும்‌. 

இங்கு 'ட*ஞ்‌' ஒட்டும்‌ வரும்‌ (4.3.11) பூர்வாஹ்ணேதனம்‌, பெளர்வாஹ்ணிகம்‌, 
ஆபராஹ்ணிகம்‌ 


தத்ர ஜாத . 


. அங்கு பிறந்த . 


இதுவரையில்‌ கூறப்பட்ட. ஒட்டுக்கள்‌: (அண்‌,க*). 7ஆம்‌: வேற்றுமைச்‌ 
சொல்லுக்குப்பின்‌ அங்கு பிறந்த அல்லது வளர்ந்த அல்லது அதில்‌ 
தொடங்கிய என்ற பொருளில்‌ வரும்‌. மேலே கூறப்பட்ட ஒட்டுக்கள்‌ (4.2.92 - 
4.3.25 வரை) குறிப்பிட்ட ஒரு பொருளைக்‌ கொடுக்குமென்று 
அச்சூத்திரங்களில்‌ விளக்கப்படவில்லை. இச்சூத்திரம்‌, அவ்வொட்டுக்கள்‌ 


87: 


௯ 
[2] 
ப] 
[1] 


4.3.27 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


இணைக்கப்படும்‌ அடிச்‌ சொல்லின்‌ வேற்றுமை, அவைகள்‌: குறிக்கும்‌" 
பொருட்களில்‌: ஒன்றான : “அங்கு: பிறந்த” என்ப்வைகளைச்‌ சுட்டி 
விளக்குகிறது... 

ஸ்ரெளக்‌ ன: (ஸ்ருக்‌“ன: 4 அண்‌) 

'ஸ்ருச்ன த்தில்‌ பிறந்தவன்‌, ' 

மாதுரை: - 'மதுராவில்‌ பிறந்தவன்‌ ' 


ப்ராவ்ருஷஷ்ட?ப்‌ 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ 'ப்ராவ்ருஷ்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ ட 'ப்‌' ஒட்டு 
{அங்கு பிறந்த என்ற பொருளில்‌) வரும்‌. 

ப்ராவ்ருஷிக; - 'மழை காலத்தில்‌ உண்டாக்கப்பட்ட” 


ஸம்க்‌ஞாயாம்‌ ஸரதேர்‌ வஞ்‌ 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ * 'ஸரத்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ (அங்கு பிறந்த 
ஆகிய பொருட்களில்‌) 'வுஞ்‌'-ஒட்டு வரும்‌. அவ்வாறு தது சொல்‌ 
ஒரு பெயராகும்‌. 

ஸாரத'கா த£ர்ப*£ - 'சரத்காலத்தில்‌ வளரும்‌ ஒரு வகை தர்ப்பைப்புல்‌ ஆனால்‌ 
ஸாரதம்‌ ஸஸ்யம்‌. 'சரத்காலத்துப்‌ பயிர்‌' இது ஒரு பெயரல்ல. அதனால்‌ இங்கு . 
“அண்‌ தான்‌ வரும்‌. 'வுஞ்‌' அல்ல. - 


பூர்வாஹ்ணா பராஹ்ணார்த்‌ ரா 


4.3.29 


மூலப்ரதேஷாவஸ்கராத்‌” வுன்‌ (7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌) பூர்வாஹ்ண 
முதலிய சொற்களுக்குப்பின்‌ (தத்ரஜாத என்ற' பொருளில்‌) “வுண்‌' ஒட்டு, 


(தருவிக்கப்பட்ட சொல்‌, ஒரு பெயரைக்‌ குறிக்கும்போது) வரும்‌. 


பூர்வாஹ்ணக: 'முன்பகலில்‌ பிறந்தவன்‌" 


“ அபராஹ்ணக: 'பிற்பகலில்‌ பிறந்தவன்‌ 
ஆர்த்‌ரச: “திருவாதிரை நட்சத்திரத்தில்‌ பிறந்தவன்‌" 


மூலக: - 'மூல நட்சத்திரத்தில்‌ பிறந்தவன்‌" 

ப்ரதோஷசு:- 'வைகறை அல்லது மாலையில்‌ சந்தன்‌ ்‌ 
அவஸ்கரக: 

பத்‌ பந்த? ச 


பத? என்ற சொல்லுக்குப்பின்‌ மேலே குறிப்பிட்ட பொருளில்‌. 'வுன்‌' ஒட்டு 


வரும்‌: பந்த? " அதற்குப்‌ பதிலியாகும்‌. 


பந்த: 


அமாவாஸ்யாயா வா 
மேலே குறிப்பிட்ட பொருளில்‌ 'துமாவாஸ்யா' என்ற சொல்லுக்ப்‌ பின்‌ வுன்‌' 


: ஒட்டு. விருப்பாக வரும்‌. -அமாவாஸ்யக: 'அமாவஸ்ய;. அமாவஸ்யக:, 


ஆமாவஸ்ய: 


முனைவர்‌ கு. மீனாட்சி 88 


4.3.31 


அச 

மேலே குறிப்பிட்ட பொருளில்‌, அமாவாஸ்யா என்ற னத்‌ எக்‌ பின்‌ “த 
ஒட்டும்‌ வரும்‌. 

இச்சூத்திரம்‌, 'வுன்‌ , 'அண்‌' ஒட்டோடு வேது ஒட்டையும்‌ சேர்த்துக்‌ கூறுகிறது. 
அமாவாஸ்ய:, அமாவாஸ்யக:, ஆமாவாஸ்ய: அமாவஸ்ய:, : அமாவாஸ்யக, 
ஆமாவஸ்ய: 


ஸிந்த்‌“ப பகாராப்‌“யாம்‌ கன்‌ 

மேலே கூறப்பட்ட பொருளில்‌ ஸிந்து', அபகார என்ற சொற்களுக்குப்பின்‌ 
'கன்‌' ஒட்டு வரும்‌. 

ஸிந்து£க:, அபகரக: 


அணஜெள ச 

ஸிந்து”, அபகர என்ற சொற்களுக்குப்பின்‌ (மேலே கூறிய்பொருளில்‌) 
முறையே 'அண்‌' 'அஞ்‌' ஒட்டுக்களும்‌ வரும்‌. 

ஸைந்த*வ:, ஆபகர: 


ஸ்ரவிஷ்டா பீ£ல்கு"ன்யனு ராதகாஸ்வாதி திஷ்ய புனர்வஸு ஹ ஸ்த 
விஸாகஷாட*ா பஹுலால்லுக்‌ 

'ஸ்ரவிஷ்டா' முதலிய நட்சத்திரங்களின்‌ பெயர்களோடு இணைக்கப்படும்‌ 
அதில்‌ பிறந்த' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ ஒட்டு கெடும்‌ (லுக்‌) 

ஸ்ரவிஷ்ட: 'ஸ்ரவிஷ்டா நட்சத்திரத்தில்‌ பிறந்த' 

ப£ல்குன:, அனுராத*:, ஸ்வாதி:, திஷ்ய: புனர்வஸு:, ஹஸ்த:, விஸாக:, 
அஷாட“:, பஹுல:, பஹுல என்பது க்ருத்திகா நட்சத்திரத்தின்‌ மறுபெயர்‌. 


வா: லுக்‌ ப்ரகரணே சித்ரா ரேவதீ ரோஹிணீப்‌*ய: ஸ்த்ரியாஸு 
ஸங்க்‌“யானம்‌ சித்ரா முதலிய நட்சத்திரங்களோடு இணைக்கப்படும்‌ ஒட்டு, 
தருவிக்கப்பட்ட சொல்‌ பெண்பாலாக வரும்போது, கெடும்‌ (லுக்‌) 

சித்ரா - "சித்திரை நட்சத்ரத்தில்‌ பிறந்தவள்‌" 

ரேவதீ, ரோஹிணி, 


வா: ப£ல்குன்யஷாட“ரப்‌*யாம்‌ டானெள வக்தவ்யெள 

பல்குனி, அஷாடா ஆகியவைகளுக்குப்பின்‌ முறையே 'ட" “அன்‌' ஒட்டுக்கள்‌ 
பெண்பாற்‌ சொற்கள்‌ ஆக்கும்போது வரும்‌. பல்குனீ, அஷாட*. 'ட' 'ஈீப்‌' 
பின்‌ பொருளிலும்‌, 'அண்‌' இன்‌ நகாரம்‌, முதலசையில்‌ உதாத்த சுரம்‌ 
வருமென்றும்‌ சுட்டும்‌. 


வா: ஸ்ரவிஷ்டரஈஷாடஈப்‌*யாம்‌ ச*ணபி வக்தவ்ய: ஸ்ரவிஷ்டா,. 
ஆலஷாடாவுக்குப்பிறகு 'ச"ண்‌' ஒட்டு வரும்‌. ஸ்ராவிஷ்‌டீஃய:, ஆஷாடி"ய: 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


ஸ்த£னாந்த கேர்ஸால கரஸாலாத்‌ 

'ஸ்தரரன' என்ற சொல்லையிறுதியில்‌ கொண்ட பிராதிபதிகங்களுக்குப்‌ 
பின்னும்‌, கோஸால கரரஸால ஆகியவைகளுக்குப்பின்னும்‌ வரும்‌. 'அங்கு 
பிறந்த என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ ஒட்டு கெடும்‌. 

கேள்ஸ்தன: 

அஸ்‌'வஸ்தா£ன: 

கேள்ஸால: 

க$ரஸால: 


வத்ஸஸாலா பி*ஜிதஸ்வயுக்ச “த பி*ஷஜோ வா 

வத்ஸஸால, அபிஜித்‌ அஸ்‌'வயுக்‌, ஸ'தபி£ஷக்‌ ஆகிய சொற்களோடு மேலே 
குறிப்பிட்ட பொருளைச்‌ சுட்டும்‌ ஒட்டுக்களிணைத்தாக்கப்படும்‌ சொற்களில்‌, 
இவ்வொட்டு, விருப்பாகக்‌ கெடும்‌. (லுக்‌) 

வத்ஸஸால:, வாத்ஸஸால:, அபி“ஜித்‌, ஆபி“ஜித:, அஸ்வயுக்‌, ஆஸ்வயுஜ:, 
ஸுதபி“ஷக்‌, ஸ'தபி*£ஷஜ: 'வத்ஸஸால:, என்ற சொல்‌ நட்சத்திரத்தின்‌ 
பெயரல்ல. ஆயினும்‌, இதை இங்கு குறிப்பிட்டிருப்பது அடுத்த சூத்திரத்தில்‌ 
வரும்‌. 'பலவகையில்‌' (பஹுலம்‌) என்பதில்‌ அடங்கும்‌ எனப்‌ பொருள்படும்‌. 


நக்ஷத்ரேப்‌யோ ப'ஹுலம்‌ 


74 


ம்‌ 


நட்சத்திரங்களின்‌ பெயரைக்‌ கொண்ட சொற்களோடு, மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌ ஒட்டுக்கள்‌ பலவகையில்‌ கெடும்‌. ரோஹிண:, ரெளஹிண:., 
ம்ருக'ஸிரா:, மார்க'ஸுர்ஷ: 


க்ருத லப்த” க்ரீத குஸலா: 

7ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ (முன்னால்‌ விளக்கப்பட்ட) ஒட்டு 
"அங்கு செய்யப்பட்டது", "அங்கு கிடைத்தது, அங்கு வாங்கியது” "அதில்‌ 
தேர்ச்சி பெற்றவன்‌" என்ற பொருட்களைச்‌ சுட்டுமாறு வரும்‌. 

ஸ்ரெளக்‌“ன: ச ஸ்ருக்னத்தில்‌ செய்யப்பட்டது, கிடைத்தது, வாங்கியது... 
மாது?ர:, ராஷ்ட்ரிய: 


ப்ராயப“வ: 

7ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ (முன்னால்‌ விள க்கப்பட்ட ஒட்டு) அங்கு 
பொதுவாக அல்லது 'ஏராளமாகக்‌ காணப்படும்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 
மாது*:, ராஷ்ட்ரிய: 


உபஜானூபகர்ணோப நீவேஷ்‌ ட“க்‌ 

'உபஜானு' முதலியவைகள்‌ 7 ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லாக நிற்கும்போது மேற்‌ 
சூத்திரத்தில்‌ குறிப்பிட்ட பொருளில்‌ 'டக்‌' ஒட்டு அச்சொற்களோடு வரும்‌. 
ஒளபஜானுக:, ஒளபகர்ணிக:, ஒளபநீவிக: 


முனையாக: மீனாட்சி... ..90.. 


4.3.41 ஸம்பூதே 
7ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லோடு, 
“பொருட்‌: களைச்‌ 'சுட்டும்போது (மேலே' விளக்கப்பட்ட “தத்தித) ஒட்டு வரும்‌. 
மாது! ர 'ர்ர்ஷ்ட்ரிய்‌! 


4.3.42 கோஸுட்“ட "ஞ்‌ 
காகாஸ' (பட்டுப்பூச்சிக்கூடு) என்ற சொல்லுக்தரப்ல்‌ மேற்கூறிய 
பொருளைச்‌ சுட்டும்போது ட“ஞ்‌ ஒட்டு வரும்‌. 
கெளஸேய: 'பட்டுத்துணி' த 
'கோஸ உறை என்ற பொருளையும்‌ கொண்டது. ஆயினும்‌, கெளஸேயம்‌, 
கத்தி (உறையில்‌ பொருந்தியது] என்ற பொருளைச்‌ சுட்டாது. 
4.3.43 ''காலாத்ஸ்ரது புஷ்ப்யத்‌ ப்ச்யமானேஷா'" 
7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ காலத்தைக்‌ "குறிக்கும்‌ 'சொல்லுக்குப்பின்‌ 
“நல்லது, பூக்கும்‌,” பழுக்கும்‌ (அக்காலத்தில்‌) என்ற பொருளில்‌, முன்னால்‌ 
“கூறப்பட்ட ஒட்டு வரும்‌. : 
“ஸ்ஸிர்மனுலேப்னம்‌ 
“'வாஸ்ந்த்ய குந்தலதா வசந்த காலத்தில்‌ பூக்கும்‌ ம்ல்லின்க' 
ஸூரத? ஸாலய 'சரத்‌ காலத்தில்‌ முதிரும்‌ தான்யம்‌' 


ஆ 
[2] 


'உப்தே ச 

்‌ தாலத்தைக்‌' குறிக்கும்‌. ஏழாம்‌ 'வேற்றுமையிலமையுக்‌ சொற்களுக்குப்பின்‌ 
'அப்போது (அக்காலத்தில்‌ விதைக்கப்பட்டது” என்ற பொருளில்‌ குறிப்பிட்ட 
ஒட்டு வரும்‌. 

ஹைமந்தா யவா 

க்‌ 'ரைஷ்மா்‌ வ்ரீஹ்ய 

இச்சத்திர்ம்‌' 'யோகவிபாகமாரகும்‌. “இது தொடர்ந்துவரும்‌: -சீத்திரத்திலும்‌ 
அனுவிருத்தியாகும்‌. - 


4.3.45 ஆஸ்வயுஜ்யா வுஞ்‌ 
'ஆஸ்வயுஜி' என்ற சொல்லுக்குப்பின்‌ மேற்சூத்திரத்தில்‌ கூறிய போருளில்‌ 
'வுஞ்‌' ஒட்டு வரும்‌, 
ஆஸ்வயுஜகா: “மர்ஷா:- “அஸ்வயுஜியில்‌' விதைக்கப்பட்ட்‌ உளுநது 
பணை நட்சத்திரம்‌ பெளர்ணமியன்று வரும்‌ நாள்‌; 


க்‌ரீஷ்ம வஸந்தாதன்யதரஸ்யாம்‌ 
க்ரீஷ்ம, வஸந்த ஆகியவைகளுக்குப்பின்‌ 'அப்போது' விதைக்கப்பட்டது"! என்ற: 
பொருளில்‌ 'வுஞ்‌' ஒட்டு: 'விருப்பாக வரும்‌. 
கிரைஷ்மம்‌ ஸஸ்மம்‌; வாஸந்தகம்‌, 
க்‌*ரைஷ்மகம்‌ ஸஸ்யம்‌ வாஸந்த்ம்‌ 


ன்‌ 
க 


91 


4.3.47 


ல 
ன்‌ 


4.3.50 


4.3.51 


பாணினியின்‌ அஷ்ட_ாத்தியாயி 


* தேயம்ருணே 

ஏழாம்‌ வேற்றுமையிலயையும்‌ காலத்தைக்‌ குறிக்கும்‌ ெந்களுக்குபபில்‌. 
குறிப்பிட்ட ஒட்டு, 'கடன்‌ வகையில்‌ அப்போது கொடுக்கப்பட வேண்டியது' 
என்ற பொருளில்‌ வரும்‌. 

மாஸிகம்‌:- ஒரு மாதத்தில்‌ கொடுக்கப்பட வேண்டிய கடன்‌ 

ஆர்த்‌*த* மாஸிகம்‌-15 நாட்களில்‌ கொடுக்கப்பட வேண்டிய கடன்‌ 
ஸாம்வத்ஸரிகம்‌-ஒராண்டில்‌ கொடுக்கப்பட வேண்டிய கடன்‌ 


கலாப்யஸ்‌'வத்த*யவபு"ஸ 

கலாபி, அஸ்வத்த?, யவபு'ஸ ஆகிய காலத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொற்கள்‌ 7ஆம்‌ 
வேற்றுமையிலமைந்து, அப்போது கொடுக்கப்பட வேண்டிய கடன்‌ என்ற 
பொருளைச்‌ சுட்டும்போது 'வுஞ்‌' ஒட்டு அச்சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. 
கலாபி முதலியவைகள்‌ மறைமுகமாகக்‌ காலத்தைச்‌ சுட்டும்‌. எக்காலத்தில்‌ 
மயில்கள்‌ இணை சேர்ந்து, சத்தமுண்டாக்குகிறதோ அது கலாபி எனப்படும்‌. 
எப்போது அஸ்வத்த மரம்‌ பழங்‌ கொடுக்கிறதோ அது அஸ்வத்த எனப்படும்‌. 
எக்காலத்தில்‌, பார்லி குத்தப்படுகிறதோ அது 'யவபுஸ' எனப்படும்‌. 


கலாபகம்‌, அஸ்வத்த?கம்‌, யவபு'ஸகம்‌ 


க்‌ ரீஷமாவரஸமாத்‌ வுஞ்‌ 

க்ரீஷ்ம அவரஸம ஆகியவைகளுக்குப்பின்‌ 'அப்போது கொடுக்கப்பட 
வேண்டிய கடன்‌" என்ற பொருளில்‌ 'வுஞ்‌' ஒட்டு வரும்‌. 

க்‌*ரைஷ்மகம்‌ 

ஆவரஸமகம்‌ 


ஸம்வத்ஸராக்ரஹாயணீப£யாம்‌ ட“ஞ்ச 

ஸம்வத்ஸர, அக்‌ரஹாயணீ ஆகிய சொற்களுக்குப்பின்‌, மேலே 

குறிப்பிட்ட பொருளில்‌ 'ட2ஞ்‌' ஒட்டு வரும்‌. 'வுஞ்‌' உம்‌ வரும்‌ என்று 'ச' 
குறிக்கிறது. 

ஸாம்வத்ஸரிகம்‌-'ஒராண்டில்‌ கொடுக்கப்பட வேண்டிய கடன்‌" 

ஆக்‌ ரஹாயணிகம்‌, 

ஆக்ரஹாயணகம்‌ 

சூ. 4.3.16 ஸம்வத்ஸர என்ற சொல்லோடு பழம்‌, பருவம்‌ என்ற பொருளைக்‌ 
குறிக்கும்போது 'அண்‌' ஒட்டு விதிக்கிறது. இச்சூத்திரம்‌ 'கடன்‌' என்ற 
பொருளில்‌ 'அண்‌' வருவதைத்‌ தடுத்து, 'ட£ஞ்‌,' 'வுஞ்‌'ஐ விதிக்கிறது. 
வ்யாஹாதி ம்ருக” 

ஏழாம்‌ வேற்றுமையிலமையும்‌ காலத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்லோடு. குறிப்பிட்ட 
விலங்கு அச்சமயம்‌ சுற்றுகிறது அல்லது கத்துகிறது என்ற பொருளில்‌ வரும்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி . 92 


4.3.52 


4.3.53 


4.3.54 


4.3.55 


நைஸ' 
நைஸிக 


ப்ராதோஷ:, ப்ராதோவிக:- வைகறையில்‌ அல்லது அந்தியில்‌ கத்தும்‌ விலங்கு 


இரவில்‌ சுற்றும்‌ விலங்கு 


ததஸ்ய ஸோட“ம்‌ 

முதல்‌ வேற்றுமையிலமையும்‌ காலத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ இது 
அவன்‌ பழக்கம்‌ என்ற பொருளில்‌ ஒட்டு வரும்‌. 

நிஸா ஸஹசரிதமத்‌“யயனம்‌-நிஸா 

இரவில்‌ படிப்பது. தத்‌ ஸோட2மஸ்ய 

சாத்ரஸ்ய நைஸ:, நைஸிக 

இரவில்‌ படிக்கும்‌ பழக்கமுடைய மாணவன்‌ 


தத்ர பூவ 
அங்கு. வாழ்கிறான்‌ என்ற பொருளில்‌ 7ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 


முன்னால்‌ விளக்கப்பட்ட ஒட்டு வரும்‌. 


ஸ்ரெளக்‌*ன:-'ஸ்ருக்ளத்தில்‌ வசிப்பவன்‌" 
மாது*:-மதுராவில்‌ வசிப்பவன்‌ 


தி'கரதி'ப்‌யோ யத்‌ 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ திக்‌”, முதலிய சொற்களுக்குப்பின்‌ 
மேற்சூத்திரத்தில்‌ கூறிய பொருளில்‌ யத்‌ ஒட்டு வரும்‌. 

தி£ஸ்யம்‌ 

சேனாமுக்‌“யம்‌-படையின்‌ முன்‌ கலில்‌ நிற்கும்‌ 

சேனாஜக” ன்யம்‌-படையின்‌ பின்‌ பக்கத்தில்‌ நிற்கும்‌ 


வா: உதசகாத்‌ ஸம்க்‌”ஞாயாம்‌ 


'உதக' என்ற சொல்லுக்குப்பின்‌ யத்‌ ஒட்டு தருளில்ஸ்டீட சொல்‌ ஒரு 
பெயரைச்‌ சுட்டும்போது வரும்‌. 


ஸரீரா வயவாச்‌ ச 

உடலின்‌ ஒரு அவயவத்தைக்‌ குறிக்குஞ்‌ பண்ண டன்‌ யத்‌' ஒ ட்டு 
மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌. 

த5ந்தயம்‌-'பல்லிலுள்ள , கர்ணயம்‌ - 'காதிலுள்ள' 

ஒஷ்ட்ரயம்‌-'உதட்டிலுள்ள' 


த்ருதி குக்க்ஷி கலஸி வஸ்தி அஸ்தி அஹேர்‌ ட“ஞ்‌ 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌, த்ருதி (தோல்பை), குக்க்ஷி (வயிறு), கலஸி 
(பானை). வஸ்தி, அஸ்தி, அஹி (பாம்பு) ஆகிய சொற்களுக்குப்பின்‌ 
மேற்கூறிய பொருளில்‌ 'ட“ஞ்‌' ஒட்டு வரும்‌. 

தார்தேயம்‌ 


93 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


கெக்ஷ்யம்‌ 
காலஸேயம்‌ 
வாஸ்தேயம்‌ 
ஆஸ்தேயம்‌ 
ஆஹேயம்‌ 


க்‌'ரீவாப்‌*யோ அண்‌ ச 

'கீரீவா' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'அண்‌ ஒட்டு வரும்‌. 
'ட£ஞ்‌' உம்‌ வரும்‌ என்று 'ச சுட்டுகிறது. 

க்‌'ரைவம்‌, க்‌*ரைவேயம்‌ 


கம்பீ*ராஞ்ஞ்ய: 
'க/ம்பீ*ர' என்ற சொல்லுக்குப்பின்‌ மேலே கூறிய பொருளில்‌ 'ஞ்ய' ஒட்டு வரும்‌. 
களஎம்பீ“ர்யம்‌ 


வா: பஹிர்‌ தேவ பஞ்சஜனேப்‌“யஸ்‌ சேதி வக்தவ்யம்‌ 

ப'ஹி: (வெளியில்‌), தேவ (கடவுள்‌) பஞ்சஜன ஆகிய சொற்களோடும்‌ 
இவ்வொட்டு வரும்‌. 

பற்ஹ்யம்‌, தை”வ்யம்‌, பாஞ்சஜன்யம்‌ 


அவ்யயீபா£வாச்‌ ச 

மேலே கூறிய பொருளில்‌ 'ஞ்ய' என்ற ஒட்டு அவ்யயீப*£வத்‌ 
தொகைக்குப்பின்னும்‌ வரும்‌. 

பாரிமுக்‌“யம்‌ (பரிமுக“ம்‌ ஞ்ய) 

பாரிஹனவ்யம்‌ 

எல்லா அவ்யயீபாவத்‌ தொகைக்குப்பின்னும்‌ இவ்வொட்டு வராது. 

'பரிமுக' வகுப்பைச்‌ சேர்ந்த அவ்யயீ பாவங்களுக்குப்பின்தான்‌ இவ்வொட்டு 
வரும்‌. 

ஒளபகுலம்‌. 


அந்த: பூர்வபதா டட₹ஞ்‌ 

"அந்த:'என்ற சொல்லை முதலுறுப்பினராகக்‌ கொண்ட அவ்யயீபாவ 
பிராதிபதிகங்களுக்குப்பின்‌ ட2ஞ்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
ஆந்தர்‌ வேஸ்மிகம்‌, ஆந்தர்கே“ஹிகம்‌ 

வீட்டுக்குள்ளிருக்கும்‌ 


வா: ஸமான ஸப்தாட்‌'ட“ஞ்‌ வக்தவ்ய: 
'ஸமான' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ட“ஞ்‌' ஒட்டு வரும்‌. 
ஸாமானிக: 


முனைவர்‌ கு. மீனாட்சி ்‌ 94 
கணரற்த்‌ ரன ராகவனை வைக வவ வவ வவ வைகை வைகை வகைய வைகை ச்கைகைை 
வா: ததாதேஸ்‌'ச 
அது (ஸாமான என்ற சொல்‌) முதலில்‌ வரும்போதும்‌ 'ட“ஞ்‌'வரும்‌. 
ஸாமானக்‌"ராமிகம்‌, 'ஒரே கிராமத்திலுள்ள, வசிக்கும்‌' 
ஸாமான தேஸிகம்‌ 'ஒரே நாட்டில்‌ வசிக்கும்‌" 


வா: அத்‌“யாத்‌ மாதி“ப்‌1பஸ்‌' ச 

'அத்‌*பாத்ம' முதலிய சொற்களுக்குப்பின்னும்‌ இவ்வொட்டு வரும்‌. 
ஆத்‌"யாத்மிசும்‌, ஆதிதைவிகம்‌ 

ஆதி“பெ'திகம்‌ 


வா: ஊர்த்‌*வந்த5மாஸ்‌ ச ட£ஞ்‌' வக்தவ்ய 
'ஊர்த்‌*வந்தம' என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ 'ட*ஞ்‌" ஒட்டு வரும்‌ ஒள 
ர்த்‌*வந்தமிக: 


வா: ஊர்த்‌“வ தேஹாச்‌ ச 
ஊர்த்‌*வ தேஹ என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ 'ட2ஞ்‌' ஒட்டு வரும்‌. 
ஒளர்த்‌*வ தே“ஹிகம்‌ 


வா: லோகோத்தர பதாச்‌ ச . 
'லோக' என்ற சொல்லிறுதியுறுப்பினராக வரும்போதும்‌ 'ட*ஞ்‌' ஒ ட்டு வரும்‌. 
ஐகலெளகிகம்‌, பாரலெளகிகம்‌ 


வா: முக“பார்ஸ்‌'வ ஸப்தப்‌*பாம்‌ தஸந்தா ப்‌*யாம்‌ 

ஈய: ப்ரத்ய யோ வக்தவ்ய: 

“ஈய ஒட்டு, முக, பார்ஸ்வ ட க்கல்‌ தஸ்‌' ஒட்டையிறுதியாக க்‌ கொண்டு 
நிற்கும்போது வரும்‌. 

முக”தீயம்‌, பார்ஸ்வதீயம்‌ 


வா: ஜனபரயோ:குக்ச 

ஜன, பர ஆகியவைகளுக்குப்பின்‌, ஈய ஓட்டு இணைக்கும்போது அச்‌ 
சொற்களோடு, 'குக்‌' வரும்‌. 

ஜனகீயம்‌, பரகீயம்‌ 


வா: மத்‌யஸப்‌தாாதீய: 
'மத்‌*ய' வுக்குப்பின்‌ ஈய' வரும்‌ 
மத்‌ “யீய: 


வா: மண்‌ மீயெள ச ப்ரத்யயெள வக்தவ்யெள 
'மத்ய'வுடன்‌ 'மண்‌'மீய' ஒட்டுக்களும்‌ வரும்‌. 
மாத்‌*யமம்‌, மாத்‌*யமீயம்‌ 


95 


4.3.64 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


வா: மத்‌*யோ மத்‌*யம்‌ தினண்‌ சாஸ்மாத்‌ 
'மத்‌*ய' வோடு 'தி'னண்‌' ஒட்டு வரும்‌. 
அப்போது 'மத்ய' மத்யம்‌ ஆகும்‌. மத்‌“யந்தினம்‌ 


வா: ஸ்தாம்னோ லுக்‌ வக்தவ்ய: 
'ஸ்தள்ம்ன' வுக்குப்பின்‌ வரும்‌ ஒட்டு கெடும்‌ (லுக்‌) 
அஸ்வத்தாமா 


வா: அஜினாந்தாஸ்‌' ச 

'அஜின' (தோல்‌) என்ற சொல்லிறுதியில்‌ நிற்கும்போ தும்‌ இவ்வொட்டு கெடும்‌. 
(லுக்‌) 

வ்ருகாஜின:, ஸிம்ஹாஜின: 


க்‌ராமாத்‌ பர்யனு பூர்வாத்‌ 

பரி, அனு ஆகியவைகள்‌ முதலறுப்பினராகவும்‌, க்‌ராம என்ற சொல்‌ 
அதையடுத்து நிற்கும்‌ உறுப்பினராகவும்‌ கொண்ட அவ்யமீ பாவத்‌ 
தொகைக்குப்பின்‌ 'ட£ஞ்‌' ஒட்டு மேலே குறிப்பிட்ட பொருளில்‌ வரும்‌. 
பாரிக்‌“ராமிக:-கிராமத்தைச்‌ சுற்றியுள்ள 

ஆனுக்‌“ராமிக:-கிராமத்திலுள்ள 


ஜிஹ்வாமூலாங்குலேஸ்‌' ச? த 
ஜிஹ்வாமூல, அங்குலி ஆகியவைகளுக்குப்பின்‌, 'ச”' ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 

அங்கு”லீயம்‌ 


வர்க்ந்தாஸ்‌' ச 
'வர்க' என்ற சொல்லிறுதியில்‌ நிற்கும்போ தும்‌, அதற்குப்பின்‌ 'ச?' ஒட்டு வரும்‌. 
கவர்கீஃயம்‌-'க' வகுப்பைச்‌ சேர்ந்தது 


அஸபப்தே? யத்‌ க'ரவன்யதஸ்யாம்‌ 

“எழுத்து' அல்லது 'சொல்‌' என்ற பொருளைச்‌ சுட்டாத 'வர்க' எ ன்ற 
சொல்லையிறுதியாகக்‌ கொண்ட பிராதிபதிகத்துக்குப்பின்‌ 'யத்‌ ,க?' என்ற 
ஓட்டுக்கள்‌ விருப்பாக மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 

வாஸூதேவ வர்க்‌: (யத்‌) 

வாஸூதேவ வர்கீ'ண: (க?) 

வாஸூதேவ வர்கீய: (ச?) 


கர்ண லலாடாத்‌ கன்‌ அலங்காரே 
கர்ண (காது,) லலாட (நெற்றி), ஆகிய சொற்களுக்குப்பின்‌ 'கன்‌' ஒட்டு மேலே 


முனைவர்‌ கு. மீனாட்சி 96 


4.3.66 


கூறிய பொருளில்‌ வரும்‌. தருவிக்கப்பட்ட சொல்‌, ஒரணி அல்லது ஒரு நகை 
என்ற பொருளைச்‌ சுட்டும்‌. 

கர்ணிகா-'காதணி' 

லலாடிகா-நெற்றிச்‌ சுட்டி 


தஸ்ய வ்யாக்‌“பான இதி ச 

வ்யாக்‌யாதவ்ய நாம்‌ ன: 

அதன்‌ விளக்கவுரை' என்ற பொருளில்‌, அவ்விளக்கவுரையின்‌ பெயரு 
க்குப்பின்‌ ஒரு குறிப்பிட்ட ஒட்டு, (அது அங்கு காணப்படுகிறது என்ற 
பொருளில்‌) வரும்‌. 

ஸெளட: க்‌'ரந்த”-'வேற்றுமையொட்டுகளைப்‌ பற்றிய நூலின்‌ விளக்கவுரை" 
தைங்க':- 'வினையுறுப்புகளைப்‌ பற்றிய நூலின்‌ விளக்குவுரை' 


பஹ்வசோ அந்தோதாதாட்‌' ட£ஞ்‌ 

பல உயிர்களைக்‌ கொண்டதும்‌, இறுதியசையில்‌ உதாத்த சுரத்தைக்‌ 
கொண்டதுமான ஒரு விளக்கவுரையைக்‌ குறிக்கும்‌ நூலுக்குப்பின்‌ 
மேற்சூத்திரத்தில்‌ கூறப்பட்ட பொருளில்‌ ட£ஞ்‌ ஒட்டு இணைக்கப்படும்‌. 

ஷா . ட ரி . 'ஸவும்‌ ன வும்‌ G ஷ்‌ ண ஆக மாறும்‌ ரி தி 

கூறும்‌ நூலின்‌ விளக்கவுரை" 


க்ரது யக்‌“ஜேப்‌*யஸ்‌ ச 

மேலே கூறப்பட்ட பொருளில்‌ க்ரது, யக்‌ஞ ஆகியவைகளில்‌ பெயர்களுக்குப்‌ 
பின்னும்‌ 'ட“ஞ்‌' ஒட்டு வரும்‌. 

ஆக்னிஷ்டோமிக:- அக்னிஷ்டோமத்தைப்‌ பற்றிய நூலின்‌ விளக்கவுரை 
வாஜபேயிக:, ராஜஸூயிக: 

யக்ஞ பாகயக்ஞீக:, நாவயக்ஞீக: 

இச்சூத்திரம்‌ அந்தோதாத்தமான' நூலின்‌ பெயரைப்‌ பற்றியதல்ல. வாஜபேய 
ராஜஸூய ஆகியவைகள்‌ நடுவில்‌ உதாத்தம்‌ கொண்டது. 

க்ரது, யக்ஞ என்ற இரண்டு சொற்களும்‌ ஒரே பொருளையுடைத்தாயினும்‌, 
யக்ஞ என்ற சொல்லைத்‌ தனியாகக்‌ குறிப்பிட்டிருப்பது, சோமயாகத்தைத்‌ 
தவிர்த்த மற்ற யாகங்களை மட்டுந்தான்‌ இங்கு பேசப்படுகிறது என்று 
சுட்டுவதற்காக. ஏனென்றால்‌ 'க்ரது' என்ற சொல்‌ சோமயாகங்களைத்தான்‌ 
கறிக்கு 

பாஞ்செளதூனிக:. தரஸெளதனிக: 


அத்‌*யாயேஷ்வேவர்ஷே: 

வேதத்தின்‌ விளக்கவுரை, ஒரு ரிஷியின்‌ பெயராக அமையும்‌ போது, 
மேற்கூறிய பொருளில்‌ 'ட'ஞ்‌' ஒட்டு வரும்‌. தருவிக்கப்பட்ட சொல்‌ ஒரு 
அத்தியாயத்தைக்‌ குறிக்கும்‌. 

வாஸிஷ்‌ டி*கோ அத்யாய: 


97 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


4.3.70 


ரிஷி-ப்ரவரத்தைக்‌ குறிக்கும்‌. அதாவது வேதத்தின்‌ பகுதி ஒரு ரிஷியா 
லாக்குப்பட்டது. வாஸிஷ்டிக: என்ற சொல்‌ வசிஷ்டராலாக்கப்பட்ட வேதத்தின்‌ 
விளக்கவுரையைக்‌ கொண்ட ஒரு அத்தியாயம்‌ என்ற பொருளைச்‌ சுட்டும்‌. 


பெளரோடுா£ஸ' புரோடஸாத்ஷ்டன்‌ 

(மேற்கூறிய பொருளில்‌) பெளரோடாஸ, புரோடாஸ என்ற 
சொற்களுக்குப்பின்‌, 'ஷ்டன்‌' ஒட்டு வரும்‌. 

பெளரோடஸிக: 

புரோடாஸம்‌ எனப்படும்‌ யாகத்துக்கான ஆப்பத்தைத்‌ 
தூய்மையாக்குவதற்காகக்‌ கூறப்படும்‌ மந்திரங்கள்‌ பெளரோடாஸம்‌ 
எனப்படும்‌. அம்மந்திரங்களின்‌ விளக்கவுரை பெளரோடாஸிக மெனப்படும்‌. 
பெளரோடஸிகீ (பெண்பால்‌) 

“புரோடராஸ' ஆப்பத்தைப்‌ பற்றிய நூல்‌ புரோட?£ஸ இதன்‌ விளக்கவுரை 
புரோடஈஸிக: எனப்படும்‌ அதன்‌ பெண்பால்‌ புரோடாஸிகீ. 

இவைகள்‌, புரோடாஸ மந்திரங்களைக்‌ குறிக்கிறது. 

அந்த யாகத்தையல்ல. 


ச்‌ந்தஸோ யதணெள 

“ச*ந்த£ஸ்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'யத்‌', 'அண்‌' என்ற ஒட்டுக்கள்‌ மேலே 
கூறிய பொருளில்‌ வரும்‌. 

ச£ந்த'ஸ்ய:, சசாந்த'ஸ: 


த்‌”வியஜ்‌ ருத்‌”ப்‌ராஹ்மணார்க ப்ரத“மாத்‌“வர 
புரஸ்சரண நாமாக்‌”யாதாட்‌ ட“க்‌ 
ஈரசையைக்‌ கொண்ட சொற்களுக்குப்பின்னும்‌. '௬ (குறில்‌) ஈற்றுச்‌ 
சொல்லுக்குப்பின்னும்‌ பராஹ்மண (வேதநூல்‌) ருக்‌ (இருக்கு வேதத்தின்‌ 
ஒரு செய்யுள்‌), ப்ரத2ம (முதல்‌), அத்‌*வர (யாகம்‌), புரஸ்சரண (முதலில்‌ செய்ய 
வேண்டிய யாகக்கிரியை), நாம (பெயர்ச்‌ சொல்‌) ஆக்யாத (வினைச்‌ சொல்‌) 
ஆகியவைகளுக்குப்பின்‌ மேலே கூறிய பொருளில்‌ 'ட'க்‌' ஒட்டு வரும்‌. 
ஐஷ்டி ச:(இஷ்டி * ட£க்‌), பாஸூக: 
சாதுர்ஹோத்ருகஃ, பாஞ்சஹோத்ருக: 

ப்ராஹ்மணிக:, ஆர்சிக:, ப்ராதி“மிக: 
ஆத்‌”“வரிக:, பெளரஸ்சரணிக:, நாமிக:, 
ஆக்‌*யாதிக:, நாமாக்‌“யாதிக: 


அண்ருக"யனாதிப்‌*ய: - 

'ருக4யன' முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 

ஆர்கயன:, பாத” வ்யாக்‌"யான: 


“அண்‌ ஐ இங்கு மறுபடியும்‌ திருப்பிக்‌ குறிப்பிட்டிருப்பது, இதைத்‌ தொடர்ந்து 


முனைவர்‌ கு. மீனாட்சி 98 


4.3.74 


4.3.77 


வரும்‌ சூத்திரங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ அபவாத விதிகள்‌, இந்தச்‌ 


சூத்திரத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ வகுப்பைச்‌. சேர்ந்து சொற்களில்‌ 


பயன்படுத்தத்‌ தடை விதிப்பதற்காக, காட்டாக வாஸ்துவித்‌ஃப: 


தத ஆகத: 

5ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ குறிப்பிட்ட ஒட்டு அங்கிருந்து வந்தது. 
என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஸ்ரெளக்‌“ன:- ஸ்ருக்னத்திலிருந்து வந்தது 

மாது?ர:, ராஷ்ட்ரிய: 


டக்யஸ்த்னேப்‌"ய: 

'வரியின்‌ மூலம்‌' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ சொல்லுக்குப்பின்‌ டக்‌' ஒட்டு 
மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 

ஸெளல்கஸாலிக: (ஸூல்கஸாலா டக்‌) 'சுங்கவரி' 

ஆகரிகம்‌ 'சுரங்கத்திலிருந்து கிடைக்கும்‌ வரி' 


ஸுண்டிகாதி'ப்‌£யோ அண்‌ 

'ஸுண்டிக' முதலியவைகளுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 

ஸெளண்டிக: 

கார்கண: 

தடை விதியைத்‌ தடுப்பதற்காக 'அண்‌'ஐத்‌ திரும்பவும்‌ இங்கு 
கூறப்பட்டிருக்கிறது. 

ஒளதபான: 


வித்‌*பாயோனி ஸம்ப£ந்தே*ப்‌*யோவுஞ்‌ 

படிப்பு, குடும்பம்‌ (ரத்த சம்பந்தம்‌) ஆகியவைகளினால்‌ ஒருவனின்‌ உறவைக்‌ 
குறிக்கும்‌ சொற்களுக்குப்பின்‌ 'வுஞ்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
ஒளபாத்‌“யாயகம்‌-'உபாத்தியாயரிடமிருந்து வந்தது/பெறப்பட்டது' 
ஆசார்யகம்‌ 

மாதாமஹக: 'தாய்‌ வழி பாட்டனாரிடமிருந்து கிடைத்த சொத்து 
பைதாமஹக: 'தந்‌ைத வழிபாட்டனாரிடமிருந்து பெறப்பட்ட சொத்து” 


ருதஷ்ட க்‌ 

மேற்கூறிய சூழலில்‌ '௬ ஈற்றுச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'டக்‌' ஒட்டு ஐரும்‌, 
ஹெனத்ருகம்‌-' ஹோதாவிடமிருந்து பெறப்பட்டது' 
ப்‌“ராத்ருகம்‌-ஸ்கோதரனிடமிருந்து பெறப்பட்டது' 


மாத்ருகம்‌, ஸ்வாஸ்ருகம்‌ 


ஸாவித்ரம்‌- மேற்கூறிய உறவைக்‌ குறிக்காவிட்டால்‌, இவ்வடிவம்‌ ஆகும்‌. 


4.3.79 


4.3.83 


பாணினியின்‌ அஷ்ட_ாத்தியாயி 


பிதுர்யச்ச 

'பித்ரு வுக்குப்பிறகு 'யத்‌' மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌. 
'வுஞ்‌' உம்‌ வரும்‌ (௪) 

பித்ர்யம்‌, பைத்ருகம்‌ 


கேள்த்ராத*ங்கவத்‌ 

கோத்ரத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்லுக்குப்பின்‌, மேற்கூறிய பொருளி ல்‌ அதன்‌ 
அடையாளம்‌ (அங்க) என்பதின்‌ தொடர்பாகக்‌ கூறப்பட்ட ஒட்டுக்கள்‌ வரும்‌. 
சூ. 4.3.126, 127 'அங்க' என்பதைப்‌ பற்றிய ஒட்டு கூறப்படுகிறது. 
ஒளபக”வச: உபகுவின்‌ வமிசத்தில்‌ வந்தவர்களின்‌ அடையாளம்‌. 
ஒளபகவகம்‌ 


ஹேது மனுஷ்யேப்‌“யோ அன்ய தரஸ்யாம்‌ ரூப்ய: 

காரணத்தைச்‌ சுட்டும்‌ சொல்லுக்குப்‌ பின்னும்‌, அல்லது காரணத்தைச்‌ சுட்டும்‌ 
ஒரு மனிதனுடைய பெயர்க்குப்‌ பின்னும்‌, அதிலிருந்து பிறந்தது என்ற 
பொருளைச்‌ சுட்டும்‌ 'ரூப்ய' என்ற ஒட்டு விருப்பாக இணைக்கப்படும்‌. 
ஸமரூப்யம்‌ அல்லது ஸமீயம்‌ (௪. 4.2.138) 'ஒத்தகாரணத்திலிருந்து 
பிறந்தது' விஷமரூப்யம்‌, விஷமீய ம்‌' வெவ்வேறு காரணங்களால்‌ உண்டானது. 
தே/வதத்தரூப்யம்‌, தை”வத”த்தம்‌-தேவதத்தனிடமிருந்து பிறந்தது. 


மயட்‌ ச 

'மயட்‌' ஒட்டும்‌ மேலே கூறப்பட்ட சூழலில்‌ வரும்‌. ஸமமயம்‌, விஷம மயம்‌, 
தேவத£த்தமயம்‌. 'மயட்டின்‌, 'ட்‌' இவ்வாறாக்கப்பட்ட சொற்கள்‌ பெண்பாற்‌ 
சொற்கள்‌, 'ஙீப்‌' ஒட்டிணைத்துப்‌ பெறப்படுமென்று குறிக்கும்‌. ஸமமமீ, 
விஷமமயீ, தேவதத்த மயீ. 


ப்ரப£வதி 

“முதன்‌ முதலில்‌ தோன்றுவது” என்ற பொருளில்‌, மேலே விவரிக்கப்பட்ட 
ஒட்டுக்களிலொன்று, 5ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுடன்‌ வரும்‌. 
ஹைமவதீ-இமயமலையிலிருந்து தோன்றியது அதாவது கங்கை. 
தன்ரதீ-சிந்து நதீ 

ப்ரபவதி, உற்பத்தியைக்‌ குறிக்காது. இது பொருள்‌. 'தத்ரஜாத: என்பதிலிருந்து 
பெறப்படும்‌ ஆரம்பஸ்தானம்‌ தெரியாத முதல்‌ முதலில்‌ ஒரு இடத்திலிருந்து 
தோன்றுவது என்ற பொருளை இது சுட்டும்‌. 


விதூராஞ்ஞ்ய: 

'விதூ“ர' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ஞ்ய' ஒட்டு மேலே குறிப்பிட்ட பொருளில்‌ 
வரும்‌. 

வைதூ "ரய: வைடூர்யம்‌-விதூர என்ற இடத்தில்‌ காணப்படும்‌ மணி. வாலவாய 
என்ற மலையில்‌ காணப்படும்‌ கல்லை, விதூர என்ற நகரத்தில்‌ இழைத்து 


முனைவர்‌ கு. மீனாட்சி 100 


வைடூர்யம்‌ ஆக்கப்படுகிறது. 


தத்‌? ௧”ச்ச2தி பதி?தூ தயோ: 

2ஆம்‌ வேற்றுமையில்‌ நிற்கும்‌ சொல்லுக்குப்பின்‌ மேலே விளக்கப்பட்ட ஒட்டு, 
'அது அங்கு போகிறது' என்ற பொருளில்‌. ஒரு சாலை அல்லது தூதர்‌ ஆகும்‌. 
ஸ்ரெளக்‌*ன: ஸ்ருக்னத்துக்குப்‌ போகும்‌ சாலை அல்லது தூதர்‌ 


அபி“நிஷ்க்ராமதி த்‌'வாரம்‌ 

'அதை (அந்த இடத்தை) நோக்கியிருக்கும்‌ வாயில்‌' என்ற பொருளில்‌, ஒரு 
ஒட்டு 2ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

ஸ்ரெளக்‌“ன:- ஸ்ருக்னத்தை நோக்கி நிற்கும்‌ கோட்டை-வாயில்‌ 


அதி£க்ருத்ய க்ருதே க்‌*ரந்தே* 

“அப்பொருளின்‌ பற்றி எழுதிய்‌' என்ற பொருளில்‌ 2ஆம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுக்குப்பின்‌, அவ்வாறு எழுதியது ஒரு நூல்‌ என்று குறிக்கும்‌ போது 
மேலே கூறப்பட்ட ஒட்டுக்களில்‌ ஒன்று வரும்‌. 

ஸெளப த்‌*ர:- சுபத்திராவைப்‌ பற்றிய நூல்‌ 

கெளரிமித்ர:, யாயாத: 


வா: லுபன்க்‌“யாயிகார்த“ஸ்ய ப்ரத்யயஸ்ய பஹூலம்‌ 

ஒரு கிதை (ஆக்யாயிகா)யைச்‌ சுட்டும்போது, ஒட்டு பலவகையில்‌ கெடும்‌. 
வாஸவதச?த்தா-'வாஸவதத்தையைப்‌ பற்றிய கதை' . 

ஊர்வஸீ, சில சமயங்களில்‌ ஒட்டு கெடாது பைமரதீ£ 


ஸிஸுக்ரந்த*பமஸப” த்‌”வந்த்‌*வ இந்த்ர ஜனனாதி£ப்‌“யஸ்‌' ச? 
மேலே குறிப்பிட்ட பொருளில்‌, 'ச*' ஒட்டு, 2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ 
கீழ்க்கண்ட சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. 


ஸிஸுக்ரந்த”-ஸிஸுக்ரந்தீய- குழந்தைகளின்‌ அழுகையைப்‌ பற்றிய நூல்‌' 
யமஸப”“-யமஸபீயம்‌ 


த்‌'வந்த்‌'வ-அக்னிகாஸ்யபீய:, ஸ்யேன கபோதீய: 
வாக்ய பதீயம்‌, இந்த்ரஜனன--இந்த்ரஜனனீயம்‌. 


வா: த்‌'வந்த'வே தே”வாஸூராதி"ப்‌*ய: ப்ரதிஷேத*: 
தேவாஸுர முதலிய துவந்துவத்‌ தொகைகளுக்குப்பின்‌ இவ்வொட்டு வராது. 
தைவாஸுரம்‌-தேவர்‌, அசுரர்களின்‌ யுத்தத்தைப்‌ பற்றிய நூல்‌ ராக்ஷோஸுரம்‌. 


101 


4.3.89 


4.3.94 


4.3.95 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


ஸோ அஸ்ய நிவாஸ: 

"இது அவனிருப்பிடம்‌' என்ற பொருளில்‌ முதல்‌ வேற்றுமைச்‌ சொல்லிற்குப்‌ 
பின்‌ ஒட்டு (மேலே விளக்கப்பட்ட) வரும்‌. 

ஸ்ரெளக்ன: 'ஸ்ருக்ன தேசத்தில்‌ வசிப்பவன்‌" 


அபி£ஜனஸ்‌' ச 

“இது அவன்‌ தாய்நாடு' என்ற பொருளில்‌, முதல்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுக்குப்கிள்‌ ஒடு வனும்‌ 

ஸ்ரெளக்ன: 'ஸ்ருக்ன தேசத்தைத்‌ தாய்‌ நாடாகக்‌ கொண்டவன்‌" 


ஆயுத”ஜீவிப்‌“யஸ்‌ ச”: பர்வதே 

மலையைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ 'ச?' ஒட்டு, (மேலே குறிப்பிட்ட 
பொருளில்‌) 'ஆயுதங்கள்‌ மூலம்‌ வாழ்பவன்‌" என்று கட்டும்போது வரும்‌. 
ஹ்ருத்‌”கேலீயா:-'ஹ்ருத்கோல மலையை இருப்பிடமாகக்‌ கொண்ட 
வீரர்கள்‌" 

ரோஹிதகிரீயா:. அந்த*க வர்த்தீய: 

ஆனால்‌ ஆர்க்ஷோதா ப்ராஹ்மணா: 

ரிக்ஷோூத மலையைத்‌ தாய்‌ நாடாகக்‌ கொண்ட பிராம்மணர்கள்‌. 
(ஆயுதஜீவீ) என்ற பொருளைச்‌ சுட்டாததால்‌, 'ச” ஒட்டு இங்கு வராது) 
ஸாங்காஸ்யகா: ஆயுத” ஜீவின:- (இது லையைக்‌ குறிக்கவில்லை) 


ஸுண்டி”காதி”ப்‌யோ ஞ்ய: 

'ஸ'ண்டிக' முதலியவைகளுக்குப்பின்‌ 'ஞ்ய' ஒட்டு மேலே குறிப்பிட்ட 
பொருளில்‌ வரும்‌. 

ஸாண்டிக்ய: (ஸண்டிக), ஸார்வஸேன்ய: (ஸர்வஸேன) 


ஸிந்து* தக்ஷஸி'லாதி"ப்‌யோ அணஜெள 

மேலே கூறிய பொருளில்‌ 'ஸிந்து' முதலியவைகளுடன்‌ 'அண்‌' ஒட்டும்‌ 
'தக்ஷஸிலா' முதலியவைகளுடன்‌ அஞ்‌' ஒட்டும்‌ வரும்‌. 

ஸைந்தவ: (ஸிந்து), வார்ணவ: (வர்ணு) 

தாக்ஷஸிலா: (தக்ஷஸிலா), வாத்ஸோத்‌”த“ரஈண 

(வத்ஸோத்‌'த*ரண) 


தூதி” ஸலாதுர வர்மதீ கூசவாராட்‌ ட“க்‌ சண்‌ ட“ஞ்‌ யக: 

(மேலே குறிப்பிட்ட பொருளில்‌) தூதி, ஸலாதுர, வர்மதீ, கூசவார 
ஆகியவற்றிற்குப்பின்‌ முறையே ட“க்‌, சண்‌. ட ஞ்‌. யக்‌ ஒட்டுக்கள்‌ வரும்‌. 
தெளதேய:, ஸாலாதுரீய:, வார்மதேய: கெளசவார்ய: 


பக்தி: 
லுதல்‌ வேற்‌ * சொல்லுக்குப்பின்‌ மேலே விளக்கப்பட்ட ஒட்டு, இது 


முனைவர்‌ கு. மீனாட்சி 102 


4.3.96 


4.3.97 


அவனது/பற்றுள்ள பொருள்‌ (அ) விரும்பிய பொருள்‌ என்ற பொருளில்‌ வரும்‌. 
ஸ்ரெளக்‌*ன:- 'ஸ்ருக்னத்தின்‌ மேல்‌ பற்றுள்ளவன்‌' 


அசித்தாத'தேஸ' காலாத்‌ ட”க்‌ 

ஒரு தேசத்தின்‌ பெயரையோ அல்லது காலத்தையோ சுட்டாத உயிரற்ற 
பொருளைச்‌ சுட்டும்‌ சொல்லுக்குப்பின்‌ 'ட£க்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 

ஆபூபிக:- "ஆப்பத்தை விரும்புபவன்‌" 

பாயஸிச:, ஸாஷ்குலிக: 


மஹாராஜாத்‌ ட“ஞ்‌ 

'மஹாராஜ' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ட2ஞ்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 

மாஹாராஜிக:- 'மஹாராஜனிடம்‌ பற்றுள்ளவன்‌' 


வாஸுதேவார்ஜுனாப்‌“யாம்‌ வுன்‌ ்‌ 
வாஸுதேவ, அர்ஜுன என்ற சொற்களுக்குப்பின்‌ 'வுன்‌' ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 

வாஸுதேவக:, அர்ஜுன க: 


கோத்ரக்ஷத்ராக்‌“யேப்‌*யோ ப£ஹுலம்‌ வுஞ்‌ 

கோத்திரத்தின்‌ பெயர்‌, க்ஷத்திரியனின்‌ பெயர்‌ ஆகியவற்றிற்குப்‌ பின்‌ மேலே 
கூறிய பொருளில்‌ 'வுஞ்‌' ஒட்டு பலவகையில்‌ வரும்‌. 

ம்லெளசுகாயனக: ஒளபக3வக: 

க்ஷத்திரிய-நாகுலக:, ஸாஹதேவக: 

பாணினீய:, பெளரவீய: இங்கு 'வுஞ்‌' வராது. 


4.3.100 ஜனபதி"னாம்‌ ஜனபதவத்‌ ஸர்வம்‌ ஜன பதேன 


ஸமான ஸப்‌*தரானாம்‌ ப'ஹுவசனே 

ஒரு நாட்டின்‌ பெயரையொத்த பெயரைக்‌ கொண்ட 

க்ஷத்திரிய அரசகுமாரர்களைக்‌ குறிக்குஞ்‌ சொல்‌ பன்மையிலமையும்‌ போது 
(மேலே கூறிய பொருளைச்‌ சுட்டும்‌ ஒட்டுக்கள்‌) நாட்டைக்‌ குறிக்குஞ்‌ 
சொற்களுக்குப்பின்‌ வருவதையொத்த ஓட்டுக்கள்‌, க்ஷத்திரிய 
அரசகுமாரர்களின்‌ பெயரைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களோடும்‌ வரும்‌. 

ஆங்க "க:- (அங்க வுஞ்‌) 'அங்க' எனப்படும்‌ 

க்ஷத்திரியர்களிடம்‌ பற்றுள்ளவன்‌. 


- 43.101 தேன ப்ரோக்தம்‌ 


அவனால்‌ சொல்லப்பட்டது. 


3ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'சொல்லப்பட்டது' என்ற பொருளில்‌ 


103 பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


மேலே கூறிய ஒட்டு இணைக்கப்படும்‌. 

மாது£ரீ வ்ருத்தி:- வேறொருவர்‌ எழுதிய நூலுக்கு மாது என்பவனால்‌ 
எழுதப்பட்ட உரை. 

பாணினீயம்‌, ஆபிஸலம்‌, காஸலம்‌, காஸக்ருத்ஸ்னம்‌. 


4.3.102 தித்திரி வரதந்து க£ண்டி”க உக£ச்‌ சண்‌ 
மேலே கூறிய பொருளில்‌, தித்திரி, வாதந்து, கூண்டி”க, உ௧ 
ஆகியவைகளுக்குப்பின்‌ 'ச£ண்‌' ஒட்டு இணைக்கப்படும்‌. 
தைத்திரீயா: 'தித்திரி என்பவரால்‌ சொல்லப்பட்டதைப்‌ படிப்பவர்கள்‌" 
வாரதந்தவீயா:, கண்டி“கியா:, ஒளகீயா: 
இது வேதமொழியைப்‌ பற்றியது. 


4.3.103 காஸ்யப கெளஸி காப்‌*யாம்‌ ௬ஷிப்‌*பாம்‌ ணினி: 
ரிஷியின்‌ பெயரான காஸ்யப, கெளஸிக என்ற சொற்களுக்குப்பின்‌ மேலே 
கூறிய பொருளில்‌ 'ணினி' ஒட்டு இணைக்கப்படும்‌. காஸ்யபின: 


4.3.104 கலாபி வைஸம்பாயன அந்தே வாஸிப்‌*யஸ்‌' ச 
மேலே கூறிய பொருளில்‌, கலாபி, வைசம்பாயன ஆகியவர்களின்‌ சிஷ்யர்கள்‌ 
என்று கட்டுஞ்‌ சொற்களுக்குப்‌ பின்னும்‌ 'ணினி' ஒட்டு வரும்‌. 
கலாப சிஷ்யர்கள்‌-ஹரித்‌”௬. 


ச£க'லி, தும்பு”௬:, உலப 

வைஸம்பாயன சிஷ்யர்கள்‌- ஆலம்பி?, பலங்க”, கமல, ௬சாப”, அருணி, 
தாண்ட்ய, ஸ்யாமாயன, கட”, கலாபீ ஹாரித்‌'ரவிண: 'ஹரித்ருவினால்‌ எழுதிய 
விளக்க உரையைப்‌ படிப்பவர்கள்‌ ' 

தெளம்புரவிண:, ஒளலாபின: ஆலம்பி”ன:, பாலங்கி?ன:, காமலின:, 
ஆர்ச்சாபி“ன:, ஆருணின:, தாண்டின: 

ஸ்யாமாயனின:, கட (ஒட்டு கெடும்‌) கலாபீ (அண்‌ ஒட்டுடன்‌) 
இச்சூத்திரம்‌ நேர்‌ சிஷ்யர்களைத்தான்‌ குறிக்கும்‌. சிஷ்யர்களின்‌ சிஷ்‌ 


யாகளல்ல. 


4,3.105 புராண ப்ரோக்தேஷு ப்‌'ராஹ்மண கல்பேஷா 
ணினி என்ற ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌, பழங்காலத்து ரிஷிகளால்‌ 
விளக்கஞ்‌ செய்யப்பட்ட பிராம்மணம்‌ அல்லது கல்ப நூல்களின்‌ பின்‌ (3ஆம்‌ 
வேற்றுமையிலமையும்‌ போது) வரும்‌. 
பன்ல்லவின:. ஐதரேயிண: 
பைங்கீகல்ப:, ஆருண பராஜீ 


4.3.106 ஸெளனகாதி'ப்‌£யஸ்‌ ச“ந்த£ஸி 


முனை வர்‌ கு. மீனாட்சி 104 


வேத நூலைக்‌ குறிக்கும்போது 'ணினி' மேலே கூறிய பொருளில்‌ ஸெளனக 
முதலிய சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. 

ஸெளனகின:, வாஜஸனேயின: 

ஆனால்‌ ஸெளனகீயா ஸிக்ஷா 


4.3.107 கட'சரகால்‌ லுக்‌ 
கட', சரக என்ற சொற்களோடு மேலே கூறிய பொருட்களில்‌ வரும்‌ ஒட்டு 
கெடும்‌. 
கடா: (கட ணினி. வைசம்பாயன சிஷ்யன்‌), 
சரகா: (சரக அண்‌) இவைகள்‌ வேத நூல்கள்‌ இல்லவிட்டால்‌ காட £:, சாரகா: 


4.3.108 கலாபினோ அண்‌ 
'கலாபீ' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு மேலே கூறிய பொ ருளில்‌ 
வரும்‌. 
காலா பா: 
கலாபின்‌ அண்‌ 6.4.144 இச்சொல்லின்‌ இறுதி 'இன்‌' 
கெடுமென்று விதிக்கிறது. ஆனால்‌ 6.4.164, இதைத்‌ தடுக்கிறது. ஆயினு ம்‌, 
இச்சூத்திரத்தின்‌ வார்த்திகம்‌, 'இன்‌' கெட வேண்டுமென்று விதிப்பதால்‌, இது 
கெடும்‌. 


வா: நாந்தஸ்ய டி' லோபே ஸப்‌*ரஹ்மசாரி 
பீட* ஸர்பி கலாபி குது*மிதைதலி ஜாஜலி ஜாங்கலி 
லாங்கலி ஸிலாலி ஸிக“ண்டி ஸூகர ஸத்‌3ம ஸூபர்வணாமுபஸங்க்‌ யானம்‌. 
ஒரு தத்தித ஒட்டுத்‌ தொடரும்போது, கீழ்க்கண்ட சொற்களின்‌ இறுதியசை 
(டி) கெடும்‌:- 
ஸப்‌'ரஹ்மசாரின்‌, பீட£ஸர்பின்‌, கலாபின்‌, குது“மின்‌, தைதலின்‌, ஜாஜலின்‌, 
ஜாங்கலின்‌, லாங்கலின்‌, ஸிலாலின்‌, ஸிகண்டின்‌ ஸூகரஸத்‌மன்‌, 
ஸூபர்வன்‌. 

4.3.109 ச'ச'லினோ டி“னுக்‌ 
'ச'க'லின்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌, மேலே கூறிய பொருளில்‌ டி“னுக்‌' வரும்‌. 
சஈக*லேயின: 
௪௯*க'லின்‌, கலாபியின்‌ சிஷ்பனானதால்‌ 'எளினி' வரும்‌. அதைத்‌ தடுக்கிறது 
இச்சூத்திரம்‌. ்‌ 

4.3.110 பாராஸர்யஸிலாலிப்‌யாட்‌ பி“க்ஷு நட' ஸூத்ரயோ: 
பாராஸர்ய, ஸிலாலின்‌ என்ற சொற்களுக்குப்பின்‌, மேலே கூறிய பொருளில்‌, 
முறையே பிக்ஷு சூத்திரம்‌, நடசூத்திரம்‌ என்ற நூல்களைச்‌ சுட்டும்போது, 
ணினி ஒட்டு வரும்‌. 
பிக்ஷு-மதச்‌ சார்புள்ள பிட்சு 


105 


43,111 


4.3.112 


4.3.113 


4.3.114 


4.3.115 


4.3.116 


பாணினியின்‌ அஷ்ட. ஈத்தியாயி. 


நட-நாட்டியக்காரன்‌ 

பாராஸரின்‌-பாராஸர்யானால்‌ எழுதப்பட்ட பிட்சுக்களின்‌ கடமையைப்‌ பற்‌, 
நூல்‌. பாராஸரிணோ பிக்ஷவ: 'பாராஸர்யனால்‌ எழுதப்பட்ட. அந்நூலைட்‌ 
படிக்கும்‌ பிட்சுக்கள்‌ ஸைலாலினோ நடா: 

இப்பொருளைச்‌ சுட்டாவிட்டால்‌ 

பாராஸரம்‌, ஸைலாலம்‌ 


கர்மந்த* க்ருஸாஸ்‌'வாதி£னி: 

மேலே கூறிய பொருளில்‌, (பிக்ஷு நட சூத்திரங்களைச்‌ சுட்டும்‌) கர்மந்த”, 
க்ருஸாஸ்வ முதலிய சொற்களுக்குப்‌ பின்‌ ணினி' ஒட்டு வரும்‌. 
கர்மந்தினோ பிக்ஷவ:, க்ருஸாஸ்‌'வினோ நடா: 

வேறு பொருளில்‌-கார்மந்தம்‌, கார்ஸ'ஸ்வம்‌ சூ. 101 இலிருந்து இதுவரை 
'சந்தஸ்‌' என்ற சொல்‌ தொடரும்‌. 


தேனைகதி£க்‌ 

ஒரே திசையிலுள்ள (ஏகதிக்‌) என்ற பொருளில்‌, 3ஆம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுக்குப்பின்‌, தத்தித ஒட்டு வரும்‌. 

ஸெளத*£மனீ வித்‌யுத்‌ 'ஸுதாமன்‌ எனப்படும்‌ குன்றின்‌ திசையில்‌ 
காணப்படும்‌ மின்னல்‌. 'ஹைமவதி, த்ரைககுதீ' 


தஸிஸ்‌' ச 
மேலே கூறிய பொருளில்‌ 'தஸி' என்ற ஒட்டு வரும்‌. 
எபுதாமத:, ஹிமவத: 


உரஸோ யச்ச 
மேலே கூறிய பொருளில்‌ 'உரஸ்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'யத்‌' ஒ ட்டும்‌ வரும்‌. 
அதாவது, 'தஸிஸ்‌', 'யத்‌' ஆகிய இரண்டு ஒட்டுக்களு மே வரும்‌. 


உரஸ்ய:, உரஸ்த: 


உபக்‌*ஞாதே 

அவனால்‌ கண்டு பிடிக்கப்பட்டது' என்ற பொருளில்‌ 3ஆம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுக்குப்பின்‌ தத்தித ஒட்டு வரும்‌. யாரும்‌ சுற்றுக்‌ கொடுக்காமல்‌ 
தானாகவே புரிந்து கொண்டது, உபக்ஞாதம்‌ எனப்படும்‌. அதாவது 
உள்ளுணர்வு பாணினீயம்‌-பாணினினியின்‌ இலக்கணம்‌. 
காஸக்ருத்ஸ்னம்‌, குருலாக*வம்‌, ஆபிஸலம்‌, து£ஷ்கரணம்‌ பாணினியின்‌ 
இலக்கணம்‌ 'அகாலகம்‌' என அழைக்கப்படும்‌. ஏனென்றால்‌, இதில்‌ காலத்தை 
விளக்கவில்லை. 


க்ருதே க்‌“ரந்தே£ 
“அவனால்‌ செய்யப்பட்டது' என்ற பொருளில்‌ 3ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுடன்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 106 
ce 


தத்தித ஒட்டு, அவ்வாறு ஆக்கப்பட்டது ஒரு நூலைக்‌ குறிக்கும்போது வரும்‌. 
வாரருசா: ஸ்லோகா:-'வரருசியினாலாக்கப்பட்ட செய்யுள்‌" 

ஹைகுபாத்‌': க்ரந்த? 

ஆனால்‌ தக்ஷக்ருத: ப்ராஸாத” 

'தக்ஷனால்‌ கட்டப்பட்ட அரண்மனை" 

ஆக்கப்பட்டது-க்ருதம்‌. உணரப்பட்டது உபக்‌'ஞாதம்‌ 


4.3.117 ஸம்க்‌'ஞாயாம்‌ 
3ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ செய்யப்பட்டது என்ற பொருளில்‌ 
தத்தித ஒட்டு இணைக்கப்படும்‌, அவ்வாறாக்கப்பட்ட சொல்‌ ஒரு பெயரைக்‌ 
குறிக்கும்‌. 
மாக்ஷிகம்‌-'தேன்‌'. ஈக்களால்‌ செய்யப்பட்டது" 
கார்முகம்‌, ஸாரத?ம்‌, பெளத்திகம்‌ இவைகள்‌ தேனின்‌ பெயர்கள்‌. 


4.3.118 குலாலாதிஃப்‌யோ வுஞ்‌ 
மேலே கூறப்பட்ட சூழலில்‌, 'குலால' முதலிய சொற்களுக்குப்பின்‌ ' வுஞ்‌' ஒட்டு 
வரும்‌. 
கெளலாலகம்‌, 'குயவனால்‌ செய்யப்பட்டது" 
வாருடகம்‌. 


4.3.119 க்ஷாத்ராப்‌ரமர வடர பாதபாத*ஞ்‌ 
மேலே கூறப்பட்ட சூழலில்‌, க்ஷுத்ரோ, - ப்‌*ரமர, வடர, பாதப 
ஆகியவற்றிற்குப்பின்‌ 'அஞ்‌” ஒட்டு வரும்‌. தருவிக்கப்பட்ட சொல்‌ ஒரு 
பெயராகும்‌. 
க்ஷளத்‌ரம்‌- தேன்‌ அதாவது சிறிய ஈக்களால்‌ செய்யப்பட்டது 
ப்‌*ராமரம்‌, வாடரம்‌, பாத'பம்‌ 


43.120 தஸ்யேத?ம்‌ 
இது அவனுடையது. 
ஆறாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ ஒரு தத்தித ஒட்டு 'இது 
அவனுடையது என்ற பொருளில்‌ வரும்‌. 
அண்‌ முதலியவைகளும்‌ (4.1.83); 'க“' முதலியவைகளும்‌ (4.2.93) இவ்வாறு 
வரும்‌. 
ஒளபகவம்‌- 'உபகுவுடைய -காபடவம்‌ 
வா: ஸம்வஹேஸ்‌ தூரணிப்‌ ச 
“வஹ்‌' என்ற தாதுவுடன்‌ த்ர (தருண்‌, த்ருச்‌) உம்‌,“இட்‌'டை முன்னொட்டாகக்‌ 
கொண்ட 'அண்‌' உம்‌ வரும்‌. ஸாம்வஹித்ரம்‌. 


வா: அக்‌'னீத*: ஸரனே ரண்‌ பீம்‌ ச 


107 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


4.3.121 


4.3.122 


'அக்‌£னீத*' என்ற சொல்‌ 'வீடு' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ போது அதன்பின்‌ 
'ரண்‌' ஒட்டு வரும்‌. அது 'ப” என்ற ஸம்க்ஞாவாகும்‌. 
ஆக்னீத்சரம்‌ 


வா: ஸமித*ஈமாதரானே ஷேண்யண்‌, 'ஸமிதசா வுக்குப்‌ பின்‌ ஷேண்ய 
ண்‌, 'வைத்தல்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஸாமிதே"ன்யோ மந்த்ர: 

'ஸமித்‌' (சுள்ளி)தை நெருப்பில்‌ வைக்கும்போது, சொல்லப்படும்‌ மந்திரம்‌" 
ஸாமிதே"னீ ருக்‌ 


ரதன்த்‌ யத்‌ 

ரத? என்ற சொல்லுக்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டு இது அதனுடையது என்ற பொருளில்‌ 
வரும்‌. 

ரத்யம்‌-சக்கரம்‌ அல்லது இருசு 


வா: ரத£ஸீதாஹலேப்‌*யோ யத்‌“விதெ“ள 

இதி தத”ந்த விதி*ருபஸங்க்‌“பாயதே 

ரதஸீதாஹல ஆகியவைகளுக்குப்பின்‌ விதிக்கப்பட்ட 'யத்‌' அச்சொற்கள்‌ 
இறுதியுறுப்பினராக ஒரு தொகையில்‌ நிற்கும்‌ போது அவ்வாறேயாகும்‌. 
பரமரத்‌'யம்‌, உத்தமரத்‌*யம்‌ 


பத்த்ரபூர்வாதஞ்‌ 
அதனால்‌ இழுக்கப்படும்‌ (பத்ர) என்ற பொருளைக்‌ கொடுக்குஞ்‌ சொல்‌ 


- (அதாவது குதிரை போன்றவை) 'ரத என்ற சொல்லுக்கு முன்நின்று மேலே 


4.3.123 


கூறிய பொருளைச்‌ சுட்டும்போது “அஞ்‌' ஒட்டு வரும்‌. 
ஆஸ்வரத?ம்‌, ஒளஷ்ட்ரரத?ம்‌, கரர்த£ப*ரதம்‌ 


பத்தராத்‌'வர்யு பரிஷதஸ்‌' ச 
இழுக்கும்‌ விலங்கு. அத்வர்யு, பரிஷத்‌ ஆகியவற்றிற்குப்‌ பின்னும்‌, மேலே 


கூறிய பொருளில்‌ 'அஞ்‌' ஒட்டு வரும்‌. 


ஆஸ்‌ வம்‌- குதிரையால்‌ இழுக்கக்கூடிய பளு 
ஒளஷ்ட்ரம்‌, க£ர்த'பம்‌ 
ஆத்‌“வர்யவம்‌, பாரிஷதம்‌ 


4.3.124 ஹலஸீராட்ட£க்‌ 


ஹல, ஸீர என்ற சொற்களுக்குப்பின்‌ மேலே கூறிய பொருளில்‌ டக்‌' ஒட்டு 
வரும்‌. 
ஹாலிகம்‌, ஸைரிகம்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி. 108 


4.3.125 த்‌'வந்த்‌' வாத்‌” வுன்‌ வைரமைது“ணிகயோ: 
பரஸ்பர விரோதம்‌, திருமண உறவு என்ற பொருட்களைச்‌ சுட்டும்‌ துவந்துவத்‌ 
தொககைக்குப்பின்‌ 'வுன்‌' ஒட்டு வரும்‌. 
காகோலுகிகா, ப£ப்‌*ரவ்ய .ஸாலங்காயனிகா, அத்த்ரி பாரத்‌ 'வாஜிகா. 


வா: வைரே தேவாஸுரேப்‌“ய: ப்ரதிஷேதே*ா வக்தவ்ய: 
பகையைக்‌ குறிக்கும்போது, தேவாஸுர என்ற தொகையோடு -இவ்வொட்டு 
வருவதற்குத்‌. தடைகூற வேண்டும்‌. தே£வாஸுரம்‌. 


4.3.126 கேத்‌ சரணாத்‌? வுஞ்‌ 
கோத்திரம்‌ சரணங்களைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களுக்குப்பின்‌ 'வுஞ்‌' ஒட்டு மேலே 
கூறிய பொருளில்‌ வரும்‌. 


ஒளப”வகம்‌ காடகம்‌, காலாபகம்‌ 


4.3.127 ஸங்க*£ங்க லக்ஷணேஷ்வஞ்‌ யஞிஞாமண்‌ 

அஞ்‌, யஞ்‌, இஞ்‌ ஆகியவைகளையீறாகக்‌ கொண்ட சொற்களுக்குப்பின்‌ 
(மேலே கூறிய பொருளில்‌) அண்‌ ஒட்டு வரும்‌. தருவிக்கப்பட்ட சொல்‌, ஒரு 
குழு, அல்லது கூட்டம்‌, அடையாளம்‌ (அங்க) லக்ஷண என்ற பொருளைக்‌ 
கொடுக்கும்‌. 

லக்ஷணம்‌, அங்கம்‌ இரண்டுமே அடையாளத்தைக்‌ குறித்த போதிலும்‌, 
இரண்டுக்கும்‌ வேறுபாடு உண்டு. ஒருவனை மற்றவர்களிடமிருந்து 
வேறுபடுத்திக்‌ காட்டுவதாக அமையும்‌, ஒருவனின்‌ படிப்பு போன்றவை 
லக்ஷணம்‌ எனப்படும்‌. அங்கம்‌ என்பது ஒரு பொருள்‌ அல்லது ஒருவனிடம்‌ 
காணப்படும்‌ அடையாளம்‌. பசு முதலியவைகளிடம்‌ காணப்படும்‌ 
குறிபோன்றவை. இந்தக்‌ குறி போன்ற அடையாளம்‌, இந்த விலங்கு 
இன்னாருடையது அல்லது இந்தக்‌ குடியைச்‌ சேர்ந்தது என்று காட்டுவதாக 
அமையும்‌. லக்ஷண என்பது மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்திக்‌ 
காட்டுவதாக அமையும்‌ அடையாளம்‌. அம்மனிதனைச்‌ சேர்ந்ததாகும்‌ என்று 
பொருள்படும்‌. ஆனால்‌ அங்கம்‌ என்று குறிக்கப்படும்‌ அடையாளம்‌ யாரிடம்‌/ 
எதனிடம்‌ காணப்படுகிறதோ, அது அவர்களுடையது/அவைகளுடையது 
அல்ல. அது மற்றவர்களைச்‌ சேர்ந்தது. பசுவினிடம்‌ காணப்படும்‌ குறி பசுவைச்‌ 
சேர்ந்ததல்ல. அது அதன்‌ யசமானரைச்‌ சேர்ந்தது 


வா: கோஷக்‌'ரஹணமத்ர கர்தவ்யம்‌ 

மாட்டுத்‌ தொழுவமும்‌' இத்துடன்‌ சேர்த்துக்‌ கூறப்படவேண்டும்‌. 
"அஞ்‌' ஈற்றுச்‌ செல்‌-பை 'த$ஸங்க* 

சமிதேன்‌ அங்க:, பை'த1ம்‌ லக்ஷணம்‌, பை*தோ கேரஷ: 

'யஞ்‌' ஈற்றுச்‌ சொல்‌- களர்க* ஸங்க*, 


கார்கே அங்க:, கரர்க3ம்‌ லக்ஷணம்‌, 
கார்கோ கோஷ 


109 பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


'இஞ்‌' ஈற்றுச்‌ சொல்‌-த*ஈக்ஷ: ஸங்க*., 
தக்ஷோ அங்க:, த்க்ஷம்‌ லக்ஷணம்‌, தாக்ஷோ 
கோஷ: 


4.3.128 ஸாகலோத்‌” வா 
மேற்சூத்திரத்தில்‌ விளக்கப்பட்ட பொருளில்‌, ' அண்‌ ' ஒட்டு விருப்ப ஈக 'ஸாகல' 
என்ற சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 
ஸாகலா: (4.3.101; 4.2.64) ஸகலரால்‌ கூறப்பட்டதைப்படிப்பவர்க ள்‌. ஸாகல: 
அல்லது ஸாகலக: ஸங்க4: (4.3.126). ஸகலரால்‌ கூறப்பட்டதைப்‌ 
படிப்பவர்களின்‌ சங்கம்‌. 
ஸாகலோ அங்க:, ஸாகலக: அங்க: 
ஸாகலம்‌ லக்ஷணம்‌, ஸாகலகம்‌ லக்ஷணம்‌ 
ஸாகலோ கே*£ஷ:, ஸாகலகோ கேசாஷ: 


4.3.129 சந்தேக? ஒளகதி£க யாக்‌'ஞிக ப*ஹ்வ்ருச 
நடாத்‌ ஞ்ய: 
(இது அவனுடையது' என்ற பொருளில்‌) ச“ந்தேக”, ஒளகதி'க, யாக்‌'ஞிக. 
பீஹ்வ்ரு'ச நட' ஆகிய சொற்களுக்குப்பின்‌ 'ஞ்ய' ஒட்டு வரும்‌. 
சாந்தேரக்‌'யம்‌-சந்தோகர்களால்‌ கூறப்பட்டது. 
ஒளக்தி?க்யம்‌, யாக்‌”ஞிக்யம்‌, பரஹ்வ்ருச்யம்‌, நாட்யம்‌. 


4.3.130 ந தீண்டமாணவாந்தேவாஸிஷு 
முதல்‌ நிலையிலிருக்கும்‌ மாணவர்களைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்‌ பின்னும்‌, 
குரு குலத்தில்‌ வசிக்கும்‌ சிஷ்யர்களைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்‌ பின்னும்‌ 
(கோத்திரத்தைச்‌ கட்டும்போது) 'வுஞ்‌' ஒட்டு வராது. 
கெளகக்ஷா: தண்டமாணவா அந்தேவாஸினோவா:, தாக்ஷா: மாஹகா: 


4.3.131 ரைவதிகாதி'ப்‌'யஸ்‌ ச* 
“ரைவதிக' முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'இது அவனுடையது' என்ற 
பொருளில்‌, 'ச?' ஒட்டு வரும்‌. 
இச்சொற்கள்‌, 'கோத்ர' ஒட்டில்‌ முடியுஞ்‌ சொற்கள்‌. 
ஆகையால்‌ இவைகளோடு 'வுஞ்‌' வரவேண்டும்‌ (4.3.126) இச்சூத்திர ம்‌ ச? 
ஒட்டு விதிக்கிறது. 
ரைவதிகீய:, ஸ்வாபிஸிய: 


4.3.132 கெளபிஞ்ஜலஹாஸ்தி பதாத"ண்‌ 
கெளபிஞ்ஜல, ஹாஸ்திபத ஆகிய கோத்திர ஒட்டில்‌ முடியுஞ்‌ சொற்களுடன்‌, 
மேலே கூறிய பொருளில்‌ 'அண்‌' ஒட்டு வரும்‌. 
கெளபிஞ்ஜல:, ஹஸ்தி பத: 
இது ஒரு வார்த்திகம்‌. சூத்திரமல்ல. 


முனைவர்‌ கு. மீனாட்சி 110 


4.3.133 ஆத*ர்வணிகஸ்யேகலோபஸ்‌' ச 
'ஆதர்வணிக' என்ற சொல்லுக்குப்பின்‌ மேலே குறிப்பிட்ட பொருளில்‌, 'அண்‌ 
ஒட்டு வரும்‌. அவ்வொட்டுக்கு முன்‌ 'இக' கெடும்‌. 
ஆத*ர்வணோ தர்ம: ஆம்னாயோ வா 
இதுவும்‌ ஒரு வார்த்திகமாகும்‌. 


4.3.134 தஸ்ய விகார: 
“அதன்‌ மாற்றம்‌' என்ற பொருளில்‌, 6ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 
தத்தித ஒட்டு வரும்‌. (4.1.83) ஆஸ்‌'ம:, ஆஸ்‌'மன:, பஸ்மன: 


4.3.135 அவயவே ச ப்ராணி ஒஷதி” வ்ருக்ஷேப்‌*ய: 
உயிரினங்கள்‌, செடி கொடிகள்‌ (மருந்து), மரங்கள்‌ 
ஆகியவைகளைக்குறிக்குஞ்‌ சொற்கள்‌ 6ஆம்‌ வேற்றுமையில்‌ நின்று 'இது 
அதன்‌ பகுதி' இது அதன்‌ மாற்றம்‌ என்ற பொருட்களில்‌ தத்தித ஒட்டு வரும்‌. 
காபோத:-புறாவின்‌ அவயவம்‌ அல்லது மாற்றம்‌. 
மாயூர:-மயிலின்‌ அவயவம்‌ அல்லது மாற்றம்‌ 
ஒஷதி-மெளர்வம்‌ காண்டம்‌ 
மெளர்வம்‌ ப£ஸம 
வ்ருக்ஷ-காரீரம்‌ காண்டம்‌, காரீரம்‌“பஸ்ம 
தொடர்ந்து வரும்‌ சூத்திரங்களில்‌ விகார அவயவம்‌, என்ற இரண்டு 
சொற்களும்‌ அனுவிருத்தியாகும்‌. ஆனால்‌, பிராணியையோ 
செடிகொடிகளையோ, இனங்களையோ குறிக்காத சொற்களுக்குப்பின்‌ வரும்‌ 
ஒட்டுக்கள்‌ மாற்றம்‌ (விகாரம்‌) என்ற பொருளை மட்டும்‌ சுட்டும்‌. 


4.3.136 பில்வாதி"ப்‌யோ அண்‌ 
'பில்வ முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'இது அதன்‌ மாற்றம்‌ அல்லது அவயவம்‌" 
என்ற பொருட்களில்‌ "அண்‌" ஒட்டு வரும்‌. பை"ல்வ: 


4.3.137 கோபத£ாச்‌ ச 
மேலே கூறப்பட்ட சூழலில்‌, 'க'வை மீற்றயலாகக்‌ கொண்ட 
சொற்களுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு வரும்‌. 
தர்கு-தார்கவம்‌, மண்டூக-மாண்டூகம்‌ 


4.3.138 தரபு ஜதுனோ: ஷூக்‌ 
த்ரபுன்‌, ஜதுன்‌ ஆகியவைகளுக்குப்பின்‌ ' அதன்‌ மாற்றமிது' என்ற பொருளில்‌ 
அண்‌" ஒட்டு வரும்‌. அவ்வொட்டுக்கு முன்‌ 'ஷுக்‌' ஆகமமாகும்‌. 
த்ராபுஷம்‌, 'தகரத்தின்‌ மாற்றம்‌'- 
ஜாதுஷம்‌, 'அரக்கின்‌ மாற்றம்‌ அதாவது தகரம்‌ (அ) 
அரக்கால்‌ செய்தது. 


111 பாணினியின்‌ அஷ்ட. ஈத்தியாயி 


4.3.139 எஞ்‌ 
'அதன்‌ மாற்றமிது, அதன்‌ அவயமிது என்ற பொருட்களில்‌” 'உ' வீற்றுச்‌ 
சொற்களுக்குப்பின்‌ 'அஞ்‌' ஒட்டு வரும்‌. 
(மேற்கூறிய பொருட்களில்‌) 
தைவதள்ரவம்‌ (தேவதள்ரு) 
பாத்‌“ரத*£ரவம்‌ (பத்‌ தாரு) 


4.3.140 அனுதாத்தாதேஸ்‌' ச 
அனுதாத்த சுரம்‌ முதலவை பெறும்போது மேலே குறிப்பிட்ட ஒட்டு , அதே 
பொருளில்‌ வரும்‌. 
தன்தீ“த்த£ம்‌, காபித்த2ம்‌, மாஹித்தம்‌ 
இதற்கு முந்திய சூத்திரம்‌, முதலசை அனுதாத்த சுரம்‌ பெறாமல்‌ நிற்கும்‌ 
சொற்களைக்‌ குறிப்பிடுகிறது. 


4.3.141 பலாஸாதி“ப்‌யோ வா 
£பலாஸ' முதலியவைகளுக்குப்பின்‌ 'அஞ்‌' விருப்பாக மேலே கூறிய 
பொருட்களில்‌ வரும்‌. 
பாலாஸம்‌, க£திரம்‌ 


4.3.142 ஸ'ம்யாஷ்டலஞ்‌ 
'ஸ'மீ” என்ற சொல்லுக்குப்பின்‌ 'டலஞ்‌' ஒட்டு வரும்‌. 
ஸாமீலம்‌ பஸ்ம, 
ஸாமீலீ ஸ்ருக்‌ 


4.3.143 மயட'வைதயோர்‌ பராஷாயாம்‌ ப*க்ஷ்யாச்‌ சர£த*னயோ: 
உணவு அல்லது உடையைக்‌ குறிக்காத சொற்களுக்குப்பின்‌ 'அதனாலாக்கிய 
பொருள்‌, அல்லது அதன்‌ அவயவம்‌' ஆகிய பொருட்களில்‌ ' மயட்‌' ஒட்டு 
விருப்பாக பேச்சு மொழியில்‌ வரும்‌. 
அஸ்மமயம்‌, ஆஸ்மனம்‌ 
மூர்வாமயம்‌, மெளர்வம்‌ 
ஆனால்‌ பைல்வ: கரதிரோ வா யூப: ஸ்யாத்‌ (வேத மொழி) 
பெளத்‌“க* ஸூப: பருப்புக்கஞ்சி 
கார்பாஸம்‌ ஆச்சாதனம்‌-பருத்தித்துணி 
இவையிரண்டும்‌, உணவு, உடையைக்‌ குறிப்பதால்‌ மேலே குறிப்பிட்ட ஒட்டு 
வராது. 
'மயட்‌' ஒட்டு சூ. 4.3.135, 136 கூறிய சொற்களோடும்‌ வருமென்று இச்சூத்திரம்‌ 
உணர்த்தும்‌. காபோதமயம்‌, அல்லது காபோதம்‌ (4.3.135), லோஹமயம்‌ 
(அ) லெளஹம்‌ 


ங்க கு. மீனாட்சி 112 


4.3.144 நித்யம்‌ வ்ருத்‌'த“ஸரராதி'ப்‌“ய: 
'விருத்த' சொற்களுக்குப்பின்னும்‌, 'ஸ'ர' முதலியவைகளுக்குப்பின்னும்‌ 
மேற்கூறிய சூழலில்‌ அதே பொருளில்‌ 'மயட்‌' கட்டாயமாக வரும்‌. 
ஆம்ரமயம்‌, ஸாகமயம்‌ 
ஸரமயம்‌, ம்ருண்மயம்‌ 


4.3.145 கேஸ்‌! ச புரீஷே 
'பசு' (கோ) என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ 'மயட்‌' ஒட்டு 'சாணம்‌' என்ற 
பொருளில்‌ வரும்‌. ்‌ 
கோமயம்‌ 'பசு சாணம்‌' 
ஆனால்‌ கூவ்யம்‌-பால்‌ இங்கு 'யத்‌', அதனிடமிருந்து கிடைக்கும்‌ பொருள்‌ 
அல்லது அதன்‌ அவயவம்‌ என்ற பொருளில்‌ இணைக்கப்பட்டிருக்கிறது. 


4.3.146 பிஷ்டாச்‌ ச 
'பிஷ்ட' என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ ' மயட்‌' ஒட்டு மேலே தத்து 
பொருளில்‌ கட்டாயமாக வரும்‌. 
பிஷ்டமயம்‌ ப*ஸ்ம 
பொருளில்‌ வரும்‌. 
அவ்வாறாக்கப்பட்ட சொல்‌ ஒரு பெயராகும்‌. 
பிஷ்டக: 


4.3.147 ஸம்க்‌2ஞாயாம்‌ கன்‌ 
'பிஷ்ட' என்ற சொல்லுக்குப்பின்‌ ' கன்‌" ஒட்டு (அதன்‌ பொருள்‌) என்ற 


4.3.148 வ்ரீஹே: புரோடாஈஸே' 
'வ்ரீஹி' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'மயட்‌' புரோடாஸம்‌ என்ற பொருளில்‌ வரும்‌. 
வ்ரீஹிமய: புரோடாஸ: 'பார்லியைக்‌ கொண்டு தயாரிக்கப்பட்ட வேள்விக்கான 
ஆப்பம்‌" 
மற்ற இடங்களில்‌ வ்ரைஹம்‌ 


4,3.149 அஸம்க்‌ஞாயாம்‌ தியவாப்‌“யாம்‌ 
தில (எள்‌), யவ ஆகியவைகளுக்குப்பின்‌ 'மயட்‌' மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌. தருவிக்கப்பட்ட சொல்‌ பெயரைக்‌ குறிக்காது. 
திலமயம்‌, யவமயம்‌ 
ஆனால்‌ தைலம்‌ 'எண்ணெய்‌' யாவக: (கன்‌ ஒட்டுடன்‌ 5.4.29) 


4.3.150 த்வ்யசஸ்‌ ச'ந்த'ஸி 


ஈரசைக்‌ சொல்லுக்குப்பின்‌ வேத மொழியில்‌, 'யட்‌' ஒட்டு, மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. யஸ்ய பர்ணமயோ ஜுஹுர்‌ பவதி. தரர்ப£மயம்‌ வாஸோ 


113 பாணினியின்‌. அஷ்ட ஈத்தியாயி 
ல்‌ கத பை ர ட ப த ட்ப 
ப*வதி, ஸரமயம்‌ பரர்ஹிர்‌ பவதி 


4,3.151 நோத்வத்‌” வர்த்ர பி'ல்வாத்‌ 
(வேத மொழியில்‌), (குறில்‌) 'உ வோடு நிற்கும்‌ ஈரசைச்‌ சொல்லுக்குப்பின்னும்‌ 
'மயட்‌' வராது மெளஞ்ஜம்‌ ஸிக்யம்‌, க*ார்முகம்‌ சக்ரம்‌ வார்த்‌*ரீ பாலப்ரக்‌'ரதி?தா 
பவதி, பை'ல்வோ ப்‌ரஹ்மவர்சஸ காமேன கார்ய: 


4.3.152 தாலாதி'ப்‌'யோண்‌ 
'தால' முதலியவைகளுக்குப்பின்‌ 'அண்‌ ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
தாலம்‌ த*னு:, பார்ஹிணம்‌, ஐந்த்‌'ராலிஸம்‌ 


4.3.153 ஜாதரூபேப்‌“ய: பரிமாணே 
தங்கத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களோடு (ஜாதரூப) 'அண்‌' ஒட்டு, ஒரளவு, 
அல்லது எடையைக்‌ குறிக்கும்போது வரும்‌. 
ஹாடகீ நிஷ்க:, ஹாடகம்‌ கார்ஷாபணம்‌, ஜாதரூபம்‌, தாபனீயம்‌, 
அளவைக்குறிக்காவிட்டரல்‌ 'யஷ்டிரியம்‌ ஹாடகமயீ' என்ற காட்டில்‌ 
காணப்படுவதுபோல்‌ 'மயட்‌' வரும்‌. 


4.3.134 பராணிரஜதாதி"ப்‌/யோ அஞ்‌ 

உயிரினங்களைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களுக்குப்பின்னும்‌, 'ரஜத 
முதலியவைகளுக்குப்பின்னும்‌, 'அஞ்‌' ஒட்டு, 'அதனாலாக்கிய பொருள்‌ 
அல்லது அதன்‌ பகுதி' என்ற பொருளில்‌ வரும்‌. காபோதம்‌, மாயூரம்‌, ராஜதம்‌, 
லெளஹம்‌ ஸைஸம்‌. 

முதலில்‌ அனுதாத்த சுரம்‌ பெற்ற சொற்களுக்குப்பின்‌ ஏற்கெனவே 'அஞ்‌' 
ஒட்டு விதிக்கப்பட்டது. அதைத்தவிர்த்த மற்ற சொற்களைப்‌ பற்றி இங்கு 
குறிப்பிடப்பட்டி ருக்கிறது. 


ப 


4.3.155 ஸஞித: ச தத்ப்ரத்யயாத்‌ 
அதன்‌ பகுதி அல்லது அதனாலாக்கிய பொருள்‌' என்ற பொருளைக்‌ 
குறிக்கும்‌ 'ஞ்'ஐ 'இத்‌ தாகக்‌ கொண்ட ஒட்டில்‌ முடியுஞ்‌ சொற்களுக்குப்பின்‌ 
'அஞ்‌' ஒட்டு 'அதன்‌ பகுதி அல்லது. அதனாலாக்கிய பொருள்‌' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 
'ஞிஐ இத்தாகக்‌ கொண்ட ஒட்டுக்கள்‌ அஞ்‌ (4.3.139). டலஞ்‌ (4.3.142) அஞ்‌ 
(4.3.154) வுஞ்‌ (4.3.157), டகஞ்‌ (4.3.159), யஞ்‌, அஞ்‌ (4.3.198) ஆகிய வைகள்‌. 
இவ்வொட்டுக்களையிணைத்துத்‌ தருவிக்கப்பட்ட சொற்க ளுடன்‌ 'அஞ்‌' 
ஓட்டுச்‌ சேர்த்து மூன்றாவது வரிசைச்‌ சார்ந்த சொற்கள்‌ தருவிக்கப்படும்‌. 
தைவதரவம்‌ (தை”வதா£ரவம்‌ அஞ்‌) பாலாஸு்‌, ஸாபிலம்‌, காபோதம்‌, 
ஒளஷ்ட்ரகம்‌ பாரஸவம்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 114 


4.3.156 க்ரீதவத்‌ பரிமாணாத்‌ 

அளவைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ வரும்‌ அதனாலாக்கிய பொருள்‌ 
அல்லது அதன்‌ பகுதி என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ ஒட்டு, 'வாங்கப்பட்டது “என்ற 
பொருளைச்‌ சுட்டும்‌ ஒட்டையொத்தது. 
சூ. 5.4.18 இலிருந்து வாங்கியது (க்ரீத) என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ ஒட்டுக்கள்‌ 
கூறப்படுகின்றன. ' இவ்வொட்டுக்கள்‌ அளவைக்‌ குறிப்பதாகவும்‌ அமையும்‌ 
(5.1.19) அதே ஓட்டுக்கள்‌ 'அதன்‌ மாற்றம்‌ என்ற பொருளில்‌ அளவைக்‌ : 
குறிக்குஞ்‌ சொற்களோடும்‌ வரும்‌. 

“ நஷ்கிகம்‌, ஸாதிகம்‌ 'நிஷ்க அல்லது நூறுக்கு வாங்கியது' ஸ'தஸ்ய விகார: 
- 'ஸித்ய: (அ) ஸுீதிக: 


4.3.157 உஷ்ட்ராத்‌ வுஞ்‌ 
'உஷ்ட்ர' என்ற சொல்லுக்குப்பின்‌ “வுஞ்‌' ஒட்டு (விகார, 'அவயவ என்ற 
பொருளில்‌) வரும்‌. 
ஒளஷ்ட்ரக: 


43.158 உமா ஊர்ணயோர்‌ வா 
உமா, ஊர்ணா என்ற சொற்களுக்குப்பின்‌ ( அவயவ, விகார என்ற பொருளில்‌) 
“வுஞ்‌' ஒட்டு விருப்பாக்‌ வரும்‌. 
ஒளமம்‌ அல்லது ஒளமிகம்‌' 
ஒளர்ணம்‌ அல்லது ஒளர்ணகம்‌ . 


4.3.159 ஏண்யா ட“ஞ்‌ 
ஏணி (பெண்‌ கருப்புமான்‌) என்ற சொல்லுக்குப்பின்‌ (அவயவ, விகார) ட“ஞ்‌ 
ஒட்டு வரும்‌. 
ஐணேயம்‌ மாம்ஸம்‌-பெண்மானின்‌ மாமிசம்‌ 
ஆனால்‌ ஐணம்‌ 'ஆண்மானின்‌ மாமிசம்‌' 'அஞ்‌' ஒட்டுடன்‌ 


4.3.160 கேர பயஸோர்‌ யத்‌ 


(விகார, அவயவ) என்ற பொருளில்‌ 'யத்‌' ஒட்டு, கோ? (பசு), பயஸ்‌ (பால்‌) 
என்ற சொற்களோடு வரும்‌. 
கவ்யம்‌, பயஸ்யம்‌ 


4.3.161 தூரோஸ்‌ ச 
'த£ரு' வுடன்‌ 'யத்‌' (விகார, அவயவ என்ற பொருளில்‌ வரும்‌) 
த்‌ரவ்யம்‌ 

4.3.162 மானே வய: 


தர அளவு என்ற பொருளில்‌ வரும்போது 'வய' என்ற ஒட்டு மேலே 
குறிப்பிட்ட பொருளில்‌ வரும்‌. 


115. பாணினியின்‌ அஷ்ட £த்தியாயி 
- . 
த்ருவயம்‌-ஒரளவு 


4.3.163 பாலே லுக்‌ 
அவயவ, விகாரம்‌, ஒரு பழத்தைக்‌ 'குறிக்குமானால்‌ அவைகளைச்‌ சுட்டும்‌ 
ஓட்டு கெடும்‌ (லுக்‌) 
ஆமலகம்‌- நெல்லிக்காய்‌ (ஆமலகீ மயட்‌ லுக்‌) 


4.3.164 ப்லக்ஷாதி பய: அண்‌ 
'ப்லக்ஷ' முதலியவைகளுக்குப்பின்‌ "அண்‌ ' ஒட்டு மேலே குறிப்பிட்ட பொருளில்‌ 
வரும்‌. ப்லாக்ஷம்‌, நையக்‌ரோத“ம்‌ 


4.3.165 ஜம்ப்‌?வா வா 
ஜம்பூ வுக்குப்பின்‌ 'அண்‌'- மேலே கூறிய பொருளில்‌ விருப்பாக வரும்‌. 
ஜாம்ப£வானி அல்லது ஜம்பூ”னி; ப£லானி "நாவல்‌ பழங்கள்‌" 


4.3.166 லுப்‌ ச 
'ஜம்பு'வுக்குப்பின்‌ வரும்‌: 'பழம்‌' என்பதைக்‌ குறிக்கும்‌ ஒட்டு விருப்பாகக்‌ 
கெடும்‌. (லுப்‌) 
ஜம்பூ அஞ்லுப்‌ ஜம்பூ:. ஜம்பூ பலம்‌ 
லுப்‌, லுக்‌ ஆகியவைகளால்‌ ஒட்டு மறையும்‌ போது இரண்டுக்குமிடையே 
காணப்படும்‌ வேறுபாடாவது, 'லுப்‌'பினால்‌ மறைவு ஏற்படும்போது பால்‌-எண்‌ 
ஒத்திசைவு சொற்களுக்கிடையே காணப்படும்‌. 
ஜம்பூ பலம்‌, ஜாம்ப“வம்‌ 


வா: லுப்க்ரஹணே ப£லபாகஸு'ஷாமுப ஸம்க்‌“யானம்‌ 

குறிப்பிட்ட பருவத்தில்‌ உதிரக்கூடிய செடிகளின்‌ பெயருக்குப்‌ பின்னால்‌ வரும்‌ 
பழத்தைக்‌ குறிக்கும்‌ ஒட்டு கெடும்‌. 

வ்ரீஹய:, யவா:, மாஷா:, திலா: 


வா: புஷ்பமுலேஷு பஹுலம்‌ 

பூக்கள்‌, கிழங்குகள்‌ ஆகியவைகளுக்குப்பின்‌ வரும்‌ அத்தகைய ஒட்டுக்கள்‌ 
பல வகையில்‌ கெடும்‌. 

மல்லிகா:-மல்லிகைப்பூ 

பிதாரீ-பிதாரியின்‌ கிழங்கு 

மாற்றுவடிவம்‌ கதம்பம்‌ புஷ்பம்‌, கரவீரம்‌ 


4,3.167 ஹரீதக்யாதி“ப்‌*யஸ்‌' ச 
'ஹரீதகீ' முதலியவைகளுக்குப்பின்னும்‌ பழத்தைக்‌ குறிக்கும்‌ ஒட்டு மறையும்‌ 
(லுப்‌) 1 
ஹரீதகீ பலம்‌, ஹரீதக்ய: ப/லானி 


முனைவர்‌ கு. மீனாட்சி 116 


4.3.168 கம்ஸீய பரஸவ்யயோர்‌ யஞளெலுக்‌ ச 


ஆ 


'அதனாலாக்கிய பொருள்‌' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ ஒட்டுக்களான 'யஞ்‌', 
'அஞ்‌' முறையே கம்ஸிய, பரஸவ்ய என்ற சொற்களுக்குப்பின்‌ வரும்போது 
அச்சொற்களையாக்கப்பட்ட ஒட்டுக்களான ச”, யத்‌ ஆகியவைகள்‌ மறையும்‌ 
(லுக்‌) 

கம்ஸ 4+ ச? : கம்ஸீய 

கம்ஸீய + யஞ்‌ 4+ கம்ஸ 4+ யஞ்‌ - காம்ஸ்ய: 

பரஸவ * யத்‌ - பரஸவ்ய, 

பரஸவ்ய + அஞ்‌:* பரஸூ 4+ அஞ்‌ -பாரஸவ: 


ப்ராக்‌” வஹதேஷ்‌ ட2க்‌ 

'தத்‌'வஹதி' என்ற சூத்திரத்துக்கு முன்‌ (வரை) ட?க்‌ ஒட்டு வரும்‌. 

ட*க்‌' ஒட்டு 4.4.78 வரையில்‌ விளக்கப்பட்ட பொருட்களில்‌ வரும்‌. இது ஒரு 
அதிகார சூத்திரம்‌. 


வா: டக்‌ ப்ரகரணே ததரஹேதி மாஸ'ப்‌?த?ர தி£ப்‌*ய உபஹம்க்‌ யானம்‌ 
'மாஸ'ப்த” ஆகியவைகளுக்குப்பின்‌ 'ட£க்‌ ஒட்டு 'அவன்‌ அதைச்‌ 
சொன்னான்‌" என்ற பொருளில்‌ வரும்‌. 

மாஸப்தி”க:-மாஸ'ப்த” இத்யாஹ. 

'சத்தம்‌ போடாதீர்கள்‌" என்று சொல்பவன்‌ . இது ஒரு தொடருக்குப்பின்‌ ஒட்டு 
வருவதை எடுத்துக்காட்டுகிறது. 

கார்ய ஸப்‌'தி'க: 


வா: ஆஹெொ ப்ரபூ*தாதி ப்ப: 

'ப்ரபூ£த' ஆகியவைகளுக்குப்பின்னும்‌ இவ்வொட்டு "அவன்‌ அதைச்‌ 
சொன்னான்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 

ப்ராபூ'திக: “அதிகமாகப்‌ பேசுபவன்‌" 

பார்யாப்திக: (க்ரியாவிஸேஷணம்‌) 


வா: ப்ருச்‌'ச*தெள ஸுஸ்நாதாதிப்‌*ப 

'ஸுஸ்நாத' முதலியவைகளுக்குப்பின்‌ இவ்வொட்டு ' அவன்‌ கேட்டான்‌" என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

ஸெளஸ்நாதிக: 'நன்றாகக்‌ குளித்தாயா வென்று கேட்பவன்‌" 
ஸெளகரராத்ரிக: (ஸுகராத்ர) 

ஸெளகஸாயனிக: (ஸுகஸயன ) 


வா: க£ச்‌'ச*தோ பரதரராதி(ப்‌*ய: ; 

'பரதன்ரா' முதலியவைகளுக்குப்பின்‌ இவ்வொட்டு ' அவன்‌ போகிறான்‌' என்ற 
பொருளில்‌ வரும்‌: 

பாரதளரிக:- மற்றவர்களின்‌ மனைவியுடன்‌ கள்ளத்தொடர்பு கொள்பவன்‌" 


பட] 


்‌ 


ஆ 
னக 
ட 


- 


ஆ 


117 பாணினியின்‌ அவஷ்டடாத்தியாயி 


. கெ”ளருதால்பிக: 


அ 
ல 


தேன தீ£வ்யதி க£னைதி ஜயதிஜிதம்‌ 

ம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'ட£க்‌' ஒட்டு, 'அவன்‌ ஆடுகிறான்‌, 
தோண்டுகிறான்‌, வெல்கிறான்‌, வெல்லப்படுகிறான்‌' என்ற பொருட்களில்‌ 
வரும்‌. 

ஆக்ஷிக: (அக்ஷ டக்‌) 'சூதாடுபவன்‌' 

'அதாவது பகடையை வைத்து விளையாடுபவன்‌' 

ஸாலாகிக: 

ஆப்‌'ரிக:- மண்வெட்டியால்‌ தோண்டுபவன்‌ ' 

ஆக்ஷிக:-'பகடையால்‌ வெல்பவன்‌' 

ஆக்ஷிகம்‌-' சூதாட்டத்தில்‌ வெல்லப்பட்டது' 


ஸம்ஸ்க்ருதம்‌ 

'ட£க்‌' ஒட்டு, மூன்றாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'கலை நுட்பமூட்டு' 
என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஸம்ஸ்க்ருதம்‌ என்ற சொல்‌ ஒரு பொருளின்‌ குணத்தையதிகமாக்குதல்‌ என்று 
பொருள்படும்‌. உணவுப்‌ பண்டங்களைச்‌ சுட்டும்போது அதன்‌ சுவையை 
அதிகமாக்குதல்‌ என்று பொருட்படும்‌. 

துதி'கம்‌ (த5தி* ட£க்‌) 'தயில்‌ கலந்து சுவையூட்டியது' 
ஸாரங்க?வேரிகம்‌-'இஞ்சியினால்‌ சுவைகூட்டியது' 

மாரீசிகம்‌-'மிளகினால்‌ சுவைகூட்டியது' 

இது யோகவிபாகமாகும்‌. 


ப 
> 


குலத்‌'தூக உபதசாதண்‌ 

குலத்‌'த£ என்ற சொல்லுக்குப்பின்னும்‌, உவை யீற்றயலாகக்‌ கொண்ட 
சொல்லுக்குப்பின்‌ பின்னும்‌ மேலே கூறிய பொருளில்‌ 'அண்‌' ஒட்டு வரும்‌. 
கெளலத்‌'த£ம்‌-குலத்த என்ற பருப்போடு கலந்தது. 

தைத்திடீகம்‌ (தித்திடீக அண்‌) புளியோடு சேர்த்து சுவையூட்டியது 
தரரர்த'ப£கம்‌ i 


4.5 தாதி 


“அதைக்‌ கொண்டு தண்ணீரைக்‌ கடக்கிறான்‌ . என்ற பொருளில்‌ ட'க்‌ ஒட்டு 
மூன்றாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

காண்ட ப்லவிக: (காண்டப்லவ டக்‌) 

ஒளடு“பிக: (உடு'ப ட“சு) தோணியால்‌ தண்ணீரைக்‌ கடக்கிறவள்‌. 


[3 
ஆ. 
ல 


்‌ 


கே புச்‌ சாத்‌ 'டஞ்‌ 
“அவன்‌ அதைக்‌ கொண்டு கடக்கிறான்‌ என்ற பொருளில்‌, கேள்புச்‌'ச” (3ஆம்‌ 
வேற்றுமைச்‌ சொல்‌) என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ட'ஞ்‌' ஒட்டு வரும்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி ந்‌ 118 


> 
~ 


(ஆ 
ந 
oo 


உ 
he 
[i] 


கே*புச்‌'சி*க:- மாட்டின்‌ வாலைப்பிடித்துக்கொண்டு தண்ணீரைக்‌ 
கடக்கிறான்‌' 
டக்‌, டஞ்‌ இவ்விரண்டுக்கும்‌ சுரத்தில்‌ வேறுபாடு காணப்படும்‌ 


நெள த்‌£வ்யசஷ்ட'ன்‌ 

நெள என்ற சொல்லுக்குப்பின்னும்‌, ஈரசைச்‌ சொற்களுக்குப்‌ பின்னும்‌ 'ட£ன்‌' 
ஒட்டு மேலே கூறிய பொருட்களில்‌ வரும்‌. 

நாவிக: 'கப்பலோட்டி' 

ப்லவிக: 'தோணியோட்டி' 

பாஹுக: நீச்சல்காரன்‌" 

பர்ஹுகா (பெண்பால்‌) 


சரதி 

மூன்றாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'ட'க்‌' ஒட்டு, அதனால்‌ செல்கிறான்‌, 
உண்கிறான்‌ அல்லது வாழ்கிறான்‌" என்ற பொருளில்‌ வரும்‌. 

தாதி£க: (தத்‌*னா சரதி) 'தயிரினால்‌ வாழ்பவன்‌" 

அதாவது தயிரை உண்டு வாழ்பவன்‌" 

ஹாஸ்திக: யானையின்‌ மேல்‌ சவாரி செய்து கொண்டு செல்பவன்‌" 
ஸாகடி'க: 'வண்டியில்‌ செல்பவன்‌" 


ஆகர்ஷாத்‌ ஷ்ட£ல்‌ 

ஆகர்ஷ' (உரைகல்‌) என்ற சொல்லுக்குப்பின்‌, மேற்கூறிய பொருட்களில்‌ 
பல்‌ ஒட்டு வரும்‌. 

'ஷ்டல்‌' ஒட்டின்‌ ஈறான்‌ 'ல்‌' சுரத்துக்காக. 'ஷ்‌' ஒரு 'இத்‌' ஒட்டைச்‌ சேர்ந்தது. 
சூ. 7இல்‌ காணப்படும்‌ 'ஷ்‌' ஒட்டைச்‌ சேர்ந்ததல்ல அது ஸந்தியால்‌ வருகிறது. 
எங்கு 'ஷ்‌' ஒட்டைச்‌ சேர்ந்தது, எங்கு அது ஒட்டைச்‌ சேராதது என்ற ஐயம்‌ 
வரும்‌. அதைத்‌ தவிர்ப்பதற்காக ஒரு சிறிய செய்யுள்‌ காணப்படுகிறது. அது 
வருமாறு: 

ஆகர்ஷாத்‌ பர்பாதேர்‌ பஸ்த்ராதி”ப்‌*ய 

குஸீத எஸித்ராச்ச/ஆவஸத*த்‌ கிஸாராதே?: வித: 

ஷடே “தே ட“க”தி"காரே. 

சூ. 9, 10,16,31,74,53 ஆகிய ஆறு சூத்திரங்களிலும்‌ 'ஷ்‌' ஒரு 'இத்‌'தாகும்‌. 
ஆசையால்‌, இதைக்‌ கொண்டு தருவிக்கப்பட்ட சொற்களோடு ஙீஷ்‌ (4.1.41) 
ஒட்டிணைத்து பெண்பாற்சொற்களாக்கப்படும்‌. ஆகார்ஷக: ஆகார்ஷிகீ 
ப்ப உரை கல்லோடு செல்பவன்‌' 


பர்பாதி”ப்‌*ய: ஷ்டன்‌ 

'பர்ப' முதலியவைகளுக்குப்பின்‌ மேலே கூறிய பொருட்களில்‌ 'ஷ்டன்‌' ஒட்டு 
வரும்‌. பர்பிக:, பர்பிகீ (பெண்பால்‌) 'சக்கர நாற்காலியில்‌ செல்பவன்‌" 
அஸ்விக: அஸ்விகீ (பெண்பால்‌ 'குதிரையில்‌ செல்பவன்‌" 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


ஸ்வகூணாத்‌” ட“ஞ்‌ ச 

'ஸ்‌'வகண' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ட*ஞ்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 'ஷ்டன்‌' ஒட்டும்‌ வரும்‌. 

ஸ்‌'வாக'ணிக:-'நாயால்‌ பிழைக்கிறவன்‌' 

ஸ்வாகணிகீ (பெண்பால்‌) 

ஸ்வகணிக:, ஸ்வகணிகீ (டன்‌: உடன்‌) 


வேதனாதி'ப்‌*யோ ஜீவதி 

'வேதன' (கூலி, சம்பளம்‌) முதலியவைகளுக்குப்பின்‌ அதனால்‌ வாழ்கிறான்‌ ' 
என்ற பொருளில்‌ 'ட2க்‌' ஒட்டு வரும்‌. 

வைதனிக: கூலி வேலைக்காரன்‌ 

தனுர்‌ தண்டிசு:, த*னுஷ்க:, தண்டி”க: 


வஸ்னக்ரய விக்ரயாட்‌“ட“க: 

வஸ்ன, க்ரய, விக்ரய ஆகியவைகளுக்குப்பின்‌ 'டன்‌' ஒட்டு வரும்‌ (மேலே 
கூறிய பொருளில்‌) 

வஸ்னிக:-கூலி சம்பாதித்து ஹஊழ்பவன்‌ - 

க்ரய விக்ரயிக:, க்ரயிக:, விக்ரயிக:, வியராபாரி 


ஆயுதச்‌ ச? ச 

ச்‌ வுன்‌ 'டீன்‌' உம்‌ 'ஆயுத' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'அதைக்‌ கொண்டு 
பிழைப்பவன்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஆயுதீ“ய: (ச்‌? 'வுடன்‌) 

ஆயுதி£க: (டன்‌ னுடன்‌) ஆயுதங்கள்‌ விற்றுச்‌ சம்பாதிக்கும்‌ வியாபாரி. 


ஹாதி உத்ஸங்காதி“ப்‌ப: 

'உத்ஸங்க”' முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'ட2க' ஒட்டு "தூக்கிக்‌ கொண்டு 
செல்தல்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஒளத்ஸங்கி?க:-'மடியில்‌ கொண்டு போகிறவன்‌ ' 

ஒளடு£பிக:-'படகில்‌ கொண்டு செல்பவன்‌" 


பூஸ்த்ராதி"ப்‌*ய: ஜூன்‌ 

பஸ்த்ர (தோல்பை) முதலியவைகளுக்குப்பின்‌ ஜூன்‌' ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 

ப£ஸ்த்ரிக: தோல்பையில்‌ சாமான்‌ தூக்கிப்‌ பிழைப்பவன்‌ ' 

பஸ்த்ரிகீ (பெண்பால்‌) 

பரரடிக:, பூரடிகீ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 120 


4.4.17 


4.4.20 


விபசாஷா விவத* வீவதசர்த்‌ 

விவத*, வீவத", 'காவடி' ஆகியவைகளுக்குப்பின்‌ 'ஜ2ன்‌' ஒட்டு மே லே கூறிய 
பொருளில்‌ விருப்பாக வரும்‌. 

விவதி“க:, விவதி“கீ 

வீவதி'க:, வீவதி'கீ 

வைவதி£க:, வைவதி“கீ (டன்‌ உடன்‌) 

காவடியில்‌ தூக்கிக்‌ கொண்டு செல்பவன்‌ 


அண்‌ குடிலிகாயா: 

குடிலிகா 'வளைந்து செல்லும்‌ (3ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லாக நிற்‌ கும்போது) 
என்ற சொல்லுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
கெளடி'லிகோ ம்ருக: 'திருட்டுத்தனமாக வந்து விலங்குகளைப்‌ பிடிக்கும்‌ 
வேட்டைக்காரன்‌" அல்லது 'வஞ்சமாக மனிதனை இழுத்துச்‌ செல்லும்‌ மான்‌" 
கெடிளலிக; கர்மார: 


நிர்வ்ருத்தே அக்ஷ த்‌*யதாதி"ப்ய: 

அக்ஷத்‌'யத முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'டக்‌' ஒட்டு “அதனால்‌ முடி 
க்கப்பட்டது' என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஆக்ஷத்‌"யதிகம்‌ வைரம்‌ (வளர்ந்து வரும்‌) 

ஆனால்‌ சூதாட்டத்தால்‌ முடிவுற்ற பகை 

ஜானுப்ரஹ்ருதிகம்‌. 


த்ரேர்‌ மப்‌ நித்யம்‌ 

'த்ரி' என்ற ஒட்டில்‌ முடியுஞ்‌ சொற்களுக்குப்பின்‌ 'மப்‌' ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ கட்டாயமாக இணைக்கப்படும்‌. 'த்ரி', 'க்த்‌ ரி' என்ற ஒட்டைச்‌ 
சுட்டும்‌ (3.3.88), பச்‌ க்த்ரி மப்‌ பக்த்ரிமம்‌-'சமைப்பதால்‌ முடிவுபெற்றது' 
க்ருத்ரிமம்‌ 


வா: பவ ப்ரத்யயாந்தாதிமப்‌” வக்தவ்ய: 

ஒரு நிலையைக்‌ குறிக்குமொட்டையீறாகக்‌ கொண்ட சொல்லுக்குப்‌ பின்‌ 
பாகிமம்‌, த்யாகி'மம்‌ 

அபமித்ய யாசிதாப்‌*யாம்‌ கக்கனெள 

அபமித்ய, யாசித என்ற சொற்களுக்குப்பின்‌ முறையே 'கக்‌', கன்‌ ' ஒட்டுக்கள்‌' 
அதனால்‌ முடிவுபெற்றது' என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஆபமித்வகம்‌-'கடன்‌" 

யாசிதகம்‌-'பிச்சையெடுத்துப்‌ பெற்ற பொருள்‌' 


4.4.24 


4.4.25 


4.4.28 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


ஸம்ஸ்ருஷ்‌ டே , 

“அதனால்‌ கலக்கப்பட்டது! என்ற பொருளில்‌: மூன்றாம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுக்குப்பின்‌ 'ட£க்‌' ஒட்டு வரும்‌. த£தி*கம்‌ (த5தி*. டக்‌) 'தயிரால்‌ 
கலக்கப்பட்டது' 4.4.3 இல்‌ கூறபட்ட ஸம்ஸ்க்ருதம்‌ என்ற சொல்‌, இரண்டு 
பொருட்களின்‌ கலவையால்‌ அதைவிடச்‌ சிறந்த ஒன்று ஆக்கப்பட்டது என்ற 
பொருளில்‌ வரும்‌. அம்மாதிரியான எதுவும்‌ 'ஸம்ஸ்ருஷ்ட' சுட்டாது. 


சூர்ணாதி£னி: 

'இனி' ஒட்டு 'சூர்ண' 'பொடி' என்ற த்‌ அதனால்‌ கலக்கப்பட்டது" 
என்ற பொருளில்‌ வரும்‌. : 

சூர்ணினோ அபூபா:- 'பொடி லிக்‌ ஆப்பம்‌' 

சூர்ணினீ தானா: 


லவணால்‌ லுக்‌ 

“லவண” (உப்பு) என்ற சொல்லுடன்‌ வரும்‌. மேலே கூறிய பொருளைக்‌ 
குறிக்கும்‌ ஒட்டு கெடும்‌ (லுக்‌) 

லவண:- உப்புடன்‌ சேர்க்கப்பட்டது 

லவண: ஸூப:-'உப்புச்‌ சேர்க்கப்பட்ட சாறு' 


முத்‌ கரத்‌' அண்‌ 
*முத்‌க? 'பயறு'வுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
மெளத்‌த: ஒதனை:- 'பயறுடன்‌ கலந்த சோறு' 


வ்பஞ்ஜனை: உபஸிக்தே 

வியஞ்சனத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுடன்‌ 'டக்‌' ஒட்டு, அதனால்‌, எ 
என்ற பொருளில்‌ வரும்‌. 

தரதிகம்‌, 'தயிறுடன்‌ கலந்தது -பாயஸிகம்‌ 'பால்‌ அல்லது தண்ணீருடன்‌ 
கலக்கப்பட்டது" 


ஒஜஸ்‌ ஸஹோம்ப“ஸா வர்த்தே 

ஓஜஸ்‌ ('பலம்‌'), ஸயஸ்‌ 'வன்முறை', அம்ப*ஸ்‌ 'தண்ணீர்‌' ஆகியவற்றோடு 
'உளதாகு, காணப்பெறு' என்ற பொருளில்‌ 'டக்‌' ஒட்டு வரும்‌. 
ஒளஜஸிக:-பலமுடைய 

ஸாஹ்ஸிக - திருடன்‌ 

ஆம்ப*ஸிக- நீர்வாழ்‌ செடி அல்லது உயிரினம்‌, பொதுவாக மீன்‌ என்ற 
பொருட்படும்‌. 


தத்‌ ப்ரதி அனுபூர்வம்‌ ஈப லோம கூலம்‌ 
2ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லாக நிற்கும்‌ ப்ரதி, அனு ஆசியவலைகள்‌ 
முதலுறுப்பினராகக்‌ கொண்ட ஈப 'தண்ணீர்‌' லோம 'ரோமம்‌', 'கூலம்‌ கரை 


முனைவர்‌ கு. மீனாட்சி 122 


4.4.29 


4.4.30 


ஆகியவைகளுக்குப்‌ பின்‌ 'டக்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
ப்ராதீபீக;- தண்ணீர்‌ ஓட்டத்திற்கு மாறாக 

ஆன்வீபிக:- தண்ணீர்‌ ஒட்டத்திற்குச்‌ சமமாக 

ப்ராதிலோமிக:- ரோமத்துக்கு எதிராக 

ஆனுலோமிக:- ரோமத்துடன்‌ 

ப்ராதிகூலிக;-. கரைக்கு எதிராக 

ஆனுகூலிக:- கரையுடன்‌ 


பரிமுக“ம்‌ ச 

2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ பரிமுக“ம்‌ என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ ' டக்‌' 
ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 

பாரிமுகி*க:- வேலைக்காரன்‌ 


ப்ரயச்ச“தி கூர்ஹ்யம்‌ 
“அவன்‌ கொடுக்கிறான்‌! என்ற பொருளில்‌ 2ஆம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுக்குப்பின்‌ 'டக்‌' ஒட்டு பயண நோக்கம்‌. கீழ்த்தரமானதாக 
இருக்குமானால்‌ வரும்‌. 

த்‌ விகு“ணிக:- பணத்தை. இரண்டு மடங்காக்கும்‌ நோக்கத்துடன்‌ கடன்‌ 
கொடுப்பவன்‌ 
த்ரைகுணிக: 


வா: வ்ருத்‌'தே*ர்‌ வ்ருது*ஷிபராவோ வக்தவ்ப: 
வ்ருத்‌'தி 'வட்டி' இவ்வொட்டிணைக்கும்போது வ்ருது*ஷி ஆகும்‌. வார்து'ஷிக:- 
பணத்தை அதிகரிப்பதற்காக கடன்‌ கொடுப்பவன்‌ 


குஸீத திஸைகதஸாத்‌ ஷ்டன்ஷ்டசெள 

குஸீத "வட்டிக்குக்‌ கடன்‌ கொடுத்தல்‌' த£ஸைகதூஸ (10 விழுக்காடு 
வடக்குப்‌ பணம்‌ சுடன்‌ கொடுத்தல்‌' என்ற சொற்களுக்குப்பின்‌ முறையே 
'ஷ்டன்‌', 'ஷ்டச்‌' ஒட்டுக்கள்‌ மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 

குஸீதக:- சுடுவட்டி வாங்குபவன்‌" 

த'ஸைகாத'ஸிக: '10 விழுக்காடு வட்டி வாங்குபவன்‌” 


உஞ்ச”தி 

2ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'டக்‌' ஒட்டு 'பொறுக்குகிறான்‌" 
என்ற பொருளில்‌ வரும்‌ 

பர்தரிக:-'இலந்தைப்‌ பழத்தைப்‌ பொறுக்குபவன்‌” 


ரக்ஷதி 
'அவன்‌ காப்பாற்றுகிறான்‌' என்ற பொருளில்‌ 2ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்‌ 


123 


4.4.34 


4.4.35 


4.4,47 


4.4.38 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


பின்‌ 'டக்‌' ஒட்டு இணைக்கப்படும்‌. 
ஸாமாஜிக:-பார்வையாளர்‌. தான்‌ வருகை தந்து அவைக்கு உதவுகிறவன்‌. 


ஸப்த” தூர்துரம்‌ கரோதி 

ஸூப்த”, த*ர்து** 'ஒருவகைப்‌ பானை' ஆகியவைகளோடு 

“அவன்‌ அதைச்‌ செய்கிறான்‌" என்ற பொருளில்‌ 'டக்‌' ஒட்டு வரும்‌. 
ஸாப்‌”தி*க:- இலக்கண ஆசிரியர்‌" 

தார்துரிக: குயவன்‌ = 


பக்ஷி மத்ஸ்ய ம்ருகான்‌ ஹந்தி 

பறவை, மீன்‌, விலங்குகள்‌, ஆகியவைகளைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களுடன்‌ 'டக்‌' 
ஒட்டு ' அவன்‌ அதைக்‌ கொல்கிறானென்ற பொருளில்‌ வரும்‌. 

பாக்ஷிக:- பறவையைக்‌ கொல்பவன்‌ 

ஸாகுனிக:- மாயூரிக:, தைத்திரிக: 

மாத்ஸிக:-செம்படவன்‌, மைனிசு: 

மார்கி'க:-விலங்குகளை வேட்டையாடுபவன்‌ 

ஸெளகரிக:- பன்றி வேட்டையாடுபவன்‌ 


பரிபந்தாம்‌ ச திஷ்டதி 

2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ பரிபந்தம்‌ 'வழியில்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 
டக்‌” ஒட்டு 'அவன்‌ நிற்கிறான்‌ (அ) இருக்கிறான்‌" என்ற பொருளில்‌ வரும்‌. 
பாரி பந்தி*க:-வழிப்பறி கொள்ளைக்காரன்‌ அல்லது நெடுஞ்‌ சாலையில்‌ 
கொலை செய்பவன்‌ 


மாதேன்த்தா பத? பதவ்யனுபத“ம்‌ த£வதி 

மாத”, 'வழி, சாலை' என்ற சொல்‌ இரண்டாவது உறுப்பினராக நிற்கும்‌ 
சொல்லுக்குப்பின்னும்‌, பதவீ 'நடைபாதை' அனுபத நெருக்கமாகத்‌ 
தொடர்தல்‌' ஆகியவைகளுக்குப்‌ பின்னும்‌, 'ஒடுகிறான்‌' என்ற பொருளில்‌ 'டக்‌' 
ஒட்டு வரும்‌. i 

தாண்டமாதிகை:-'நெடுஞ்சாலையில்‌ ஒடுபவன்‌' 
பாதவிவக:-'நடைபாதையில்‌ ஒடுபவன்‌' 

அனுபதிக:-'பின்‌ நடப்பவர்‌, இணங்கி நடப்பவர்‌" 


ஆக்ரந்தார்‌ ட'ஞ்‌ ச 

ஆக்ரந்த? 'யுத்த பூமி' அல்லது அழுமிடம்‌' என்ற சொல்லுக்குப்‌ பின்‌ 'டஞ்‌' 
ஒட்டும்‌ மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌ 'டக்‌' உம்‌ வரும்‌ (௪) - 

ஆக்ரந்திக:- 'ரணகளத்தில்‌ ஒடுபவன்‌ அல்லது அழுகிற இடத்துக்கு 
ஓடுபவன்‌' 

ஆத்ரந்திகீ-'பெண்பால்‌' 


முனைவர்‌ கு. மீனாட்சி 124 
ட்டை 


4.4.39 


4.4.40 


4.4.43 


> 
a 
£ 


'டக்‌, டஞ்‌' இரண்டும்‌ கரத்தால்‌ வேறுபடும்‌. ' 


பதேசத்தரபத?ம்‌ க்ருஹ்ணாதி 

'பத' (சொல்‌) இரண்டாவது உறுப்பினராக நிற்கும்‌ சொல்லுக்குப்பின்‌ 
'எடுக்கிறான்‌, பிடித்துக்‌ கொள்கிறான்‌" என்ற பொருளில்‌ 'டக்‌' ஒட்டு வரும்‌. 
பெளர்‌ வபதிக: 'முதலுறுப்பினரை பற்றிக்‌ கொள்வது" 


ப்ரதி கண்டர்தூலலாமம்‌ ச 

ப்ரதிகண்ட 'ஒவ்வொரு தொண்டையும்‌; அர்த? பொருள்‌'. லலாம 'நகை' (2ஆம்‌ 
வேற்றுமையிலமையும்‌) ஆகிய சொற்களுக்குப்பின்‌ 'டக்‌' ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 

ப்ராதிகண்டி'க: ஒவ்வொரு தொண்டையையும்‌ பிடிப்பவன்‌” 

ஆர்திக: 'பொருளைப்புரிந்து கொள்பவன்‌” 

லாலாமிக: 'நகையைப்‌ பிடிப்பவன்‌: 


தர்மம்‌ சரதி 

2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ 'த“ர்ம' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'டக்‌' ஒட்டு 
'அவன்‌ நடந்து கொள்கிறான்‌" என்ற பொருளில்‌ வரும்‌. 
தூர்மிக:-தர்மத்தின்‌ படி நடந்து கொள்கிறவன்‌, 

தர்மத்தைக்‌ கடைபிடிப்பவன்‌ 


ப்ரதிபத£மேதி டன்ஸ்‌ ச 

2ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லாக அமையும்‌ ப்ரதிபத2ம்‌ 'ஒவ்வொரு வழியும்‌' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ டன்‌, டக்‌ என்ற இரண்டு ஒட்டுக்களும்‌ வரும்‌. 
ப்ரதிபதிக: அல்லது ப்ராதிபதி”க: 'சாலை வழியாகப்‌ போகிறவன்‌. 


ஸம வாயான்‌ ஸமவேதி ' 

'ஒன்று சேர்த்தல்‌' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ சொற்களுக்குப்பின்‌ 'டக்‌' ஒட்டு 
'சேர்க்கிறான்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஸாமவாயிக: அடிக்கடி கூட்டத்துக்குச்‌ செல்பவன்‌" 

ஸாமாஜிக:, ஸாமூஹிக: ' 


பரிஷதோ ண்ய: 

'ண்ய' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ 'பரிஷத்‌' 'அவை' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

பாரிஷத்‌*ய:- அவையின்‌ உறுப்பினர்‌" 


125 


பாணினியின்‌ அஷ_ாத்தியாயி 


4.4.45 


4.4.46 


4.4.47 


4.4.48 


4.4.49 


ஸேனாயா வா 

ஸேனா 'படை' என்ற சொல்லுக்குப்பின்‌ விருப்பாக 'ண்ய' ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 

ஸைன்ய:, ஸைனிக:-படைவீரன்‌ 


ஸம்க்‌ஞாயாம்‌ லலாட குக்குட்‌'யெள பஸ்‌ யதி 

லலாட 'நெற்றி', குக்குடீ 'கோழி' என்ற சொற்களுக்குப்பின்‌ 'பார்க்கிறான்‌' 
என்ற பொருளில்‌ 'டக்‌' ஒட்டு வரும்‌. தருவிக்கப்பட்ட சொல்‌ ஒரு பெயரைக்‌ 
குறிக்கும்‌. 

லாலாடிக: 'எஜமானரின்‌ நெற்றியைப்‌ பார்ப்பவன்‌ அதாவது சரிவர வேலை 
செய்யாத வேலைக்காரன்‌” 

கெளக்குடிக: 'சுற்றும்‌ துறவி' அதாவது தரையைப்‌ பார்த்துக்‌ கொண்டு 
நடப்பவன்‌" 


தஸ்ய தர்ம்யம்‌ 

ஆறாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்‌ பின்‌ 'டக்‌' ஒட்டு 'அதன்‌ வழக்கம்‌' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

ஸெளல்க ஸாலிக:-சுங்கச்‌ சாவடி அதிகாரி 

ஆகரிக:-'சுரங்க அதிகாரி' 


அண்‌ மஹிஷ்யாதி”ப்‌*ய: 

மஹிஷு 'பட்டமகிஷி' முதலியவைகளுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 

மாஹிஷம்‌-'பட்டமகிஷியின்‌ கடமை' 

ப்ராஜாபதம்‌ 


௬ுதோ அஞ்‌ 

'ர' ஈற்றுச்‌ சொற்களுக்குப்பின்‌ 'அஞ்‌' ஒட்டு அவன்‌/அதன்‌ கடமை என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

பெளத்ரம்‌-'போத்ரு வின்‌ கடமை 

உத்காத்ரம்‌-உத்‌'கரத்ருவின்‌ கடமை 


வா: நராச்ச இதி வக்தவ்யம்‌ 
'நர' வுக்குப்பின்னும்‌ இவ்வொட்டு வரும்‌. 
நாரீ (நரஸ்ய த“ர்ம்யா) 


வா: வி'ஸ்ஸிதுரிட்‌ லோபஸ' ச 
“விஸஸித்ரு' வுக்குப்‌ பின்னும்‌ இவ்வொட்டு வரும்‌. அதன்‌ 'இட்‌' கெடும்‌. 
வைஸஸ்ரம்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி டட 126 


4.4.52 


4.4.53 


4.4.56 


வா:  விபள்ஜயிதுர்‌ ணிலோபஸ்ச 
'லியராஜயித்ரு வுக்குப்பின்னும்‌ இவ்வொட்டு வரும்‌. அதன்‌ 'ணி' ஒட்டு கெடும்‌. 
வைபஜித்ரம்‌ 


அவக்ரய: 

'அதன்‌ வரி' என்ற பொருளில்‌ 'டக்‌' ஒட்டு ஆறாம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

ஸெளல்கஸாலிச: 'சுங்க்கச்‌ சாவடி வரி' 


தத௲£ஸ்ய பண்யம்‌ 

விற்பனைக்குரிய பொருளைச்‌ சுட்டும்‌ சொல்‌. முதல்‌ வேற்றுமைச்‌ சொல்லாக 
அமைந்து நிற்கும்போது 'டக்‌' ஒட்டு அச்சொல்லுக்குப்பின்‌ இது அவன்‌ 
விற்கும்‌ பண்டம்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஆயூபிக:- ஆப்பம்‌ விற்கிறவன்‌. அதாவது ஆப்பங்கள்‌ அவனுடைய விற்கும்‌ 
பொருள்‌. 


லவணாத் டஞ்‌ 

லவண 'உப்பு' என்ற சொல்லுக்குப்பின்‌ மேலே கூறிய பொருளில்‌ 'டஞ்‌' வரும்‌. 
லாவணிக:-உப்பு வியாபாரி 

டக்‌, டஞ்‌ இரண்டுக்கும்‌ சுரத்தில்‌ வேறுபாடு காணப்படும்‌. 


கிஸ*ராதி“ப்‌யஷ்டன்‌ 

கிஸ'ர 'வாசனைத்திரவியம்‌' முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'ஷ்டன்‌' ஒட்டு 
மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 

கிஸுரிக:- வாசனைத்‌ திரவிய வியாபாரி' கிஸரிகீ (பெண்பால்‌) 

நரதி”க (நரத") 


ஸுலாலுனோ அன்யதரஸ்யாம்‌ 
ஸலாலுன்‌ (ஒரு வாசனைத்திரவியத்தின்‌ பெயர்‌) உக்குப்பின்‌ விருப்பாக 
'ஷ்டன்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. ஸ்லாலுக:, ஸலாலுகீ 
(பெண்பால்‌) அல்லது ஸலாலுக:, ஸலாலுகி (டக்‌) 


ஸி'ல்பம்‌ 

'இது அவன்‌ கலை என்ற பொருளில்‌ கலையைச்‌ சுட்டுஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ 
'டக்‌' ஒட்டு வரும்‌. 

மார்தங்கிக: 'மிருதங்க வாசிப்பதில்‌ திறமை வாய்ந்தவன்‌" 

வைணிக:- வீணை வித்வான்‌ 


மட்‌”டு*க ஜூர்ஜாராதண்‌ அன்யதரஸ்யாம்‌ 
மட்‌£டு'க, ஜார்ஜூர 'ஒருவகை முரசு' ஆகியவைகளுக்குப்பின்‌ அண்‌" ஒட்டு 


127 


4,457 


4,458 


4.4.60 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


மேலே கூறிய பொருளில்‌ விருப்பாக வரும்‌. 
மாட்டுக:, மாட்டுகிக:, முரசறைபவன்‌ 
(அண்‌) (டக்‌) 

ஜார்ஜூர:, ஜுர்ஜ.ரிக: 


ப்ரஹரணம்‌ 

'இது அவன்‌ ஆயுதம்‌' என்ற பொருளில்‌, ஆயுதத்தைக்‌ குறிக்குஞ்‌ 
சொல்லுக்குப்பின்‌ (அச்சொல்‌ முதல்‌ வேற்றுமையிலமையும்‌) 'டக்‌' ஒட்டு வரும்‌. 
ஆணிக: “வாள்‌ வீரர்‌ 

ப்ராஸிக:, சாக்ரிக:, தனுஷ்க: 


பரஸ்‌'வதாாத்‌ டஞ்‌ ச 

மேலே கூறிய பொருளில்‌, டஞ்‌, டக்‌ என்ற இரண்டு ஒட்டுக்களும்‌ பரஸ்வத* 
'கைக்கோடரி' என்ற சொல்லுக்குப்‌ பின்‌ வரும்‌. 

பாரஸ்வதி'க:( அல்லது) பாரஸ்வதி“க: 


ஸுக்த்யஷ்ட்யோரீ கக்‌ 
'ஈகக்‌' என்ற ஒட்டு, மேலே கூறிய பொருளில்‌, ஸக்தி கணை", யஷ்‌ டி 'கம்பு' 


என்ற சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. ஸாக்தீக: “ஈட்டி வீரன்‌", யாஷ்டீக: 


அஸ்தி நாஸ்தி தி"ஷ்டம்‌ மதி: 

"இது அவன்‌ நம்பிக்கை' என்ற பொருளில்‌ 'டக்‌' ஒட்டு, அஸ்தி 'இருக்கிறது', 
நாஸ்தி 'இல்லை' தி'ஷ்ட 'விதி' என்ற சொற்களுக்குப்பின்‌ 'டக்‌' ஒட்டு வரும்‌. 
ஆஸ்திக:-கடவுளிருக்கிறார்‌ என்று நம்புபவன்‌ 

நாஸ்திக:-'கடவுளை நம்பாதவன்‌" 

தை£ஷ்டிக:- "விதியை நம்புபவன்‌, 'நேர்க்காட்சி வாதி' 


ஸீலம்‌ 

இது அவன்‌ பழக்கம்‌' என்ற பொருளில்‌ முதல்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 
'டக்‌' ஒட்டு வரும்‌. 

ஆபூபிக:- ஆப்பம்‌ சாப்பிடுகிறது அவன்‌ பழக்கம்‌ 

ஒளத”னிக:-சோறு சாப்பிடுவது அவன்‌ பழக்கம்‌ 


சாத்ராதிப'யோண: 

“சத்ர' 'மூடுதல்‌' முதலியவைகளுக்குப்பின்‌ 'ண' ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 

சாத்ர:- மாணவன்‌ அதாவது ஆசிரியரிடம்‌ புகலடைபவன்‌' 


முனைவர்‌ கு. மீனாட்சி 128 


4.4.63 


4.4.64 


4.4.66 


4.4.67 


கர்மாத்‌“யயனே வ்ருத்தம்‌ 

'படிக்கும்போது நிகழும்‌ செயல்‌' என்ற பொருளில்‌ 'டக்‌' ஒட்டு, செயலைக்‌ 
குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

ஐகன்மிக: (ஒரு (ஏக) தவறு (அன்யத்‌) ) 

படிக்கும்போது ஒரு தவறிழைத்தவன்‌' 


பஹ்வச்‌ பூர்வ பதாத்‌ டச்‌ 

பல அசை கொண்ட சொல்‌ முதலுறுப்பினராக நிற்குஞ்‌ சொல்லு க்குப்பின்‌ 
'டச்‌ ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 

த்‌'வாதஸான்யிக:- படிக்கும்போது பன்னிரண்டு தவறுகளைச்‌ செய்தவன்‌" 


ஹதிம்‌ ப*க்ஷா: 

இது, அவனுக்கு நலந்தருகிற ஆரோக்கியமான உணவு என்ற பொருளில்‌, 
முதல்‌ வேற்றுமையிலமையும்‌ உணவைக்குறிக்கிற சொல்லுக்கு ப்பின்‌ 'டக்‌' 
ஒட்டு வரும்‌. 

ஆபூபிக:-' ஆப்பம்‌ உண்பதினால்‌ ஆரோக்கியம்‌ பெறுகிறவன்‌ 

அல்லது ஆப்பத்தை விரும்பி உண்பவன்‌” 

ஒளதனிக:-சோறு உண்பதில்‌ விருப்பமுள்ளவன்‌ 


ததஸ்மை த்‌*யதே 

"அவனுக்கு நியாயமாகக்‌ கொடுக்கப்பட வேண்டியது' என்ற பொருளில்‌ (முதல்‌ 
வேற்றுமைச்‌ சொல்‌)லான கொடுக்கப்பட வேண்டிய பொருளைக்‌ குறிக்குஞ்‌ 
சொல்லுக்குப்பின்‌, 'டக்‌' ஒட்டு வரும்‌. 

ஆக்‌ ர போஜனிக: உணவளிக்கும்போது முதலிடத்தைக்‌ கொடுக்கப்பட 
வேண்டியவன்‌, பிராம்மணன்‌. 


ஸ்ராணா மாம்ஸோத”னாட்‌ டிட£ன்‌ 

ஸ்ராணா 'அரிசிக்‌ கஞ்சி', மாம்ஸோத”ன 'மாமிசங்கலந்த அரிசிச்‌ சோறு ' 
ஆகிய சொற்களுக்குப்பின்‌ 'டிட*ன்‌' ஒட்டு. “அவனுக்கு இது நியாயப்படி 
கொடுக்கப்பட வேண்டியது” என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஸ்ராணிக:, ஸ்ராணிகீ (பெண்பால்‌) 

'அரிசிக்‌ கஞ்சி பெறத்தகுதியுள்ளவன்‌' 

மாம்ஸெள த 'னிக:, மாம்ஸெளதனிகீ 

டக்‌, டிடன்‌ என்ற இரண்டு ஒட்டுக்களும்‌ சுரத்தால்‌ வேறுபடும்‌. 

இறுதியில்‌ உதாத்த சுரம்‌ பெறும்‌. 'டக்‌' (6.1:165), முதலில்‌ உதாத்தம்‌ பெறும்‌ 
டிடன்‌' (6.1.197), இவ்வொட்டுக்களிணைத்துத்‌ தருவிக்கப்பட்ட சொற்களின்‌ 
பெண்பால்‌ சொற்கள்‌ 'ஙீஷ்‌' இணைத்துப்‌ பெறப்படும்‌ (4.1.15) 'டஞ்‌', 'டிடன்‌' 
இரண்டுமே சுரத்திலும்‌ பெண்பாலாக்கத்திலும்‌ ஒத்தவையாகும்‌. ஆகவே, 
'டிடன்‌' இணைக்காமல்‌, 'டஞ்‌' ஒட்டிணைத்தே விரும்பப்பட்ட சொல்லைத்‌ 
தருவிக்க இயலும்போது, 'டிடன்‌'ஐ ஏன்‌ இணைக்க வேணடும்‌? ஸ்ராணா, 


129 பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 
மாம்ஸோதன என்ற இரண்டு சொற்களுக்குப்‌ பின்னும்‌, 'டிடன்‌' 
இணைக்காமல்‌ 'டஞ்‌' ஐயே இணைத்து இச்சொற்களைப்‌ பெறலாம்‌. ஆயினும்‌, 
சிலரின்‌ கருத்துப்படி 'டிடன்‌' ஒட்டு மாம்ஸ்‌, ஒதன ஆகியவைகளுடன்‌ 
தனித்தனியாகவும்‌ வரமுடியும்‌. ஆனால்‌ 'டஞ்‌'ஐ ஓதன த்துடன்‌ அவ்வாறு 
இணைக்க முடியாது. ஏனெனில்‌, 'டஞ்‌' இணைக்கும்போது முதலசை 
விருத்தியாகும்‌ (7.2.117) 'டிடன்‌' உடன்‌ வரும்போது அவ்வாறாகாது. 
ஒதன டிடன்‌ ஒதூனிக:, ஒதனிகீ, 
ஒதன டஞ்‌ ஒளதூனிக: இச்சொல்‌ இங்கு விரும்பப்படாதது. 

4.4.68 ப£க்தாதணன்யதரஸ்யாம்‌ 
ப£க்த உணவு என்ற சொல்லுக்குப்பின்‌ அண்‌' ஒட்டு விருப்பாக வரும்‌ (மேலே 
கூறிய பொருளில்‌) பராக்த:, பராக்திக: உணவளிக்கத்தகுதியானவர்‌ 
4.4.69 தத்ர நியுக்த: 
“அதில்‌ அமர்த்தப்பட்டவன்‌' என்ற பொருளில்‌ 7ஆம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுக்குப்பின்‌ 'டக்‌' ஒட்டு வரும்‌. 
ஸெ'ளல்கஸாலிக: 'சுங்கச்ச ஈவடி 
அதிகாரி ஆகரிக: - சுரங்க அதிகாரி 
4.4.70 அகாராந்தாத்‌ டன்‌ 
“அக3£ர'வை இறுதியில்‌ கொண்ட சொல்லுக்குப்பின்‌ "அதில்‌ அமர்த்‌ 
தப்பட்டவன்‌' என்று பொருளில்‌ 'டன்‌' ஒட்டு வரும்‌. 
தேவாக?ரிக:-'கோவிலில்‌ பணி செய்ய அமர்த்தப்பட்டவன்‌' 
கோஷ்ட £குஈரிக:, பரரண்டாக।ரரிக: 
4.4.71 அத்‌*யாயினி அதே'ஸகாலாத்‌ 
7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ படிக்கத்‌ தகுதியற்ற காலம்‌ அல்லது இடத்தைக்‌ 
குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌, 'டக்‌' ஒட்டு அவன்‌ அங்கு படிக்கிறான்‌ என்ற 
பொருளில்‌ வரும்‌. 
ஸ்‌'மாஸானிக: 'இடுகாட்டில்‌ படிப்பவன்‌" 
சதுஷ்பதி*ச: 'நாற்சந்தியில்‌ படிப்பவன்‌" 
சாதுர்தஸிக: 'சதுர்த்தசியன்று படிப்பவன்‌" 
4.4.72 கடினாந்த ப்ரஸ்தார ஸம்ஸ்தரனேஷு வ்யவஹரதி 


“கடின (புதர்க்காடு, காடு) என்ற சொல்லிறுதியில்‌ நிற்கும்‌ 
சொல்லுக்குப்பின்னும்‌, ப்ரஸ்தார 'காடு' ஸம்ஸ்தரான' 

'பொதுவிடம்‌' என்ற சொற்களுக்குப்பின்னும்‌ (இவைகள்‌ 7ஆம்‌ 
வேற்றுமையிலமையும்‌) 'டக்‌' ஒட்டு, 'அவன்‌ அதில்‌ தொழில்‌ நடத்துகிறான்‌" 
என்ற பொருளில்‌ வரும்‌. வாம்ஸகடினிக: (வம்ஸ1கடின) “மூங்கில்‌ புதரில்‌ , 
தொழில்‌ நடக்க செய்பவன்‌" 


முனைவர்‌ கு. மீனாட்சி 130 


4.4.73 


4.4.74 


ப்ராஸ்தாரிக: 'காட்டில்‌ புதரில்‌ தொழில்‌ நடவடிக்கை செய்பவன்‌" 
ஸாம்ஸ்தனிக: 'பொதுவிடத்தில்‌ தொழில்‌ நடவடிக்கை செய்பவன்‌" 


நிகடே வஸதி 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ நிகட 'அருகு' என்ற சொல்லுக்குப்‌ பின்‌ 'டக்‌' 
'அவன்‌ அங்கு வசிக்கிறான்‌" என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஆரண்யகா: காட்டில்‌ வசிக்கும்‌ துறவி 

நைகடிகா: கிராமத்துக்கு அருகில்‌ வசிக்கும்‌ துறவி 

இந்த விதி, சில மனிதர்களைக்‌ குறிப்பிட்ட, உண்டாக்கும்‌ அடை மெழியைப்‌ 
பற்றியது. பலவகைப்பட்ட துறவிகள்‌, எங்கெங்கு வசிக்க வேண்டுமென்று 
சாத்திரங்கள்‌ விதிக்கிறது. காட்டாக 'ஆரண்யக' எனப்படும்‌ துறவிகள்‌ 
மனிதர்கள்‌ தங்குமிடத்துக்கு குறைந்தது இரண்டு மைல்களுக்குப்பாலுள்ள 
காட்டில்‌ வசிக்க வேண்டுமென்று சாத்திரங்‌ கூறுகிறது. அவ்வாறே நைகடிக 
எனப்படும்‌ துறவிகள்‌ மனிதர்கள்‌ வசிக்குமிடத்துக்கு வெகு அருகில்‌ வசிக்க 
வேண்டும்‌. i 


ஆவஸதன்த்‌ ஷ்டல்‌ 

ஆவஸத' 'வீடு' என்ற சொல்லுக்குப்பின்‌ மேலே குறிப்பிட்ட பொருளில்‌ 'ஷ்டல்‌' 
ஒட்டு வரும்‌. 

ஆவஸதி*க: "வீட்டில்‌ வசிப்பவன்‌" 

துறவிக்கு மாறானவனைக்‌ குறிக்கும்‌ ஆவஸதி”கீ (பெண்பால்‌) 4.4.1இவிருந்து 
இதுவரை 'டக்‌' ஒட்டு விளக்கப்பட்டது. மற்ற வொட்டுக்கள்‌ தொடர்ந்து வரும்‌ 
சூத்திரங்களில்‌ விளக்கப்படும்‌. 


ப்ராக்‌“கி“தாத்‌ யத்‌ 
இதிலிருந்து, தஸ்மை ஹிதம்‌ (5.1.5) வரையில்‌ 'யத்‌'ஒட்டைப்பற்றிய விதிகள்‌. 
இது ஒரு அதிகார சூத்திரம்‌. ப்ராக்‌ ஹித- ஹித'வுக்குமுன்‌ 


தத்‌” வஹதி ரத” யுகப்ராஸங்க?ம்‌ 

ரத, யுக 'நுகத்தடி' ப்ராஸங்க 'நுகத்தடி' ஆகியவைகள்‌ 2ஆம்‌ வே ற்றுமைச்‌ 
சொல்லாக நிற்கும்போது, 'அதை இழுக்கிறது' என்ற பொருளில்‌ 'யத்‌' வரும்‌. 
ரத்யே: 'தேரில்‌ பூட்டப்படும்‌ குதிரை' 

யுக3ய: நுகத்தடியில்‌ பூட்டப்பட்ட காளை" 

ப்ராஸங்க்‌ய: 'கூண்டற்ற கட்டைவண்டியில்‌ பழக்கப்பட்ட குதிரைக்குட்டி" 


துரோ யட்டஃ்கெள ப்‌ 
து*ர (ஏர்க்கால்‌) வுக்குப்பின்‌ (2ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்‌) 'யத்‌', 'ட3க்‌' 
ஒட்டுக்கள்‌ மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 

துரர்ய: அல்லது தெ*ளரேய: 'பாரஞ்‌ சுமக்கும்‌ மிருகம்‌' 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


4.4.79 


4.4.82 


4.4,84 


க ஸர்வது“ராத்‌ 

2ஆம்‌ வேற்றுமையில்‌ நிற்கும்‌ ஸர்வது*ர என்ற சொல்லுக்குப்பின்‌ மேலே 
கூறிய பொருளில்‌ 'க' ஒட்டு வரும்‌. 

ஸர்வது*ரீண: எல்லாப்‌ பளுவையும்‌ சுமக்கிற 


ஏக து*ரால்‌ லுக்‌ ச 

மேலே கூறிய பொருளில்‌ 'க” ஒட்டு ஏகது*ர 'ஒரு தண்டு வுக்குப்பின்‌ வரும்‌. 
அவ்வொட்டு விருப்பாகக்‌ கெடும்‌. *கது“ரீண:, ஏகதுரர: 'ஒரு தண்டைச்‌ 
சுமப்பவன்‌" 


ஸகடாதூண்‌ 

(இரண்டாம்‌ வேற்றுமைச்‌ சொல்‌) ஸகட 'வண்டி' வுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு 
மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 

ஸாகட: 'வண்டி மாடு' 


ஹல ஸீராத்‌ ட“க்‌ 

ஹல, ஸீர 'ஏர்‌' (இரண்டாம்‌ வேற்றுமை) என்ற சொற்களுக்குப்பின்‌ மேலே 
கூறிய பொருளில்‌ 'டக்‌' வரும்‌. 

ஹாலிக: ஏர்க்கொழுவைத்‌ தாங்குபவன்‌ 

ஸைரிக: ஏர்க்கொழுவைத்‌ தாங்குபவன்‌ 


ஸம்க்‌“ஞாயாம்‌ ஜன்யா: 

(இரண்டாம்‌ வேற்றுமைச்‌ சொல்‌) ஜனீ 'மணப்பெண்‌' என்ற 
சொல்லுக்குப்பின்‌, மேலே கூறிய பொருளில்‌ 'யத்‌' ஒட்டு வரும்‌. தருவிக்கப்பட்ட 
சொல்‌ ஒரு பெயராகும்‌. 

ஜன்ய: 'மாப்பிள்ளைத்‌ தோழன்‌ ' 

ஜன்யா- மணப்பெண்ணின்‌ தோழி' 


வித்‌“பதி அத'னுஷா 

அதைத்‌ துளைக்கிறது' என்ற பொருளில்‌ 'யத்‌' ஒட்டு இரண்டாம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. துளைக்கும்‌ பொருள்‌ வில்லைக்‌ குறிக்காது. 
பத்‌யா: கூழாங்கல்‌ (எது பாதத்தைக்‌ குத்துகிறதோ) 

ஊரவ்யா: கண்டகா: 'தொடையைக்‌ குத்தும்‌ முட்கள்‌" 


தூனக“ணம்‌ லப்‌'த”£ த. 
'அவன்‌ அடைகிறான்‌" என்ற பொருளில்‌ த*ன 'செல்வம்‌' கண 'கூட்டம்‌' 
(2ஆம்‌ வேற்றுமை ஆகியவைகளுக்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டு வரும்‌. 

தன்ய: செல்வந்தன்‌" 

கணைய: 'அதிகம்‌ பெறுபவன்‌" 


முனைவர்‌ கு. மீனாட்சி 132 


4.4.87 


அன்னாத் ண: 

2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ அன்ன 'உணவு' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ண' 
ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 

ஆன்ன: 'உணவையடைந்தவன்‌" 


வஸம்‌ க$த: 

(2ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லான) 'வஸ' என்ற சொல்லுக்குப்‌ பின்‌ 'யத்‌' ஒட்டு 
'சென்றது' என்ற பொருளில்‌ வரும்‌. வஸ்ய: 'வேலைக்காரன்‌ அதாவது 
ஒருவனுக்குக்‌ சீழ்ப்படிபவன்‌ ' 


பதமஸ்மின்‌ த்‌'ருஸ்யம்‌ 

'அதில்‌ காணப்படுகிறது' என்ற பொருளில்‌ முதல்‌ வேற்றுமையிலமையும்‌ 'பதம்‌' 
'பாதச்‌ சுவடு' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டு வரும்‌. 

பத்ய: கர்த£ம: 'அதில்‌ பாதச்‌ சுவடுகள்‌ காணப்படும்‌. 

அதாவது சேறு. 

பத்யா: பாம்ஸவ:-புழுதி 


மூலம்‌ அஸ்யாபர்ஹி 

மூல (முதல்‌ வேற்றுமைச்‌ சொல்‌) 'வேர்‌' என்ற சொல்லுக்குப்‌ பின்‌ 'யத்‌' ஒட்டு 
"அதன்‌ வேரறுத்தல்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 

மூல்யா: ஒரு பருப்பு வகை, அதாவது வேரோடு பிடுங்க வேண்டிய செடி வகை. 
காட்டாக உளுந்து. 


ஸம்க்‌ஞாயாம்‌ தேனுஷ்யா 

தேனுஷ்யா, 'வாங்கிய கடனை அடைப்பதற்காகக்‌ கொடுத்த பசு' என்ற சொல்‌ 
விதிக்குப்‌ புறம்பாக ஆக்கப்பட்ட சொல்‌ , 

தேனு * யத்‌ - தே£னு* ஷுக்‌ 4 யத்‌ 4 டாப்‌ - தே'னுஷ்யா 


க்ருஹபதினா ஸம்யுக்தே ஞ்ய: 

க்ருஹபதி (3ஆம்‌ வேற்றுமை) 'வீட்டுத்தலைவர்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 

ண்ய ஒட்டு, “அவனுடன்‌ சேர்ந்த என்ற பொருளில்‌ வரும்‌. இணவ. சொல்‌ 
ஒரு பெயராகும்‌. 


கர்ஹபத்யம்‌-ஒரு வேள்வித்‌ தீயின்‌ பெயர்‌. வீட்டு எசமானரால்‌ 
உண்டாக்கப்பட்ட தீ. 


நெள வயோ த*ர்ம விஷமூலமூல ஸீதா துலாப்‌“யஸ்‌ 

தார்ய துல்ய ப்ராப்ய வத்‌" ய ஆநாம்ய ஸம ஸமித வங்மிதேஷ 

யத்‌' ஒட்டு, நெள ! படகு, வயஸ்‌ 'வயது', த4ர்ம, குணம்‌ விஷ 'விடம்‌', மூல 
'வேர்‌', மூல 'முதல்‌', ஸீதா 'ஏரால்‌ உழுத இடம்‌', துலா 'தராசு' 


133 


பயாணினியின்‌ அஷ்ட. ாத்தியாயி 


ஆகியவைகளுக்குப்பின்‌ முறையே “கடக்க வேண்டும்‌ 'போன்ற' 
'அடையக்கூடிய', கொல்ல வேண்டிய' 'குனிய வைக்க வேண்டிய, 'நிகராக' 
'அளக்கப்பட்ட' (அ) சேர்ந்த. சமமாக அளக்கப்பட்ட' என்ற பொருட்களில்‌ 
வரும்‌. 


1. நாவ்யம்‌ (நாவா தார்யம்‌) 'தண்ணீர்‌' 
'படகினால்‌ கடக்கப்பட வேண்டியது 
, வயஸ்ய: (வயஸா துல்ய:) 'நண்பன்‌' ஒத்த வயதுடைய' 
. தூர்ம்யம்‌ தர்மேணப்ராப்யம்‌ 
. விஷ்ய: (விஷேண வத்‌*ய:) 'விஷத்தால்‌ கொல்லத்‌ தகுந்தவன்‌" 
. மூல்யம்‌ (மூலேன ஆநாம்யம்‌) 'விலை' 
. மூல்ய: (மூலேன ஸம:) வாங்கக்கூடியது முதலுக்குச்‌ சமமானது. 'துணி' 
. ஸீத்யம்‌ (ஸீதயா ஸமிதம்‌) 'வயல்‌' 
. துல்யம்‌ (துலயா ஸம்மிதம்‌) ஒரே எடையைக்‌ கொண்டது 


ஙி மே செ% மில்‌ 


தர்ம பதி அர்த” ந்யாயாதனபேதே 

“அதிலிருந்து வழுவாத' என்ற பொருளில்‌ 'யத்‌' ஒட்டு, தர்ம, பதி, அர்த” 
ந்யாய என்ற சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. 

தூர்ம்யம்‌-நியாயமான 

பத்‌பம்‌- ஆரோக்கியமான, நலந்தருகிற உணவு 

அர்த்‌*யம்‌-தகுந்த 

ந்யாய்யம்‌-நியாயமான, தகுந்த 


ச£ந்த£ஸி நிர்மிதே 
ச£ந்தஸ்‌ 'விருப்பம்‌' (3ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்‌) என்ற சொல்லுக்குப்பின்‌ யத்‌ 
ஒட்டு 'செய்யப்பட்டது' என்ற பொருளில்‌ வரும்‌. 


உரஸோ அஸ்‌ ச 

3ஆம்‌ வேற்றுமையில்‌ நிற்கும்‌ 'உரஸ்‌' 'நெஞ்சு, மார்பு' என்ற சொல்லோடு 
அண்‌, யத்‌ என்ற இரண்டு ஒட்டுக்களும்‌ மேலே கூறிய பொருட்களில்‌ வரும்‌, 
தருவிக்கப்பட்ட சொல்‌ ஒரு பெயராகும்‌. 

ஒளாஸ: (அண்‌), உரஸ்ய: (யத்‌) சொந்தப்பிள்ளை 


ஹ்ருத'யஸ்ய ப்ரிய: 

'நேசிக்கப்பட்ட' என்ற பொருளில்‌ 'யத்‌' ஒட்டு (6ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லான) 
'ஹ்ருதய' இதயம்‌ என்ற சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

ஹ்ருத்‌ ய: மனதுக்கினிய 

ஹ்ருத்‌*ய:தே£ஸ' 'மனதுக்குப்பிடித்த நாடு" 

ஹ்ருத்‌யம்‌ வனம்‌-மனதுக்குப்பிடித்த காடு 


முனைவர்‌ கு. மீனாட்சி 134 


4.4.96 


4.4.97 


4.4.98 


4.4.99 


ப£ந்த*னே சர்ஷெள 

ப“ந்த*ன 'கட்டுதல்‌' என்ற பொருளில்‌ 'யத்‌' ஒட்டு ஆறாம்‌ 
வேற்றுமையிலமையும்‌ 'ஹ்ருதய' என்ற சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 
தருவிக்கப்பட்ட சொல்‌ 'மயக்கும்‌ மந்திரம்‌ ஆகும்‌. 

ஹ்ருத்‌“ய: (ஹ்ருதயஸ்ய பந்தனம்‌ ருஷி:) மற்றொருவனைத்‌ தனது 
ஆளுமைக்குட்பட்டவனாகக்‌ கொண்டு வருவதற்காக உச்சரிக்கப்படும்‌ 
மந்திரம்‌. அது வஸீகரண மந்திரம்‌ எனப்படும்‌. 


மதஜன ஹலாத்‌ கரண ஜல்ப கர்ஷேஷு 

(ஆறாம்‌ வேற்றுமையிலமையும்‌) மத "அறிவு", ஜன 'மனிதன்‌' ஹல 'ஏர்‌' 
ஆகியவற்றிற்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டு, முறையே அடையும்‌ வழி (கரண), வதந்தி 
(ஜல்ப), இழுத்தல்‌ (கர்ஷ 

என்ற பொருட்களில்‌ வரும்‌. 

மத்யம்‌ - அறிவு பெறும்‌ வழி 

ஜன்ய:-வதந்தி 

ஹல்ய:-உழப்பட்டது 


தத்ர ஸாது”: 

'அதில்‌ வல்லவன்‌' என்ற பொருளில்‌ 7ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 
'யத்‌' ஒட்டு வரும்‌. 

ஸாமன்ய: 'சாம வேதத்தில்‌ தேர்ச்சி பெற்றவன்‌" 

கர்மண்ய: 'செயலில்வல்லவன்‌ ' 


ப்ரதி ஜனாதி ப்‌*ய: க“ஞ்‌ 

'க£ஞ்‌' ஒட்டு ப்ரதிஜன 'எதிராளி அல்லது ஒவ்வொரு மனிதன்‌" முதலிய 
சொற்களுக்குப்பின்‌ மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 

ப்ராதி ஜனீன: 'எதிராளிக்குத்‌ தகுந்தவன்‌' அல்லது ஒவ்வொருத்தனுக்கும்‌ 
தகுந்தவன்‌. 

ஐத?ம்யுகீ”ன: (இதம்யுக:) 


4.4.100 பக்தாண்‌ ண: 


மேலே கூறிய பொருளில்‌ 'ண" ஒட்டு ப*க்த 'உணவு' என்ற சொல்லுக்குப்பின்‌ 
வரும்‌. 
பக்த: ஸாலி: அரிசி, உண்பதற்குத்‌ தகுந்தது அல்லது சிறந்தது' 


4.4.101 பரிஷதேரா ண்ய: 


பரிஷத 'அவை' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ண்ய' ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 

பாரிஷத்‌ய: அவையில்‌ சிறந்தவன்‌, அல்லது அவைக்குத்‌ தகுந்தவன்‌. 

ண ஒட்டும்‌ இச்சொல்லோடு வரும்‌. 


135 பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 
பாரிஷத: 'அவையின்‌ நடவடிக்கையில்‌ தேர்ச்சி பெற்றவன்‌, மந்திரி” 


4.4.102 கத்தி"ப்்பஷ்ட£க்‌ 
7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ கத 'கதை' முதலியவைகளுக்குப்பின்‌ 'ட'க்‌ 
ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
காதி2க: 'கதை சொல்பவன்‌" அதாவது அதில்‌ தேர்ச்சி பெற்றவன்‌" 
வைகதி£க: (விகதனஈ) 


4,4.103 கு'டரதிப்‌யஷ்ட?ஞ்‌ 
'டஞ்‌' ஒட்டு, குட? வெல்லப்பாகு முதலிய சொற்களுக்குப்பின்‌ மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 
கெளைடிக“க: கரும்பு அதாவது சர்க்கரை தயாரிக்கத்‌ தகுந்தது, 
கெளல மாஷிக: (குல்மாஷ) கஞ்சி தயாரிக்கத்‌ தகுந்த பருப்பு. 


4.4.104-பத்‌ *பதிதி* வஸதி ஸ்வபதே: டஞ்‌ 
பஞ்‌! ஒட்டு பதி? 'வழி', அதிதி? 'விருந்தாளி', வஸதி தங்குமிடம்‌, ஸ்வபதி 
'தன்‌ யஜமானர்‌' ஆகியவைகளுக்குப்பின்‌ மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
பாதே:யம்‌-பிரயாணத்துக்கான உணவு 
ஆதிதேயம்‌-விருந்தோம்பல்‌ 
வாஸதேயம்‌- 'வசிப்பதற்குத்‌ தகுந்த இடம்‌ 
ஸ்வாபதேயம்‌-செல்வம்‌ 


4.4.105 ஸப/யா ய: 
7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ ஸபா 'அவை என்ற சொல்லுக்குப்பின்‌ மேலே 
கூறிய பொருளில்‌ 'ய' ஒட்டு வரும்‌. ஸப்‌4ப: சமூகத்துக்குத்‌ தகுந்த, பண்பட்ட' 


&,4.106 ட£ஸ்‌ ச'ந்த'ஸி 
“ஸபா வுக்குப்பின்‌ வேதமொழியில்‌ 'ட"' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
ஸபேயோ அஸ்ய யுவா யஜமானஸ்ய வீரோ ஜாயதாம்‌ 
பண்பட்ட இளவயது வீரன்‌, இந்த யஜமானனுக்குப்பிறக்கட்டும்‌. 


4.4.107 ஸமானதீர்தே” வாஸீ 
7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ ஸமான தீர்த்‌ 'ஒரே ஆசிரியரைக்‌ கொண்ட 
என்ற சொல்லுக்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டு அங்கு வசிக்கிறான்‌ என்ற பொருளில்‌ 
வரும்‌. 
ஸதீர்த்‌ய: (ஸமானே தீர்தே” வாஸ்‌) 
'ஒரே வகுப்பு மாணவன்‌. ஒரே ஆசிரியருக்கடியில்‌ படிக்கும்‌ (தங்கும்‌) 


மாணவர்கள்‌” 


முனைவர்‌ கு. மீனாட்சி 136 


. 4.4.108 ஸமானோத”ரே ஸயித ஞோ சோதாத்த: 


4.4.109 


4.4.110 


4.4.111 


7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ ஸமானோதர 'ஒரே கருப்பை' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ 'பத்‌' ஒட்டு அதில்‌ படுத்திருக்கும்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 
'ஓ எழுத்து, உதாத்தம்‌ பெறும்‌. . 

ஸமானோதரர்ய: 'ஒரே வயிற்றில்‌ பிறந்தவர்கள்‌' 


ஸோதூராத்‌“ய: 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ ஸோத$ர “ஒரே கருப்பை' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ 'ய' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 

ஸோதூர்ய: (ஸமான உத”ரே ஸயித:) 

ஒரே வயிற்றில்‌ பிறந்தவர்கள்‌ 

இங்கு 'ஓ' உதாத்தமாகாது 


பவே ச'ந்த'ஸி 

7ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டு, 'அங்கு இருக்கிறது' என்ற 
பொருளில்‌ வேத மொழியில்‌ வரும்‌. 

மேத்‌"ய: 'மதிநுட்பமான' 

வித்‌ஃயுத்ய: சுடர்‌ விடுகிற' 

மேத்‌“யாய ச வித்‌யுத்யாய ச நம: 

இச்சூத்திரத்திலிருந்து, இல்வத்தியாயத்தின்‌ இறுதி வரையில்‌ விளக்கப்படும்‌ 
சூத்திரங்கள்‌ வேத மொழி பற்றியவை. 

'ப£வே' என்ற சொல்‌ சூ. 4.4.118 வரை தொடர்ந்து வரும்‌. 


பாதோ? நதீ“ப்‌*யாம்‌ ட்‌ பண்‌ 

பாத£ஸ்‌ 'சுவர்க்க', நதீ, ஆகியவற்றிற்குப்‌ பின்‌, ட்யண்‌' ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ வேதமொழியில்‌ வரும்‌. 

பாத்‌சய: வானுலகத்துக்குரிய, தெய்வத்தன்மையுடைய நாத்‌ ய: 
ஆற்றுத்தொடர்பான 


4.4.112 வேஸ'ந்த்‌ ஹிமவத்‌“ப்‌4பாமண்‌ 


வேஸந்த 'குளம்‌', ஹிமவத்‌ 'பனிமலை' ஆகியவற்றிற்குப்‌ பின்‌ 'அண்‌' ஒட்டு 
மேலே கூறிய பொருளில்‌ (வேத மொழியில்‌) வரும்‌. 

வைஸந்தீப்‌ய: ஸ்வாஹா 

ஹைமவதீப்‌“ய: ஸ்வாஹா 


4.4.113 ஸ்ரோதஸோ விபள்ஷா ட்‌யத்‌ ட்‌£யெள 


ட்யத்‌3, ட்ய ஒட்டுக்கள்‌ விருப்பாக (வேத மொழியில்‌) ஸ்ரோதஸ்‌ 'ஆறு' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ 'அங்கு இருப்பது' என்ற பொருளில்‌ வரும்‌. ஸ்ரோதஸ்‌ இன்‌ 
இறுதியசை 'அஸ்‌' இவ்‌ வாட்டுக்களுக்கு முன்‌ கெடும்‌. 

ஸ்ரோத்ய:, ஸ்ரோதஸ்ய: "ஆற்றிலிருப்பது' 


127 பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


44,114 ஸகரர்ப* ஸயூத? ஸானுதாத்‌? யத்‌ 
(வேத மொழியில்‌) ஸக3ர்ப* 'ஒரே கருப்பை, ஸயூத 'ஒரே மந்தை", ஸநுத 
'மறைவிடம்‌' ஆகிய சொற்களுக்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டு 'அங்கு இருப்பது' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 
* அனுப்‌'ராதா ஸகர்ப்‌*ப: 'தம்பி 
அனுஸக? ஸநூத்‌ஃப: இளைய நண்பன்‌ 
ஸநூத்ய: 'திருட்டுத்தனமாக' அதாவது ஒளிந்து வாழ்பவன்‌ 


4.4.115 துக்ராத்‌ க*ன்‌ 
(வேத மொழியில்‌) துக்‌'ர என்ற சொல்லுக்குப்பின்‌ 'க*ன்‌' ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 
த்வமக்‌னே வ்ருஷப“ஸ்‌ துக்ரியாணாம்‌ 
துக்ர்ய: 'தண்ணீரில்‌ மூழ்கியிருப்பது' 


4.4.116 அக்ராத்‌ யத்‌ 
(வேத மொழியில்‌) 'யத்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ அக்‌“ர முனை' என்ற 
சொல்லில்‌ வரும்‌. 
அக்‌*ர்ய-சிறந்தவன்‌, முதலிலிருப்பவன்‌ 


4.4117 கச்செளை ச 
(வேத மொழியில்‌, அக்ர என்ற சொல்லுக்குப்பின்‌) ௧£ச்‌, ச? என்ற ஒட்டுக்கள்‌ 
மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
அக்ர்யம்‌, (யத்‌) அக்‌*ரியம்‌ (௧2ச) அக்‌“ரீயம்‌ (௪5) 


4.4.118 ஸமுத்‌ராப்‌“ராத்‌” க“: 
(வேத மொழியில்‌, மேலே கூறிய பொருளில்‌) 'க” ஒட்டு, ஸமுத்‌?ர, 'கடல்‌', 
அப்‌*ர 'மேகம்‌' என்ற சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. 
ஸமுத்ரிய: 'கடனுக்குரிய' 
அப்‌ “ரிய: 'மேகத்திலிருக்கு ம்‌' 


4.4.119 பார்ஹிவி தத்தம்‌ 
“கொடுக்கப்பட்டது' என்ற பொருளில்‌ 'யத்‌' ஒட்டு, 7ஆம்‌ வேற்றுமையிலமைபும்‌ 
பீர்ஹிஸ்‌ என்ற சொல்லுக்குப்பின்‌ (வேத மொழியில்‌) வரும்‌. 
பரர்ஹிஷ்யம்‌ 'குஸ' என்ற புற்களின்‌ மேல்‌ அளிக்கப்பட்ட நைவேத்யம்‌' 
பர்ஹிஷ்யேஷூ நிதி'ஷு ப்ரியேஷு 


4,4,120 தூ'தஸ்ய பக“கர்மணீ 
(வேதமொழியில்‌) 6ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ 'தூத' என்ற சொல்லுக்குப்பின்‌ 
அதன்‌ பங்கு, அதன்‌ கடமை' ஆகிய பொருட்களில்‌ 'யத்‌' ஒட்டு வரும்‌. 
தூ£த்யம்‌-'தூதனின்‌ பங்கு அல்லது கடமை' 


முனைவர்‌ கு. மீனாட்சி ன்‌ 138 


4.4.121 ரக்ஷா யாதூனாம்‌ ஹனனீ 
(வேத மொழியில்‌ 'பத்‌' ஒட்டு) 6ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ ரக்ஷ, யாது, ஆகிய 
சொற்களுக்குப்பின்‌ 'கொல்லுங்கருவி' என்ற பொருளில்‌ வரும்‌. 
ரக்ஷஸ்ய, யாதவ்ய, ரக்ஷஸ்‌, யாது எனப்படும்‌ அசுரர்களைக்‌ க்க கருவி 
யா தே அக்னே ரக்ஷஸ்யா தனூ: 


4.4.122 ரேவதீ ஐக'தீ ஹவிஷ்யாப்‌* ய: ப்ரஸ' ஸ்தே்‌ 
(வேத மொழியில்‌ 'யத்‌' ஒட்டு) 'புகழ்தல்‌' என்ற பொருளில்‌ (6ஆம்‌ வேற்றுமைச்‌ 
்‌ சொல்லான) ரேவதி ' ஒரு நட்சத்திரத்தின்‌ பெயர்‌ 
, ஜகதி, ஹவிஷ்ய 'நைவேத்தியத்துக்குரிய' ஆகியவற்றிக்குப்பின்‌ வரும்‌. 
ரேவத்யம்‌-ரேவதியின்‌ புகழ்ச்சி 
ஜகத்யம்‌-ஜகதியின்‌ புகழ்ச்சி 
ஹவிஷ்யம்‌-நைவேத்தியத்திற்குகந்த பொருட்களின்‌ புகழ்ச்சி 


4.4.123 அஸுரஸ்ய ஸ்வம்‌ 
வேதமொழியில்‌, 'யத்‌' ஒட்டு, 'இயல்பு, குணம்‌' என்ற பொருளில்‌ 6ஆம்‌ 
வேற்றுமையிலமையும்‌ 'அஸூர' என்ற சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 
அஸீர்யம்‌-' அசுரனுக்குரிய' 


4.4.124 மாயாயாமண்‌ 
வேதமொழியில்‌ 'அண்‌' ஒட்டு 'அகர' என்ற சொல்லுக்குப்‌ பின்‌ 'மாயா' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 
அஸர: 'அசுரனின்‌ மாயை' 
ஆ௭ூரீ (பெண்பால்‌) 


4.4.125 தத்‌'வானாஸாமுபதரரனோ மந்த்ர இதீஷ்டகாஸு 
லுக்‌ ச மதோ: 
வேதமொழியில்‌, முதல்‌ வேற்றுமையிலமையும்‌, 'மதுப்‌' ஒட்டில்‌ முடியும்‌, 
செங்கற்களையடுக்கும்போது உச்சரிக்கப்படும்‌ மந்திரங்களுக்குப்பின்‌ 'யத்‌' 
ஒட்டு வரும்‌. மதுப்‌ ஒட்டு கெடும்‌. 
வ்ர்சஸ்யா (வர்சஸ்வத்‌ யத்‌ வர்சஸ்‌ யத்‌) 
வர்சஸ்யா உபத?த*£தி-'வர்சஸ்ய எனப்படும்‌ செங்கற்களைச்‌ சேகரிக்கிறான்‌. 
வர்சஸ்ய எனப்படும்‌ மந்திரங்களால்‌ புனிதப்படுத்திய செங்கற்கள்‌" 
4.4.126 அஸ்விமான்‌ அண்‌ 
வேதமொழியில்‌, “அஸ்வின்‌ ' என்ற சொல்லையுடைத்தாயிருக்கும்‌ 


செங்கற்களைக்குறிக்க, 'அஸ்வின்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ ' அண்‌' ஒட்டு 
வரும்‌. அச்சொல்லின்‌ 'மதுப்‌' ஒட்டு கெடும்‌. 


139 பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


ஆஸ்வின: ஆஸ்வின்‌: (பெண்பால்‌) 

ஆஸ்வினீ ௬ுபத”த*£தி-'அவன்‌ அஸ்வின்‌ செங்கற்களைச்‌ சேகரிக்கிறான்‌. 
அதாவது 'சேகரிக்குந்தறுவாயில்‌ 'அஸ்வின்‌' என்ற சொல்லைக்‌ 
கொண்டுள்ள மந்திரங்களை உச்சரித்துச்‌ சேகரிக்கப்படும்‌ செங்கற்கள்‌" 


4.4.127 வயஸ்யாஸு மூர்த்‌'னோ மதுப்‌ 
வேத மொழியில்‌, 'மதுப்‌' ஒட்டு மூர்த4ன்‌ தலை' என்ற சொல்லுக்குப்‌ பின்‌, 
'வயஸ்‌' என்ற சொல்லைக்‌ கொண்ட மந்திரங்களை உச்சரித்துச்‌ 
சேகரிக்கப்படும்‌ செங்கற்களைக்‌ குறிக்க வரும்‌. 
மூர்த*ன்‌ வதீருபத”ததி ' 
'மூர்த*ன்வத்‌' என்ற சொல்லைக்‌ கொண்ட உபதான மந்திரங்களுடன்‌ 
சேகரிக்கப்பட்ட செங்கற்களை அவன்‌ அடுக்குகிறான்‌. 
வயஸ்யா:, மூர்த*ன்வத்ய: ஆகிய இரண்டு சொற்களும்‌ ஒரே பொருளைக்‌ 
குறிக்கும்‌. 


4.4.128 மத்வர்தே£ மாஸதன்வோ: 
முதல்‌ வேற்றுமையிலமையுஞ்‌ சொற்களுக்குப்பின்‌, 'மதுப்‌' ஒட்டின்‌ பொருளில்‌ 
'யத்‌' ஒட்டு வேதமொழியில்‌ வரும்‌. தருவிக்கப்பட்ட சொல்‌ மாதம்‌ அல்லது 
உடல்‌ என்ற பொருளைக்‌ குறிக்கும்‌. 
நப*ஈம்ஸி வித்‌'யந்தே அஸ்மின்‌ மாஸி நபஸ்ய:- 
மேகங்கள்‌ காணப்படும்‌ மாதம்‌ அதாவது சூன்‌-சூலை 
ஸஹஸ்ய:, -பெளஷை (நவம்பர்‌-டிஸம்பர்‌) 
தபஸ்ய:,-ப£ல்கு”ன (பிப்ரவரி-மார்ச்‌) 
மத”“வ்ய:-வைஸாக (ஏப்ரல்‌-மே) 
ஒஜஸ்யா தனூ:-பலம்‌ பொருந்திய உடல்கள்‌ 


வா: லுக்‌ காரே காரரேபாஸ்‌ ச 

சில சமயங்களில்‌ ஒட்டு செடும்‌, சில சமயங்களில்‌, அ, இ, அல்லது ர ஒட்டைப்‌ 
போன்று பயன்படுத்தப்படும்‌. 

நப, நப“ஸ்ய:, ஸஹ:, ஸஹஸ்ய: 

இஷோ மாஸ:, ஊர்ஜோ மால: (அகா) 

ஸுசிர்‌ மாஸ: (இகார) 

ஸுக்ரோ மாஸ: (ரேப”) 


4.4129 மதேோர்ஞச 
'மது* என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ஞ' ஒட்டும்‌ வேதபொழியில்‌, 'மது ப்‌' ஒட்டின்‌ 
பொருளில்‌ வரும்‌. 'யத்‌' உம்‌ வரும்‌ (ச) மாத*வ: (ஞ) ம ஈதவ்ய: (யத்‌) மது: 
(ஒட்டு கெடுதல்‌) “வைசாக மாதம்‌" 
மாத*வா, மத*வ்யா, மதூ*: தனூ- ஸோம ரஸம்‌ அருந்தத்தகுந்த உடல்கள்‌" 


10 


முனைவர்‌ கே. மீனாட்சி 140 


4.4,130 ஒஜஸோ அஹனி யத்கெளை 
(வேதமொழியில்‌) யத்‌.. க? ஆகிய ஒட்டுக்கள்‌ ஒஜஸ்‌ 'பலம்‌' என்ற 
சொல்லுக்குப்பின்‌, ' மதுப்‌' ஒட்டின்‌ பொருளில்‌ வரும்‌. தருவிக்கப்பட்ட சொல்‌ 
'நாள்‌ ஐச்‌ சுட்டும்‌. 
ஒஜஸ்யம்‌ அல்லது ஒஜஸீனம்‌ 
அஹ: 'பலம்‌ பொருந்திய நாள்‌" 


44,131 வேஸோ ண்ட்‌ £ பராத்யேல்‌ 
வேதபொழியில்‌, | மதுப்‌' ஒட்டின்‌ பொருளில்‌ 'யல்‌' ஒட்டு, வேஸ'ஸ்‌ சதி! யஸஸ்‌, 
'கீர்த்தி' என்ற சொற்களை முதல்‌ உறுப்பினராகக்‌ கொண்ட பக” என்ற 
சொல்லுக்குப்‌ பின்‌ வரும்‌. 
வேஸோ ப£க்‌“ய: ஊட்டம்‌ கொடுக்கக்கூடிய அந்திக்‌ கொண்ட 
யஸோபரக்‌*ய: புகழ்‌ வாய்ந்த : 


4.4.132 கச 
வேத மொழியில்‌, மேலே கூறிய சூழலில்‌ 'க?' ஒட்டும்‌ வரும்‌. 
வேஸோப£கீய: 
யஸோப கிய: 


4.4.133 பூர்வை க்ருதமினயெள ச 
3ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ பூர்வ 'முன்னோர்கள்‌' என்ற சொல்லுக்குப்‌. 
“அவர்களால்‌ செய்யப்பட்டது' என்ற பொருளில்‌, இன, ய, ௧? ஒட்டுக்கள்‌ வேத 
மொழியில்‌ வரும்‌. 
பூர்விண: (இன) பூர்வ்ய: (ய), பூர்விண: (௧5) 
முன்னோர்களால்‌ ஆக்கப்பட்டது. சாலை 
யே யே பந்தள: ஸவிதா பூர்வபாஸ: (ருக்வேதம்‌), 
க£ம்பீ*ரேபி* பதி'பி£: பூர்விணேபி* 


44134 அப்து ஸம்ஸ்க்ருதம்‌ 
வேத மொழியில்‌, 'யத்‌' ஒட்டு, அதனால்‌ 'புனிதப்படுத்தியது' என்ற பொருளில்‌ 
3ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ அப்‌ 'தண்ணீர்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 
அப்யம்‌ (ஹவி:) தண்ணீரினால்‌ புனிதப்படுத்திய பலி' 


4.4.135 ஸஹஸ்ரேண ஸம்மிதம்‌ ௧“: 
3ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ ஸஹஸ்ர 'ஆயிரம்‌' த்துக்குப்பின்‌ '௧*” ஓட்டு 
சமம்‌, ஒப்பு' என்ற பொருளில்‌ வரும்‌: 
ஸஹஸ்ரிய:- ஆயிரத்துக்குச்‌ சமம்‌, ஆயிரத்துக்கு ஒப்பானது” 


4.4.136 மதெள ச 
'ஸஹஸ்ர' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'மதுப்‌' ஒட்டின்‌ பொருளில்‌ 'க' ஒட்டுவேத 


141 


44,137 


44,138 


44139 


44,140 


4.4.141 


பாணினியின்‌ அஷ்ட £த்தியாயி 


ஸோம மர்ஹதி ய 

2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ 'ஸோம' என்ற சொல்லுக்குப்பின்‌ 
வேதமொழியில்‌ 'ய' ஒட்டு, 'அதையடையத்‌ தகுந்தவன்‌ அவன்‌' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

ஸோம்யா: ப்‌ராஹ்மணா:- சோமரசம்‌ பெறத்‌ தகுதியுள்ளவர்கள்‌ 
பிராம்மணர்கள்‌ 


மயேச 

'மயட்‌' ஒட்டின்‌ பொருளில்‌ 'ய' ஒட்டு வேதமொழியில்‌ 'ஸோம' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

ஸோமமய: மது: ஸோம்யம்‌ மது” 


மதே்‌: 
வேத மொழியில்‌ 'மது*' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டு 'மயட்டின்‌ 
பொருளைக்‌ கொண்டதாக வரும்‌. மத'வ்யான்‌ ஸ்தோகான்‌-மது“£மயான்‌ 


வஸோ: ஸமூஹே ச 

வேதபொழியில்‌, 'யத்‌' ஒட்டு, வஸ்‌ செல்வம்‌, சிறந்தது' என்ற சொல்லுக்குப்பின்‌ 
'சேர்க்கை, கூட்டம்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 'மதுப்‌' பின்‌ பொருளிலும்‌ வரும்‌. 
வஸவ்ய: 'செல்வங்களின்‌ கூட்டு அல்லது முழுவதும்‌ சிறப்பு வாய்ந்த 


வா: அக்ஷர ஸமூஹே சந்த: ஸ்வார்த்‌ உப ஸம்க்‌*யானம்‌ 
'ச*ந்தஸ்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌, பொருள்‌ மாற்றமடையாத ' யத்‌' ஒட்டு 
எழுத்துக்களின்‌ சேர்க்கை, 'கூட்டு' என்ற பொருளில்‌ வரும்‌. 

ச“ந்தஸ்ய: 

'யஜ, இதித்‌”வ்யக்ஷரம்‌- 'யஜ' இரண்டு எழுத்துக்கள்‌ 


வா: வஸு ஸப்‌'தராத“பி வக்தவ்யம்‌ 
'வஸு வுக்குப்பின்னும்‌, பத்‌ ஒட்டு பொருள்‌ மாற்றமில்லாமல்‌ வரும்‌. 
ஹஸ்தெள க்‌”ருஹீதஸ்ய ப'ஹுபி* வஸவ்யை: 


வஸவ்யை:-வஸுபி* 


நக்ஷத்ராத்‌ க”: 

வேதமொழியில்‌, 'நக்ஷத்ர என்ற சொல்லுக்குப்பின்‌. பொருளை மாற்றாமல்‌ 
'க ஒட்டு வரும்‌. 

நக்ஷத்ரியேப்‌*ய: ஸ்வாஹா நக்ஷத்ரேப்‌*ய: ஸ்வாஹா 


44,142 ஸர்வதேவாத்‌ தாதில்‌ 


ஸர்வ, 'எல்லாம்‌' தேவ 'கடவுள்‌' ஆகிய சொற்களுக்குப்பின்‌, வேதமொழியில்‌ 
'தாதில்‌' ஒட்டு பொருளை மாற்றாமல்‌ வரும்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி 142 


ஸர்வதாதி:, தேவதாதி: 


4.4.143 ஸிவ ஸமரிஷ்டஸ்ய கரே 


வேத மொழியில்‌, 6ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ ஸிவ, ஸம, அரிஷ்ட என்ற 
சொற்களுக்குப்பின்‌, 'தாதில்‌' ஒட்டு 'அவன்‌ செய்கிறான்‌" என்ற பொருளில்‌ 
வரும்‌. 

ஸிவதாதி: 'நல்லதைச்‌ செய்பவன்‌' 

ஸந்தாதி: 'மங்களத்தைச்‌ செய்பவன்‌" 

அரிஷ்டதாதி: 'கெடுதியைத்‌ தடுப்பவன்‌' 


4.4.144 பவே ச 


on 
க) 
ந? 


[ப 
ஷ்ஷ்‌ 
ல 


ள்‌ 
ஷ்‌. 
[2] 


ஒரு நிலைமையைக்‌ குறிக்கும்போதும்‌ வேத மொழியில்‌, 6ஆம்‌ வேற்‌ 
றுமையிலமையும்‌ ஸிவ, ஸம்‌, அரிஷ்ட ஆகியவைகளுக்குப்பின்‌ 'தாதில்‌' ஒட்டு 
வரும்‌. ்‌ 

ஸிவதாதி:-ஆனந்த நிலை 

ஸந்தாதி:-மங்களமான து 


அரிஷ்டதாதி: கெடுதியேதுமில்லாத நிலை 


ப்ராக்‌ க்ரீதாச்‌ ச” 

இச்சூத்திரத்திலிருந்து தேனக்ரீதம்‌ (5.1.37) வரை 'ச?' ஓட்டின்‌ பொருளைச்‌ 
சுட்டும்‌. 

இந்த 37 சூத்திரங்களில்‌ 'ச”' ஒட்டின்‌ பலவகைப்‌ பொருட்கள்‌ 
விளக்கப்படுகின்றன. இச்சூத்திரம்‌ அதன்‌ பொருளைச்‌ சுட்டுகிறது, 
அவ்வொட்டையல்ல. 


உகூவாதி”ப்‌“யோ யத்‌ 

'உ' (குறில்‌, நெடில்‌) வீற்றுப்‌ பிராதிபதிகங்களுக்குப்பின்னும்‌ 'கேன்‌' முதலிய 
சொற்களுக்குப்பின்னும்‌, 'யத்‌' ஒட்டு சூ. 5.1.37 வரை விளக்கப்பட்டி ருக்கும்‌ 
ஒட்டுக்களின்‌ பொருட்களில்‌ (ப்ராக்க்ரீதீயேஷு அர்தேஷுவரும்‌. 
ப்ராக்க்ரீதியோ ஒட்டுக்களின்‌ பொருட்கள்‌ 5.1.5; 12; 16 ஆகிய சூத்திரங்களில்‌ 
விளக்கப்பட்ட மூன்று வகையாகும்‌. இச்சூத்திரம்‌, 'ச?'வைத்‌ தடுத்து 'யத்‌' 
ஒட்டை விதிக்கிறது. 

ஸங்க*யத்‌-ஸங்கவ்ய (6.4.146, 6.1.79). 

ஸங்கவ்யம்‌, தரரு- 

கமண்டலவ்யா ம்ருத்திகா-'பானை செய்யத்‌ தகுந்த மண்‌' 
க”வ்யம்‌-'பசுக்களுக்குகந்த' 

ஹவிஷ்யம்‌-'பலிக்குகந்த 


கம்ப”லாச்‌ ச ஸம்க்‌"ஞாயாம்‌ 


ட்ப 


143 . பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 
'யத்‌' ஒட்டு (ப்ராக்க்ரீதீயார்த) 'கம்பல' என்ற சொல்லுக்குப்பின்‌ ஒரு பெயரைச்‌ 
சுட்டுமாறு வரும்‌: 
சும்பல்யம்‌-ஒரு கம்பல்ய எடை 
கம்பளி அதாவது 100 பலம்‌ கம்பளி 


44 விபர்ஷாஹவி: அபூபாதி'ப்‌*ய: 


'யத்‌' ஒட்டு விருப்பாக, ஹவி, அபூப முதலியவைகளுக்குப்பின்‌ மேலே கூறிய 

பொருளில்‌ வரும்‌. 

ஆமிக்ஷயம்‌ (யத்‌) அல்லது ஆமிக்ஷ£யம்‌ (2 2) ததி::- 

(ஆமிக்ஷா) 'தயிர்‌'பண்ணத்தகுந்த' 

புரோடாஸ்யா அல்லது புரோடாஸீயா தண்டுலா:- 

புரோடாஸத்துக்குகந்த அரிசி. 

'ஹவி',.இங்கு, வேள்வியில்‌ படைக்கும்‌ பொருளைக்‌ குறிக்கிறது, 'ஹவி' 
ட யையல்ல. . 


்‌ வா: அன்ன விகாரேப்‌ யஸ்‌ ச 
உணவின்‌ வேறுபாடுகளைக்‌ குறிக்கும்போதும்‌, 'யத்‌' ஒட்டு விருப்பாக வரும்‌. 
பூப்ய (பூப), பூபீயம்‌- 


ளு 


ஸ்‌ 
on 


தஸ்மை ஹிதம்‌ 

4ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'அதற்கு நல்லது' என்ற பொருளில்‌ 
தத்தித ஒட்டு வரும்‌. 

வத்ஸீய: கேது*க்‌-' கன்றுகளுக்கு நன்மை பயக்கும்‌. 

அதாவது பால்‌ கறக்கிறவன்‌' படவ்யம்‌, க'ல்யம்‌. 


ன 
ஸ்‌ 
௪ 


ஸரீரா வயவாத்‌? யத்‌ 

உடலின்‌ உறுப்பைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களுக்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டு 'அதற்கு 
நல்லது' என்ற பொருளில்‌ வரும்‌. 

தூந்த்யம்‌- பல்லுக்கு நல்லது கண்ட்யம்‌ தொண்டைக்கு நல்லது. 


ளா 
நப 
கூறி 


கலையவ மாஷ தில வ்ருஷ ப்‌'ரஹ்மணஸ்‌ ச 

'கலை' முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டு அதற்கு நல்லது' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

க£ல்ய- உரலுக்குகந்த' 

யவ்யம்‌, மாஷ்யம்‌, தில்யம்‌, வ்ருஷ்யம்‌, ப்‌ரஹ்மண்யம்‌ 

ஆனால்‌, வ்ருஷ்ணே ஹிதம்‌, ப்ராஹ்மணேப்‌'யோ ஹிதம்‌. இது 
தொடராகத்தான்‌ அமையும்‌, 'ச?' ஒட்டோ 'யத்‌' ஒட்டோ, இச்சொற்களுடன்‌ 
இணைக்கப்பட்டு தத்திதச்‌ சொற்கள்‌ தருவிக்க இயலாது. இங்கு கூறப்படாத 
சொற்களும்‌ இத்துள்ளடங்கும்‌ என்று 'ச' சுட்டுகிறது காட்டாக ரத்‌*யம்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி. I 144 


or 


1.8 


a 
ஷ்‌ 
ம 


அஜாவிப்‌(யாம்‌ த்‌*யன்‌ 


அஜ, அவி என்ற சொற்களுக்குப்பின்‌ 'த்‌*யன்‌' ஒட்டு 'அதற்கு நல்லது' என்ற _' 
பொருளில்‌ வரும்‌. 
அஜத்‌பா யூதி? மஞ்சள்‌ மல்லிகை' 


ஆத்மன்‌ விஸ்‌'வஜன பேஈகேள்த்தர பதுத்‌ ௧& 


்‌ ஆத்மன்‌, விஸ்வஜன. 'போக' என்ற சொல்லை இரண்டாவது உறுப்பினராகக்‌ 


கொண்ட சொற்கள்‌, ஆகியவைகளுக்குப்பின்‌ க” ஒட்டு "அதற்கு நல்லது' 
என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஆத்மனீனம்‌- தனக்கு நல்லது' 

விஸ்வ ஜனீனம்‌-'எல்லா மனிதர்களுக்கும்‌ நல்லது. : 

'விஸ்வஜன' கர்மதாரயமாகும்போது தான்‌ இவ்வொட்டு வரும்‌. 

6ஆம்‌. வேற்றுமை தத்புருஷத்‌ தொகையாகவோ அல்லது 
பஹுவ்ரீஹியாகவோ இச்சொல்லமையும்போது 'ச?' ஒட்டுத்தான்‌ இத்துடன்‌ 
வரும்‌. 

விஸ்வஜனீய: 


வா: பஞ்ச ஜனாது பஸம்க்யானம்‌ 

'பஞ்சஜன' என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ 'க” ஒட்டு வரும்‌. 
பஞ்ச ஜனீனம்‌. 

இங்கேயும்‌ கர்மதாரயத்தையே குறிக்கிறது. 

பஞ்சஜனீயம்‌ (மற்ற தொகைகளில்‌) 


வா: ஸர்வஜனாத்‌ ட“ஞ்‌ க£ஸ்‌' ச 

'ஸர்வஜன' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ட“ஞ்‌' ௧” ஓட்டுக்கள்‌ வரும்‌. 
ஸார்வஜனிகம்‌, ஸர்வஜனீனம்‌ 

இங்கும்‌ கர்மதாரயத்தைச்‌ சுட்டும்‌ மற்ற தொகைகளில்‌ ஸர்வஜனீயம்‌. 


வா: - மஹாஜனான்‌ நித்யம்‌ 'ட£ஞ்‌' வக்தவ்ய: 

'மஹாஜன' என்ற சொல்லுக்குப்பின்‌ எப்போதுமே (கர்ம தாரயம்‌, தத்புருஷம்‌ 
இரண்டிலும்‌) 'ட'ஞ்‌' ஒட்டு வரும்‌. 

ஆனால்‌ பஹூவரீஹியில்‌ 'ச?' ஒட்டுத்தான்‌ வரும்‌. 

மஹாஜனிகம்‌ 

மஹாஜனீயம்‌ (பஹூவரீஹி) 

பேக-மாத்ரு போகீண: தாயின்‌ உடம்புக்கு நல்லது. 

போக- உடல்‌" 


வா: ராஜாசார்யாப்‌*யாம்‌ து நித்யம்‌ 
ராஜா, ஆசார்ய மன்ற தொடர்ந்து நிற்கும்‌ 'போக' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ எப்போதுமே 'ண வரும்‌. 


145 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 
ராஜபே கிண: 


வா: ஆசார்யாதணத்வம்‌ ச 

ஆசார்யபோகீன: 

ராஜா, ஆசார்ய என்ற சொற்கள்‌ தனியாக வரும்போது இவ்வொட்டு வராது, 
அவைகள்‌ தொடர்ச்‌ சொல்லாக நிற்கும்‌. ராக்‌ஞோ ஹிதம்‌, ஆசார்யாய ஹிதம்‌ 


ஸர்வ புருஷாப்‌“யாம்‌ ணட“ஞொள 
ஸர்வ 'எல்லாரும்‌', புருஷ 'மனிதன்‌' ஆகிய சொற்களுக்குப்பின்‌ முறையே 'ண' 
'ட[ஞ்‌' ஒட்டு 'அதற்கு நல்லது' என்ற பொருளில்‌ வரும்‌ பெளருஷேயம்‌ 


வா: ஸர்வாண்ணஸ்ய வா வசனம்‌ 
'ஸர்வ வுக்குப்பின்‌ 'ண்‌' ஒட்டு விருப்பாக வரும்‌.” 
ஸர்வீயம்‌ 


வா: புருஷாத்‌” வத* விகார ஸமூஹ தேன க்ருதேஷ்‌ விஷ்யதே: 
'புருஷ: என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ட*ஞ்‌' ஒட்டு கொலை, 'மாற்றம்‌', 'கூட்டம்‌', 
அவனால்‌ செய்யப்பட்டது' என்ற பொருட்களில்‌ வரும்‌. 

பெளருஷேய: மனிதக்‌ கொலை, மாற்றம்‌, கூட்டம்‌, மனிதனால்‌ செய்யப்பட்டது. 
பெளருஷேயோ க்‌£ரந்த*-மனிதனாலெழுதப்பட்ட புத்தகம்‌' 


மாணவ சரகாப்‌“யாம்‌ கஞ்‌ 

மாணவ, சரக ஆகியவைகளுக்குப்பின்‌ 'க£ஞ்‌' ஒட்டு அதற்கு நல்லது' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

மாணவீனம்‌- 'மாணவர்களுக்குகந்த' 

சாரகீணம்‌ 


்‌ தத£ர்த2ம்‌ விக்ருதே: ப்ரக்ருதெள 


உற்பத்தி செய்யப்பட்ட பொருளைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ 'ச? ஒட்டு 
'அதையாக்குவதற்குப்பயன்படும்‌ மூலப்பொருள்‌" என்ற பொருளில்‌ வரும்‌ 
அங்கரரீயாணீ காஷ்டானி- 'எரிப்பதற்குகந்த விறகுகள்‌" 

ப்ராகாரீயா, இஷ்டகா: 'சுவர்‌ கட்ட உதவும்‌ செங்கற்கள்‌" 


ச*தி"ருபதி* பலேர்‌ டஞ்‌ 

ஆக்கிய பொருளைச்‌ சுட்டும்‌ சதி, உபதி”, பலி என்ற சொற்களுக்குப்பின்‌ 
'ட*ஞ்‌'ஒட்டு அதையாக்குவதற்குப்‌ பயன்படும்மூலப்‌ பொருள்‌ என்ற பொருளில்‌ 
வரும்‌. 

சாதிஷேயானி த்ருணானி 

ஒளபதே”யம்‌ தரு: 

பாஈலேயாஸ்‌ தண்டுலா: 


முனைவர்‌ கு. மீனாட்சி 146 


5.1.14 


ருஷபேபான ஹோர்‌ ஞ்ய: 

௬ஷப”, உபானஹ்‌ என்ற உண்டாக்கிய பொருளைக்‌ குறிக்குஞ்‌ 
சொற்களுக்குப்பின்‌ 'ஞ்ய' ஒட்டு 'அதையாக்கப்பயன்படும்‌ மூலப்பொருள்‌ 
என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஆர்ஷப்‌”யோ வத்ஸ; 

ஒளபானஹ்யோ முஞ்ஜ: 

மூலப்பொருள்‌ 'தோல்‌' (சர்ம) ஆகும்‌ போதும்‌ :ஞ்ய' ஒட்டு உபானஹ்‌ என்ற 
சொல்லுக்குப்பின்‌ விதிக்குப்‌ புறம்பாக 5.1.15 விதிக்கப்பட்ட 'அஞ்‌' ஒட்டைத்‌ 
தடை செய்து வரும்‌. 


சர்மணோ அண்‌ 

ஆக்கப்பட்ட பொருள்‌ தோல்‌ (சர்ம) ஆகும்போது, 'அண்‌” ஒட்டு, அதன்‌ 
மூலப்பொருளைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ வரும்‌... , 
வார்த”ம்‌ சர்ம, லாரத்ரம்‌ சர்ம 


ததூஸ்ய தத”ஸ்மின்‌ ஸ்யாதிதி 

முதல்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ மேலே கூறிய ஓட்டுக்கள்‌, 6ஆம்‌ 
அல்லது 7ஆம்‌ வேற்றுமைப்பொருளில்‌ வரும்‌. ஸ்யாத்‌ 'ஆகும்‌' என்ற 
வினையின்‌ கர்த்தாவாக முதல்‌ வேற்றுமைச்‌ சொல்‌ அமைய வேண்டும்‌. 
"அதற்குப்‌ போதுமான” என்ற பொருளில்‌ மேலே கூறிய வொட்டுக்கள்‌ வரும்‌. 
(ப்ராகாரா ஆஸாமிஷ்டகானாம்‌ ஸ்யாத்‌) ப்ராகாரீயா: இஷ்டகா: 
'சுவரையெழுப்பப்‌ போதுமான செங்கற்கள்‌" ப்ராஸாதீயம்‌ “தாரு: ' அரண்மனை 
கட்டப்போதுமான மரம்‌' ப்ராகாரீயோ தேஸை: (ப்ராகாரோ அஸ்மின்‌ தேஸே' 
ஸ்யாத்‌) சுவர்‌ எழுப்பப்போதுமான இடம்‌. 

ப்ராஸாதியா பூமி: 'அரண்மனை கட்டப்போதுமான நிலம்‌' 


பரிக?ரயா ட“ஞ்‌ 

பரிகச 'அகழ்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ட“ஞ்‌' ஒட்டு மேலே கூறிய 
பொருட்களில்‌ வரும்‌. 

பாரிகே£யீ:- அகழ்‌ கட்டுவதற்குப்‌ போதுமான நிலம்‌ ச?, யத்‌ உட்டுக்கள்‌ இது 


வரையில்‌ கூறப்பட்டது. அடுத்த சூத்திரத்திலிருந்து வேறு ஒட்டுக்கள்‌ 
தொடங்கும்‌. 


ப்ராக்‌? வதேஷ்‌ ட2ஞ்‌ ்‌ 

இச்சூத்திரத்திலிருந்து (தேனதுல்யம்‌ க்ரியா சேத்வதி:) 

5.1.115 வரை 'டஞ்‌' ஒட்டு பற்றிய விதிகள்‌. 'தேன துல்யம்‌ க்ரியா சேத்வதி' 
வரை 'டஞ்‌' ஒட்டு செயல்படும்‌. சூ. 37 முதலியவற்றில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
பொருட்களைச்‌ சுட்டும்‌. 

பாராயணிக:, தெளராயணிக:, சாந்தீரோயணிக: 


்‌ 147. 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


31:19 


5.1.22 


ஆர்ஹா * அகேள்புச்ச? ஸங்க்‌“யா பரிமாணாத்‌” டக்‌ 

'ட*க்‌' ஒட்டு அர்ஹ 

(தத*ர்ஹதி 5.1.63) வரை (உள்ளடக்கியது) செயல்படும்‌. கோபுச்ச அல்லது 
எண்ணுப்பெயர்‌ அல்லது அளவைக்குறிக்குஞ்‌ சொற்களைத்‌ தவிர்த்த மற்ற 
இடங்களில்‌ 'டக்‌' ஒட்டு பயன்படுத்தப்படும்‌. 


. டக்‌, டஞ்‌ இரண்டு ஒட்டுக்களாலும்‌ ஆக்கப்பட்ட சொற்களில்‌ பெ £ருட்கள்‌ 


ஒன்றாகும்‌ அவைகள்‌ சுரத்தில்தான்‌ வேறுபடும்‌. 
நைஷ்கிகம்‌-நிஷ்கத்தினால்‌ வாங்கியது ஆனால்‌ கெளபுச்‌”சிகம்‌ இங்கு 'கோ' 
சுரம்‌ பெறும்‌. 

எண்ணுப்பெயர்‌-ஷாஷ்டிகம்‌ 

பரிமாண-கெளட “விகம்‌. 


அஸமாஸே நிஷ்காதி'ப்4ய 

நிஷ்க முதலிய சொற்கள்‌, ஒரு தொகையின்‌ உறுப்பினராகாமல்‌, தனியாக 
நிற்கும்போது, அச்சொற்களுக்குப்பின்‌ 'ட£க்‌' ஒட்டு, தொடந்து வரும்‌ 
சூத்திரங்களில்‌ (5.1.63 வரை) கூறப்பட்ட பொருட்களில்‌ வரும்‌ (ஆர்ஹாத்‌ 
தொடரும்‌) நைஷ்கிம்‌, பாணிகம்‌ 


ஸூதாச்ச டன்‌ யதாவஸ'தே 

வெறும்‌ 'நூறு' என்ற பொருளைச்‌ சுட்டாத 'ஸ'த' என்ற சொல்லுக்குப்பின்‌ 
டன்‌ (இக), யத்‌ (ய) என்ற 

ஓட்டுக்கள்‌ 5.1.63 வரை விளக்கப்பட்ட பொருளில்‌, 'ஸத' என்று சொல்‌ ஒரு 
தொகையின்‌ உறுப்பினராக அமையாவிட்டால்‌) 

இங்கும்‌ ஆர்ஹாத்‌ தொடரும்‌ 

ஸதிகம்‌ (அ) ஸத்யம்‌ நூறு நாணயங்களுக்கு வாங்கிய! ஆனால்‌ ஸதகம்‌ 
நிதானம்‌ 

'அஸதே' என்ற சொல்‌ ஒட்டின்‌ பொருளோடு தொடர்புடையது. 

அடிச்‌ சொல்லோடல்ல. ஏனென்றால்‌ 'ஸத' என்ற சொல்‌ எப்போதுமே 'நூறு' 
என்றுதான்‌ பொருள்படும்‌. இவ்வேறுபாட்டைக்‌ கீழ்க்கண்ட எடுத்துக்காட்டால்‌ 
விளக்கலாம்‌. 

ஸதம்‌“யாய: பரிமாணஸ்ய 

க்ரந்தஸ்ய ஸதகம்‌, நூறு அத்தியாயங்களைக்‌ கொண்ட புத்தகம்‌. 

ஸதகம்‌ எனப்படும்‌. ஆனால்‌ ஸத்யம்‌ என்ற சொல்‌, நூறு நாணயங்களுக்கு 
வாங்கிய வண்டி என்ற பொருளைக்‌ கொடுக்கும்‌.இங்கு வண்டி நூற்றைக்‌ 
கொண்டது அல்ல, ஆனால்‌ புத்தகம்‌ நூறு (அத்தியாயங்களைக்‌) கொண்டது. 


ஸங்க்‌யாயா அதிஸ' த“ந்தாயா: கன்‌ 

“தி' அல்லது 'ஸத' ஆகியவைகளை யீறாகக்‌ கொள்ளாத, எண்ணுப்‌ 
பெயர்களுக்குப்பின்‌ கன்‌ (௧) ஒட்டு 5.1.63 வரையில்‌ கூறப்பட்ட பெ ஈருட்களில்‌ 
வரும்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி 148 


பஞ்சக: ஐந்துக்கு வாங்கியது 
ஆனால்‌ ஸாப்ததிக: (டஞ்‌) 


'சாத்வாரி ஸத்க: 


வதோரிட வா 

'வத்‌' ஈற்று எண்ணுப்‌ பெயருக்குப்பின்‌ வரும்‌ கன்‌' விருப்பாக 'இட்‌' எடுக்கும்‌ 
(மேலே கூறிய பொருட்களை இத்‌ தருவிக்கப்பட்ட சொல்‌ கட்கு, 
தாவதிக:, தாவத்க: 

யாவதிக: யாவத்‌ க: 


விம்ஸதி த்ரிஸ ம்ஸத்‌”ப்‌*யாம்‌ 

ட புண ஸம்க்‌“யாயாம்‌. 

பெயரைச்‌ சுட்டாத விம்ஸதி, தரிம்ஸத ஆகிய' சொற்களுக்குப்பின்‌, டபு£ன்‌ 
(அக) ஒட்டு, 5.1.63 வரை விளக்கப்படும்‌ பொருட்களில்‌ வரும்‌. அடிச்‌ 
சொல்லின்‌ 'தி', 'அத்‌' ஒட்டுக்கள்‌, இவ்வொட்டுக்கள்‌ முன்‌ கெடும்‌. 

விம்ஸதி * டபுன்‌ - அக - விம்ஸ 6 + அக: - விம்ஸச: 

த்ரிம்ஸக: 

விம்ஸதிக:, திரிம்ஸக: (ஸம்க்ஞா) 


கல்‌ டிட்ன்‌ 

'கம்ஸ' என்ற சொப்தன்றுப்பின்‌ | டிடன்‌' (இக) மேலே கூறிய பொருட்களில்‌ 
வரும்‌ கம்ஸிக: 

இவ்வொட்டின்‌ 'டி' இச்சொல்லின்‌ பெண்பாற்சொல்‌ '௩ீப்‌' ஒட்டிணைத்துப்‌ 
பெறப்படும்‌ என்று குறிக்கிறது. 

கம்ஸிகீ 


இவ்வொட்டின்‌ 'இ' உச்சரிப்புக்காக 'ன்‌' சுரத்துக்காக. 


வா: அர்த்‌'தராச்ச இதி வக்தவ்யம்‌ 


'அர்த்த' என்ற சொல்லோடும்‌ இவ்வொட்டு இணைக்கப்படும்‌. 
அர்த்‌திக“க:, அர்த்‌ திக*கீவா: 'கரர்ஷாபண' என்ற சொல்லுக்குப்பின்‌ 
'டிடன்‌' வரும்‌, 

கார்ஷாபணிக:, கார்ஷாபணிகீ 


வா: ப்ரதி ஸப்‌'த'ஸ்‌ சாஸ்யாதேஸ: வா வக்தவ்ய: 
'ப்ரதி' என்ற சொல்‌ 'கார்ஷபாண த்துக்கு ஆதேசமாகும்‌. 
ப்ரதிக:, ப்ரதிகீ 


ஸூர்பாதஞன்யாதாஸ்யாம்‌ 


'ஸூர்ப' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'அஞ்‌' மேலே கூறிய பொருட்களில்‌ 
விருப்பாக தி, 


149 


5.1.27 


5.1.29 


5.1.30 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


ஸெ'ளர்பம்‌, ஸெளர்பிகம்‌ 


ஸதமான விம்ஸதிக ஹைஸ்ர வஸனாதண்‌ 

ஸதமான, விம்ஸதிக, ஸஹஸ்ர வஸன ஆகிய சொற்களுக்குப்பின்‌ மேலே 
கூறிய பொருட்களில்‌ 'அண்‌' ஒட்டு வரும்‌. 

ஸாதமானம்‌, வைம்ஸதிகம்‌, ஸாஹஸ்ரம்‌, வாஸனம்‌ 


அத்கயர்த" பூர்வத்‌விகோர்‌ ஜுக/லய்க்‌' ஞாயாம்‌ 
ஒரு பெயரைச்‌ சுட்டாத, அத்‌*யர்த*£ என்ற சொல்லை முதலுறுப்பினராகக்‌ 
கொண்ட ப்ராதிபதிகத்துக்குப்‌ பின்‌ வரும்‌ ஒட்டு, எண்ணுத்‌ தொகைக்குப்பின்‌ 
வரும்‌ ஒட்டு, கெடும்‌ (லுக்‌) 

அத்‌*யர்த” கம்ஸம்‌, த்‌'விகம்ஸம்‌ 

அத்‌*யர்த* ஸீர்பம்‌, த்‌“விஸூர்பம்‌ 


விபசாஷா கார்ஷாபண ஸஹஸ்ராப்‌£யாம்‌ 

அத்‌*யர்த* என்ற சொல்லைத்‌ தொடர்ந்து வரும்‌ கார்ஷாபண, ஸஹஸ்ர என்ற 
சொற்களுக்குப்பின்னும்‌ இதே சொற்கள்‌ ஒரு எண்ணுத்தொகையின்‌ 
உறுப்பினராக நிற்கும்போது இவைகளுக்குப்‌ பின்‌ வரும்‌. மேலே கூறிய 
பொருட்களில்‌ வரும்‌ ஒட்டுக்களும்‌ விருப்பாகக்‌ கெடும்‌. 

அத்‌*யாரத* கார்ஷாபணம்‌ அல்லது 

அத்‌“யர்த*“கார்ஷா பணிகம்‌ 

த்விகார்ஷாபணம்‌, த்‌”விகார்ஷாபணிகம்‌ 

அத்‌“யர்த” ஸஹஸ்ரம்‌, அத்‌*யர்த* ஸாஹஸ்ரிகம்‌ 


வா: ஸுவர்ண ஸதமானயோருப ஸம்க்‌*பானம்‌ 

'அத்‌*யர்த” என்ற சொல்லைத்‌ தொடர்ந்து வரும்‌ ஸுவர்ண, ஸதமான என்ற 
சொற்களுக்குப்பின்‌ வரும்‌ ஒட்டுக்களும்‌ இவ்வாறு செயற்படும்‌. 
அத்‌“யர்த“ஸுவர்ணம்‌, அத்‌*யர்த” ஸெளவர்ணிகம்‌ 

த்விஸுவர்ணம்‌, த்விஸெளவர்ணிகம்‌ 

அத்‌'யர்த*ஸதமானம்‌, அத்‌*யர்த” ஸாதமானம்‌ 

த்‌'விஸ'தமானம்‌, த்‌'விஸஈதமானம்‌ 


திலித்ரி பூர்வத்‌ நிஷ்காத்‌ 
த்‌£வி, த்ரி என்ற சொற்களை முதலுறுப்பினராகக்‌ கொண்ட நிஷ்க என்ற 
கெடும்‌. த்‌”விநிஷ்கம்‌, த்‌'விநைஷ்கிஸர்வதாதி:, தேவதாதி: 

வா: பஹுபூர்வாச்‌ ச இதிகவ்தவ்யம்‌ 

'பஹு' என்ற சொல்லைத்‌ தொடர்ந்து வரும்‌ 'நிஷ்க' என்ற சொல்லுக்குப்பின்‌ 
வரும்‌ ஒட்டும்‌ இவ்வாறே செயற்படும்‌. 


மூனைவர்‌ கு.மீனாட்சி . 750 


பஹுநிஷ்கம்‌, ப£ஹுநைஷ்கிகம்‌ 


பிஸ்தாச்‌ ச 
த்வி, த்ரி என்ற சொற்களை முதலுறுப்பினராகவும்‌, 'பிஸ்த' என்ற சொல்லை 
இறுதியுறுப்பினராகவும்‌ கொண்ட எண்ணுத்தொகைக்கு ப்பின்‌. வரும்‌ ஒட்டு 
விருப்பாகக்‌ கெடும்‌. 

த்‌'விபி'ஸ்தம்‌, த்‌*விபை"ஸ்திகம்‌ 

த்ரி பி£ஸ்தம்‌, த்ரி பை£ஸ்திகம்‌ 

பஹுபி"ஸ்தம்‌, “பஹாுபை£ஸ்திகம்‌ 


வி ம்ஸதிகாத்‌ க்‌ 

அத்‌*யாத்‌* அல்லது எண்ணுப்பெயரைத்‌ தொடர்ந்து வரும்‌ விம்ஸதிக என்ற 
சொல்லுக்குப்பின்‌ (எண்ணுத்தொகை) நிற்கும்‌ விம்ஸதிக எ: ன்ற சொல்லோடு 
மேலே கூறிய பொருட்களைச்‌ சுட்டுமாறு ௧ (ஈன) ஒட்டு இணைக்கப்படும்‌. 
அத்‌*யர்த* விம்ஸதிகீனம்‌ 

த்‌'வி விம்ஸதிகீனம்‌, 

த்ரிவிம்ஸதிகீனம்‌ 


கள்ர்யா ஈகன்‌ 

மேலே கூறப்பட்ட சூழலில்‌, கரரீ என்ற சொல்லுக்குப்பின்‌ ஈகன்‌ ( ஈக) ஒட்டு 
வரும்‌. 

அத்‌*யர்த* காரீகம்‌, த்‌'விகரரீகம்‌ 


வா: கேவலாயால்‌ சேதி வக்தவ்யம்‌ 
'கரரரீ' தனியாக வரும்போதும்‌ அவ்வாறே களரீகம்‌ 


வா: காகிண்யாஸ்‌ சோபஸம்க்‌யானம்‌ 

இத்தகைய சூழலில்‌ வரும்‌, 'காகிணீ க்குப்‌ பிறகும்‌ இவ்வொட்டு வரு ம்‌. 
அத்‌“யர்த* காகிணீகம்‌ 

த்‌£வி காகிணீகம்‌ 

த்ரி காகிணீகம்‌ 


வா: கேவலாயாஸ்‌ ச . 
'காகிணீ' தனியாக வரும்போதும்‌ இவ்வொட்டு வரும்‌. காகிணீக ம்‌. 


பண பாத” மாஷ ஸதாத்‌3 யத்‌ - 

பண, பாத, மாஷ, ஸத ஆகியவைகள்‌, மேலே கூறப்பட்ட சூழலில்‌ வரும்போது 
'யத்‌' ஒட்டு அவைகளோடு இணைக்கப்படும்‌. ' i 
அத்‌*யர்த* பண்யம்‌, த்‌'விபண்யம்‌ த்ரிபண்யம்‌ 

அத்‌'யர்த“ பாத்யம்‌, தீவி பாத்ய/யம்‌ 


151 


5.1.35 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


அத்‌யர்த" மான்யம்‌, த்‌'விமாஷ்யம்‌ 
அத்‌॥யர்த' ஸத்யம்‌, த்‌'லிஸத்யம்‌ 


ஸாணாத்‌' வா 

மேலே குறிப்பிட்ட சூழலிலமையும்‌ ஸாண என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ 'யத்‌' 
ஒட்டு விருப்பாக வரும்‌. 

அத்‌'யர்த* ஸாண்யம்‌, அத்‌*யர்த'ஸாணம்‌ த்‌£வி ஸாண்யம்‌, த்‌'விஸாணம்‌ 


வா: ஸூதாச்‌ சேதி வக்தவ்யம்‌ 
அத்தகைய சூழலில்‌ வரும்‌ படக்‌ என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ 'பத்‌' ஒட்டு 
விருப்பாக வரும்‌. 
அத்‌'யர்த* ஸத்யம்‌, அத்‌*யர்த* ஸ'தம்‌ 
த்‌'வி ஸத்யம்‌, த்‌”விஸதம்‌ 


த்‌'வி த்ரி பூர்வாதண்‌ ச 

"அர்ஹ்ய' பொருட்களில்‌ த்‌"வி, த்ரி சொற்களைத்‌ தொடர்ந்து நிற்‌ கும்‌ ஸாண" 
என்ற சொல்லுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு வரும்‌. 

'யத்‌' ஒட்டும்‌ (ச) வரும்‌. 

த்‌*வை ஸாணம்‌, த்‌"விஸாணம்‌, த்‌'விஸாண்யம்‌ 


தேன க்ரீதம்‌ 
சூ. 5.118-36 வரை கூறப்பட்ட பதின்மூன்று ஒட்டுக்களும்‌, 'அவ்விலைக்கு 
வாங்கப்பட்டது" என்ற பொருளைக்குறிக்கும்‌. இவ்வொட்டுக்கள்‌ 3ஆம்‌ 
வேற்றுமைச்‌ சொல்லோடு இணைக்கப்படும்‌. டஞ்‌, டக்‌, டன்‌, யத்‌, கன்‌, ட புன்‌, 
டிட?ன்‌, அஞ்‌, அண்‌, ௧, ஈகன்‌, யத்‌, அண்‌ ஆகிய 13 ஒட்டுக்கள்‌ மேலே 
விளக்கப்பட்டன. இவ்வொட்டின்‌ பொருட்களும்‌, இவைகள்‌ இணைக்கப்படும்‌, 
சொற்கள்‌ எந்தெந்த வேற்றுமையிலமைய வேண்டுமென்றும்‌ தொடர்ந்து 
வரும்‌ சூத்திரங்களில்‌ வரும்‌. இச்சூத்திரத்தில்‌ காணப்படும்‌ 'தேன' என்ற 
சொல்‌, இவ்வொட்டிணைக்கப்படும்‌ சொல்‌ 3ஆம்‌ வேற்றுமையிலும்‌, 'க்ரீத:' 
என்ற சொல்‌ 'வாங்கப்பட்டது' என்பது, ஒட்டின்‌ பொருள்‌ என்றும்‌ குறிக்கும்‌. 
ஸாப்ததிகம்‌-எழுபதுக்கு வாங்கியது 

ஆஸீதிகம்‌-எண்பதுக்கு வாங்கியது 

நைஷ்கிகம்‌, பாணிகம்‌, பாதி”கம்‌. 


தஸ்ய நிமித்தம்‌ ஸம்யோக உத்பாதெள 

உறவு அல்லது தொடர்பு (ஸம்யோக) குறி அல்லது நிமித்தம்‌ காட்டுதல்‌ என்ற 
பொருட்களைச்‌ சுட்டும்போது, ஒட்டுக்கள்‌, 'அதற்காக' என்ற பொருளில்‌, 
ஆறாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லோடு வரும்‌. 

ஸத்ய: 'நூறு அடைவதற்காகக்‌ கொண்ட ஒரு பணக்காரனுடன்‌ தொடர்பு' 


மூனைவர்‌ கு. மீனாட்சி 152 


ஸதிக: 
ஸத்யம்‌, ஸதிகம்‌-நூறு அடைவதைச்‌ சுட்டும்‌ வலது கண்ணின்‌ துடிப்பு 


வா: தஸ்ய நிமித்தரகரணே வாத பித்த ஸ்லேஷ்மப்‌*ய: ஸமன கோப்ன 
யோருபஸம்க்‌யானம்‌ 

மேலே குறிப்பிட்ட ஒட்டுக்கள்‌, வாத, பித்த, ஸ்லேஷ்ம என்ற சொற்களோடு 
அடக்குதல்‌, தணித்தல்‌ என்ற பொருட்களில்‌ வரும்‌. 

வாதிகம்‌-வாதத்தைத்‌ தணிக்கக்‌ கூடியது 

பைத்திகம்‌-பித்தத்தைக்‌ குறிப்பது ஸ்லைஷ்மிகம்‌ 


வா: ஸன்னிபாதச்‌ சேதி வக்தவ்யம்‌ 
'ஸன்னிபாதம்‌' என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ இவ்வொட்டு வரும்‌. 
ஸான்னிபாதிகம்‌ 


கேன்‌ த்வ்யசோ அஸம்க்‌*பா பரிமாணாஸ்வாதே?ர்‌ யத்‌ 

கோ (பசு) எண்‌ அல்லது அளவை அல்லது அஸ்வ முதலியவற்றைச்‌ சுட்டாத 
இரண்டு உயிரெழுத்தைக்‌ கொண்ட சொற்கள்‌, ஆகியவற்றிற்குப்பின்‌ 'யத்‌' 
ஒட்டு மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌. 

க£வ்ய: 'பசுவிற்கான நிமித்தம்‌ அல்லது பசுவையடைவதற்கான தொடர்பு' 
தூன்யம்‌ (தன), ஸ்வர்க்‌யம்‌ (ஸ்வர்‌'க) ஆனால்‌ பஞ்சகம்‌, ஸப்தகம்‌ (எண்‌) 
ப்ராஸ்திகம்‌, கரீ கம்‌ (அளவு) 

ஆஸ்விக: ( அஸ்வ) 


வா: ப்ரஹ்ம வர்சஸாது'ப ஸம்க்‌'யானம்‌ 
'ப்‌*ரஹ்ம வர்சஸ்‌' என்ற சொல்லும்‌ இத்துடன்‌ சேர்க்க வேண்டும்‌. ப்‌'ரஹ்ம 
வர்சஸ்யம்‌-'பிரம்மயர்சஸையடைவதற்காக குருவோடு கொள்ளும்‌ தொடர்பு' 


புத்ராச்‌ ச? ச 
'புத்ர' என்ற சொல்லுக்குப்பின்‌ மேலே கூறிய பொருட்களில்‌ 'ச?' (ஈய) ஒட்டும்‌ 


வரும்‌. 


புத்ரீயம்‌ (2 2), புத்ர்யம்‌ (யத்‌) 


ஸர்வ பூமி ப்ருதி£வீப்‌.பாம்‌ அணஜெள 

ஸர்வபூ மி, ப்ருதிவீ, ஆகியவைகளுக்குப்பின்‌ முறையே அண்‌, அஞ்‌ 
ஒட்டுக்கள்‌ வரும்‌ (மேலே கூறிய பொருட்களைச்‌ சுட்டும்‌) 

ஸார்வபெ”ளம: 

பார்தி£வ: 


தஸ்ய ஈஸ்வர: 
ஸர்வ பூமி, ப்ருதி£வி ஆகிய சொற்களின்‌ பின்‌ (6ஆம்‌ வேற்றுமைச்‌ சொற்கள்‌) 


153 


5.1.43 


5.1.44 


5.1.46 


5.1.47 


பாணினியின்‌ அஷ்ட_ாத்தியாயி 


அதன்‌ பிரபு அல்லது அதையாள்பவன்‌' என்ற பொருளில்‌ அண்‌, அஞ்‌ 
ஒட்டுக்கள்‌ வரும்‌. _- 

ஸார்வபெளம: 'பூமி முழுவதையும்‌ ஆள்பவன்‌" 

ஸரர்திவ: பூமியை ஆள்பவன்‌" 


தத்ர விதி*த இதி ச 

'அதில்‌ அறியப்பட்டது' என்ற. பொருளில்‌, 7ஆம்‌ வேற்றுமையில்‌ அமையும்‌ 
ஸர்வபூமி, ப்ருதிவீ என்ற சொற்களுக்குப்பின்‌ முறையே அண்‌, அஞ்‌ 
ஒட்டுக்கள்‌ வரும்‌. 

ஸார்வபெளம: 'உலகமுழுவதிலும்‌ அறியப்பட்டவன்‌' 

பார்திவ: 


லோக ஸர்வலோகாட்ட'ஞ்‌ 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ லோக, ஸர்வலோக என்ற சொற்களுக்குப்பின்‌ 
மேலே கூறிய பொருளில்‌, 'ட£ஞ்‌' ஒட்டு வரும்‌. 

லெளகிக:, ஸார்வலெளகிக: 


தஸ்ய வாப: 


மேலே கூறப்பட்ட வொட்டுக்கள்‌, ஆறாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌, 


"அந்த அளவு விதைக்கப்பட்டது' என்ற பொருளில்‌ வரும்‌. 
ப்ராஸ்தி'கம்‌, த்‌'ரெளணிகம்‌ 

கரரரீகம்‌ ப்ரஸ்த?, (அ) த்‌ரோண (அ) 

கீ அளவுக்குத்‌ தானியம்‌ விதைக்கப்பட்ட வயல்‌. 


பாத்ராத்‌ ஷ்டசன்‌ 

'பாத்ர' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ஷ்டன்‌' (இக) ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 

பாத்ரிகம்‌ க்ஷேத்ரம்‌ 

பாத்ரிகீ க்ஷேத்ர பக்தி 

'ஷ்டன்‌' ஓட்டின்‌ 'ன்‌' சுரத்துக்காக, 'ஷ்‌' இதன்‌ பெண்பால்‌ 'ஙீஷ்‌' 
ஒட்டிணைத்துப்‌ பெறப்படுமென்று குறிக்கும்‌. 


தத 'ஸ்மின்‌ வ்ருத்‌"தி*ஆய லாப” ஸுல்கோபத* 

மேலே கூறப்பட்ட ஒட்டுக்கள்‌ வட்டி. வாடகை, இலாபம்‌, வரி, லஞ்சம்‌ 
ஆகியவைகள்‌ கொடுக்கப்பட்டது இதில்‌ என்ற பொருளில்‌ முதல்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

பஞ்சக:- இங்கு (இதில்‌) ஐந்து வட்டி, அல்லது வாடகை? (அ) இலாபம்‌, (அ) 
வரி (அ) லஞ்சமாகக்‌ கொடுக்கப்பட்ட து. 


வா: சதுர்த்‌யாத”ம்‌ உபஸம்க்யானம்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 154 


5.1.48 


5.1.49 


இது நான்காம்‌ வேற்றுமைப்‌ பொருளிலும்‌ வரும்‌. 


பஞ்சகோ தேவதசத்த: 'தேவதத்தனுக்கு ஐந்து, வட்டி (அ) வாடகை .....: 
கொடுக்கப்பட வேண்டும்‌. 


பூரணார்தரட்‌ டன்‌ எண்களின்‌ 

மேலே கூறிய பொருட்களில்‌ பூரண (எண்வரிசை) அர்த* என்ற 
சொற்களுக்குப்பின்‌ டன்‌ (இக) ஒட்டு வரும்‌. 

த்ருதீயக: 'மூன்றாவது', பஞ்சமிக: 

அர்தி*க: பாதியான" 


பக்த” யத்‌ ச 

பக” (பகுதி) என்ற சொல்லுக்குப்பின்‌ மேலே கூறிய பொருளில்‌, 'யத்‌' ஒட்டும்‌ 
வரும்‌. 'டன்‌' உம்‌ வரும்‌ (ச) ப*£க்‌*யம்‌ (யத்‌), பராகி'கம்‌ ஸதம்‌ பரக்‌யா, 
பாஈகி£கா விம்ஸதி: 


தத்‌ ஹாதி வஹதி ஆவஹதி ப£ராத்‌” வம்ஸாதி£ப்‌£ய:. 

மேலே கூறப்பட்டவொட்டுகள்‌, 'பரர' (பளு) என்ற சொல்லைத்‌ தொடர்ந்து 
நிற்கும்‌ 'வம்ஸ' முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'அதைக்‌ கொண்டு போகிறான்‌, 
தூக்குகிறான்‌, கொண்டு வருகிறான்‌” என்ற பொருட்களில்‌ வரும்‌. 

வாம்ஸ பாரிக: 

கெளடஜபராரிக: 


வஸ்ன த்‌ரவ்யாப்‌“யாம்‌ டன்‌ கனெள 

டன்‌ (இக), கன்‌ (௧) ஆகிய ஒட்டுக்கள்‌ (2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌) 
முறையே வஸ்ன, த்‌'ரவ்ய ஆகிய சொற்களுக்குப்‌ பின்‌ மேலே கூறிய 
பொருட்களில்‌ வரும்‌. 

வஸ்னிக:, த்‌'ரவ்யகம்‌ 


ஸம்ப*வதி அவஹாதி பசதி 

மேலே கூறப்பட்ட ஒட்டுக்கள்‌ "அந்த அளவு பிடிக்கும்‌, அதை கொண்டு 
போகும்‌, அதைச்‌ சமைக்கும்‌' என்ற பொருட்களையும்‌ சுட்டும்‌. 

ப்ராஸ்தி*க: ஒரு ப்ரஸ்த அளவு பிடிக்கும்‌, கொள்ளும்‌, சமைக்கும்‌ பாத்திரம்‌. 


வா: தத்‌ பசதீதி த்‌'ரோணாத்‌? அண்‌ ச 

'தீரோண' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு அந்த அளவு சமைக்கும்‌' 
என்ற பொருளில்‌ வரும்‌. 

த்‌'ரெளணீ அல்லது த்‌'ரெளணிகீ, த்ரோண” அளவு கத்த பிராம்மணப்‌ 
பெண்‌' 


155 


5.1.53 


5.1.54 


5.1.56 


11 


5.1.58 


பாணினியின்‌ அஷ்ட .ாத்தியாயி 


ஆட*க, ஆசித பாத்ராத்‌ ௧2: அன்யதரஸ்யாம்‌ 

ஆடக, ஆசித, பாத்ர ஆகியவைகளுக்குப்பின்‌ விருப்பாக ௧? (ஈன) ஒட்டு 
மேலே கூறிய பொருட்களில்‌ வரும்‌. 

ஆட“கீனா, ஆடசகீகீ 

ஆசிதீனா, ஆசிதீகீ 

பாத்ரீணா, பாத்ரீகீ 


த்‌'விகோஷ்டன்‌ ச 

ஆடக, ஆசித, பாத்ர என்ற சொற்கள்‌ எண்ணுத்‌ தொகையின்‌ ' 
இறுதியுறுப்பினராக நிற்கும்போது அவைகளுக்குப்பின்‌ ஷ்டன்‌ 

(இக), க? (ஈன) என்ற ஓட்டுகள்‌, மேலே கூறப்பட்ட பொருட்களில்‌ விருப்பாக 
வரும்‌. 

த்‌ வயாட“கீ, த்‌'வ்யாட*கீனா, த்‌'வ்யாட“கீ 

த்‌'வ்யாசிதிகீ, த்‌”வ்யாசிதீனா, த்‌'வ்யாசிதா 

த்‌'விபாத்ரிகீ, த்‌'விபாத்ரீணா, த்‌”விபாத்ரீ. 


குலிஜால்லுக்கெ”ள ச 

எண்ணுத்‌ தொகையினிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ “குலிஜூ, என்ற 
சொல்லுக்குப்பின்‌ மேற்கூறிய பொருளில்‌ இணைக்கப்பட்ட ஒட்டு விருப்பாக 
கெடும்‌. அல்லது க” (இன)வும்‌ வரும்‌. 

த்‌"விகுலிஜிகீ (ஷ்டன்‌) த்‌"விகுலிஜீனா (௧?) 

த்‌'விகுலிஜா (டஞ்‌ லுக்‌) த்வைகுலிஜிகீ (டஞ்‌) 


ஸோ அஸ்ய அம்ஸவஸ்னபூ," தய: 

இது அதனுடைய பகுதி (அம்ஸம்‌) விலை (வஸ்ணம்‌), கூலி (பூ'தி) என்ற 
பொருளில்‌ மேலே கூறப்பட்ட ஒட்டுக்கள்‌ வரும்‌. 

பஞ்சக: இதன்‌ பகுதி, விலை அல்லது கூலி ஐந்து. 


ததஸ்ய பரிமாணம்‌ 
5.1.18வரை கூறப்பட்ட ஒட்டுகள்‌, 'இது அதன்‌ அளவு' என்ற பொருளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌. 
ப்ராஸ்தி£க: ஒரு ப்ரஸ்த அளவைக்‌ கொண்டது இக்குவியல்‌. கஎரீச:, ஸ'த்ய: 


ஸம்க்‌யோயா: ஸம்க்ஞா ஸங்க“ஸூத்ராத்யயனேஷு 

மேலே கூறப்பட்ட ஒட்டுக்கள்‌, எண்ணுப்பெயருக்குப்பின்‌, 'இது அதன்‌ அளவு' 
என்ற பொருளில்‌ வரும்‌. ஆக்கப்பட்ட சொல்‌, ஒரு பெயர்‌, கூட்டம்‌, புத்தகம்‌, 
படிப்பு என்ற பொருளைக்‌ கொடுக்கும்‌. 

பஞ்சகா: ஸகுனய: 

த்ரிகா: ஸாலங்காயனா: 

பஞ்சக: ஸங்க* 'ஐந்துகொண்ட கூட்டம்‌' 


முனைவர்‌ கு. மீனாட்சி 156- 


அஷ்டகம்‌ பாணிணீயம்‌, தூஸ'கம்‌. வையாக்‌*ரபதீ'யம்‌, த்ரிகம்‌ 
காஸக்ருத்ஸனம்‌, 'எட்டு அத்தியாயங்களைக்‌ கொண்ட பாணினி 
இலக்கணம்‌, பத்து கொண்ட வியாக்ர பஞ்சகோ அதீத: ஐந்து பத நூல்‌ முறை 
அல்லது வகைகளில்‌ படிக்கப்பட வேண்டியது. 'ஸங்க' என்ற சொல்‌ 
உயிரினங்களில்‌ சேர்க்கையைத்‌ தான்‌ குறிக்கும்‌. உயிரல்லாத 
பொருட்களையல்ல. 


வா: ஸ்தோமே ட“விதி்‌: பஞ்சதஸாத்‌யர்த?: 

'ஸ்தோம' என்ற பொருளைச்‌ சுட்டும்போது 'ட' ஒட்டு 'பஞ்சதஸ' 
முதலியவைகளுக்குப்பின்‌ வரும்‌. 

பஞ்சதஸ: ஸ்தோம 

இறுதியெழுத்தின்‌ மறைவை உண்டாக்கும்‌ 'ட' ஒட்டு. ஆகவே, பஞ்சதஸன்‌ 
என்ற சொல்லில்‌ ஈறான 'ன்‌' கெடுகிறது. 


வா: ஸன்ஸதோர்‌ டி£னிஸ்‌ ச£ந்தஸி 

வேதமொழியில்‌, 'டினி' ஸன்‌, ஸத்‌ ஆகியவைகளையிறுதியில்‌ கொண்ட 
சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. 

பஞ்சத”ஸினோ அர்த*மாஸ: (பஞ்சதஸன்‌) த்ரிம்லினோமாஸரா (த்ரிம்ஸத்‌) 


வா: விம்ஸதேஸ்‌ ச இதி வக்தவ்யம்‌ விம்ஸினோ அங்கி“ரஸ 


பங்க்தி விம்ஸதி த்ரிம்ஸத்‌ சத்வாரிம்ஸ'த்‌ பஞ்சாஸத்‌ ஷஷ்டி ஸப்ததி அஸீதி 
நவதி ஸ'தம்‌ கீழ்க்கண்ட சொற்கள்‌ நிபாதனங்கள்‌ ஆகும்‌. பங்க்தி செய்யுள்‌", 
விம்ஸதி 'இருபது', த்ரிம்ஸத்‌ 'முப்பது', சத்வாரிம்‌ ஸ'த்‌ 'நாற்பது', பஞ்சாஸுத்‌ 
'ஐம்பது', ஷஷ்டி 'அறுபது', ஸப்ததி 'எழுபது', அஸீதி 'எண்பது' நவதி 
தொண்ணூறு' ஸ'தம்‌ 'நூறு' 'இது அதன்‌ அளவு" என்ற பொருளை 
இச்சொற்கள்‌ சுட்டும்‌. 


பஞ்சத்‌'த'ஸதெள வர்கே” வா 
'வர்க'வுடன்‌ (வகுப்பு) வரும்‌ பஞ்சத்‌ 5 கொண்ட', த£ஸச£த்‌ ஆறு கொண்ட 


என்ற சொற்கள்‌ 'இது அதன்‌ அளவு' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ 
நிபாதனங்களாகும்‌. 


பஞ்சத்‌ வர்க”, தஸுத்வர்க” (டதி) அல்லது பஞ்சகோ வர்க”, த$ஸகோ 
வர்க*(கள்‌). ஐந்து கொண்ட வகுப்பு பத்து கொண்ட வகுப்பு 

ஸப்தனோ அஞ்‌ ச?ந்தஸி 

அஞ்‌ (அ) ஒட்டு 'ஸப்தன்‌' உக்குப்பின்‌ , வர்க என்ற பொருளில்‌ வேதமொழியில்‌ 
வரும்‌ ஸாப்தானி அஸ்ருஜத்‌ 


த்ரிம்ஸ£த்‌ சத்வாரிம்ஸ'தோர்‌ ப்‌ராஹ்மணே 


157 


5.1.65 


5.1.66 


பாணினியின்‌ அவ்டடாத்தியாயி 


ஸம்க்‌”ஞாயாம்‌ டண்‌ ட்‌ 

'இது அதன்‌ அளவு' என்ற பொருளைச்‌ சுட்டும்போது த்ரிம்ஸத்‌, 'முப்பது' 
சத்வாரிம்ஸத்‌ 'நாற்பது' என்ற சொற்களுக்குப்பின்‌ டண்‌ (அ) ஒட்டு 
தருவிக்கப்பட்ட சொல்‌ ஒரு பிராம்மண நூலின்‌ பெயரைக்‌ குறிக்கும்போது 
வரும்‌ த்ரைம்ஸானி ப்‌ராஹ்மணானி. 30 அத்தியாயங்களைக்‌ கொண்ட 
பிராம்மணம்‌ சத்வாரிம்ஸானி 


ததர்ஹதி 

மேலே கூறப்பட்ட ஓட்டுக்கள்‌, 'அவன்‌ அதற்குத்‌ தகுந்தவன்‌" என்ற பொருளில்‌ 
வரும்‌. ்‌ 

தத்‌-2ஆம்‌ வேற்றுமைச்‌ சுட்டும்‌. அதாவது 2ஆம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுக்குப்பின்‌, மேலே குறிப்பிட்ட ஒட்டுக்கள்‌ 'அவன்‌ அதற்குத்‌ 
தகுந்தவன்‌ என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஸ்‌'வேதச்‌ ச“த்ரம்‌ அர்ஹதி 

ஸ்‌'வைதச்ச£த்ரிக: 'வெள்ளைக்‌ குடைக்கு யோக்யமானவன்‌" 

வாஸ்த்ர யுக்மிக: 


'சேதரதி'ப£யோ நித்யம்‌ 


2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ சேத? 'வெட்டு' முதலியவைகளுக்குப்பின்‌, 
'அதற்கு எப்போதுமே தகுந்தவன்‌ என்ற பொருளில்‌ மேலே கூறப்பட்ட 
ஒட்டுக்கள்‌ வரும்‌. 

சை“தி”க:, பை“திக”க: 


ஸீர்ஷச்‌ சே£தரத்‌” யச்‌ ச 

2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ 'ஸீர்ஷச்‌ சேத? என்ற சொல்லுக்குப்பின்‌ யத்‌ 
(ய) ஒட்டும்‌, மேலே கூறிய பொருளைச்‌ சுட்டுமாறு வரும்‌. 

ஸீர்ஷச்‌ சேத்‌“: தலையை வெட்ட வேண்டியவன்‌ 

ஸைர்ஷச்‌ சே திக: 

'ஸிரஸ்‌' ஒட்டுக்கு முன்‌ 'ஸீர்ஷ' என்ற விதிக்குப்‌ புறம்பான வடிவம்‌ பெறும்‌. 


தூண்ட்தி"ப்‌.யோ ய: 

'தண்ட' (தண்டனை) முதலிய இரண்டாம்‌ வேற்றுமைச்‌ சொற்களுக்குப்பின்‌ 
'ய' ஒட்டு மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌. 

தண்ட்‌“ய: 'தண்டிக்கத்‌ தகுந்தவன்‌" 

முஸல்ய: 

ச£ந்த'ஸி ச - 

வேத மொழியில்‌ ஒரு பிராதிபதிகத்துக்குப்பின்‌, 'யத்‌' ஒட்டு மேற்கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 


, உதக்யா வ்ருத்தய: 


முனைவர்‌ கு. மீனாட்சி 158 


5.1.68 


5.1.69 


யூப்ய: பலாஸ: யூபம்‌ செய்யத்‌ தகுந்த மரம்‌ பலாஸம்‌ 


பாத்ராத்‌ கூன்‌ ஸ்‌'ச 
'பாத்ர' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'க*ன்‌' (இய) ஒட்டும்‌ மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌ 'யத்‌' உம்‌ வரும்‌ (ச) பாத்ரிய:, பாத்ர்ய: 'உடன்‌ உணவருத்தத்‌ தகுந்தவன்‌" 


கட*ங்க*ர த*க்ஷிணாச்‌ ச” ச 

கட“ங்கர, தக்ஷிண ஆகிய சொற்களுக்குப்பின்‌ ச” (ஈய) ஒட்டும்‌ மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 'ய' உம்‌ வரும்‌. 

கட'ங்கரீய:, கடங்க்‌ பப: 'புல்‌ பெறத்தகுந்த அதாவது பசு” 


. தக்ஷிணீயோ, தக்ஷிண்ய: ப்‌'ராஹ்மண: 


தட்சிணை பெறத்தகுந்த, பிராம்மணன்‌. 


ஸ்தரலீபி'லாத்‌ 

'ஸ்த££லீபில' என்ற சொல்லுக்குப்பின்‌ மேலே கூறிய பொருளில்‌ ச”; யத்‌ 
ஓட்டுக்கள்‌ இணைக்கப்படும்‌. 

ஸ்தசலீ பி'லீயா:, ஸ்தசாலீ பி'ல்யா: தண்டுலா: 
'பாத்திரத்தையடையத்‌ தகுதியுள்ள. அதாவது சோறாக்கத்‌ தகுந்த அரிசி' 


யக்‌”ஞருத்விக்‌“ப்‌*யாம்‌ ௧“ க“ஜெள 

யக்ஞ, ருத்லிக்‌ என்ற சொற்களோடு முறையே ௧4 (இய), கஞ்‌ (ஈன) 
ஒட்டுக்கள்‌ மேலே கூறிய பொருட்களில்‌ வரும்‌. 

யக்ஞியோ ப்ராஹ்மண: 'யாகம்‌ பண்ண யோக்யதையுள்ள பிராம்மணன்‌" 
ஆர்த்விஜீனோ ப்‌“ராஹ்மண: ௬ுத்விக்‌ ஆகத்‌ தகுந்தவன்‌ 


வா: . யக்ஞருத்விக்‌“ப்‌*பாம்‌ தத்கர்மார்ஹதீத்‌ யுப ஸம்க்‌பானம்‌ 

யக்ஞ, ருத்விக்‌ என்ற சொற்களுக்குப்பின்‌ வரும்‌ இவ்வொட்டுக்கள்‌ 
'அவைகளை நடத்தத்தகுந்த இடம்‌' என்ற பொருளையும்‌ சுட்டும்‌. 
யக்ஞியோ தேஸ: 'யாகம்‌ நடத்தத்‌ தகுந்த இடம்‌' 

ஆர்த்விஜீனம்‌ ப்ராஹ்மண குலம்‌. 5.1.19 இல்‌ கூறப்பட்ட 'ட2க்‌” ஓட்டின்‌ 
ஆளுமை (90/60 power) இத்துட ன்‌ முடிவடைகிறது. தொடர்ந்து 
வரும்‌ சூத்திரத்திலிருந்து 'ட'ஞ்‌' ஒட்‌ டு (5.1.18) அதிகாரம்‌ பெறும்‌. 


பாராயண துராயண சாந்த்‌'ராயணம்‌ வர்தயதி 

2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ பாராயண துராயண சந்த்ராயண என்ற 
சொற்களுக்குப்பின்‌, அவன்‌ அதைச்‌ செய்கிறான்‌" என்ற பொருளில்‌ ட£ஞ்‌ 
(இக) ஒட்டு வரும்‌. 

பாராயணிக: சாத்ர: குருவின்‌ கீழ்ப்படிக்கும்‌ மாணவன்‌ 

தெளராயணிக: யஜமான: துராயணமெனப்படும்‌ யாகம்‌ 


159 . 


5.1.74 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


செய்பவன்‌. 
சாந்த்ராயணிக: தபஸ்வீ. சாந்த்ராயணம்‌ எனப்படும்‌ விரதம்‌ அனுஷ்டிப்பவன்‌. 


ஸம்ஸயம்‌ ஆபன்ன: 
2ஆம்‌ வேற்றுமையில்‌ நிற்கும்‌ ஸம்ஸயம்‌ 'ஐயம்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'டஞ்‌' 
ஒட்டு அவன்‌ அதை அடைந்தான்‌ என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஸாம்ஸயிக: ஸ்தாணு: 'உறுதியற்ற தூண்‌" 


யோஜனம்‌ க£ச்ச*தி 

2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ 'யோஜன” என்ற சொல்லுக்குப்பின்‌ "அவன்‌ 
செல்கிறான்‌” என்ற பொருளில்‌ 'ட“ஞ்‌' ஒட்டு வரும்‌. 

யெளஜனிக:-ஒரு யோஜனை தூரம்‌ செல்பவன்‌" 


வா: க்ரோஸஸத யோஜனஸதயோரு பஸம்க்யானம்‌ 

க்ரோஸஸத, யோஜனஸத என்ற சொற்களுக்குப்பின்னும்‌ இவ்வொ ட்டு அதே 
பொருளைச்‌ சுட்டி, வரும்‌. 

க்ரெளஸஸதிக:, யெளஜனஸ!'திக: 


வா: ததோ அபி“க“*மனமர்ஹதீதி ச 

க்ரோஸஸத யோஜன ஸதயோரு பஸம்க்‌“யானம்‌ 

'அவ்வளவு தூரத்திலிருந்து அணுகத்‌ தகுந்தவன்‌' என்ற பொருளில்‌ 
இவ்வொட்டுக்கள்‌, க்ரோஸஸத, யோஜனஸத என்ற சொற்களுக்குப்பின்‌ 
வரும்‌. 

க்ரெளஸ ஸதி கோ பி£க்‌ ஷூ :- 100 க்ரோஸ தூரத்திலிருந்து வந்து பார்க்கத்‌ 
தகுதியுள்ளவன்‌ பிட்சு' 


. யெளஜன ஸதிக: ஆசார்ய: 


பத: ஷ்கன்‌ 

2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ 'பத' (பாதை) என்ற சொல்லுக்குப்பின்‌ ஷ்கன்‌ 
(க) ஒட்டு 'அவன்‌ செல்கிறான்‌ ' என்ற பொருளில்‌ வரும்‌. 

'ஷ்கன்‌' இன்‌ 'ன்‌' சுரத்துக்காகவும்‌ 'ஷ்‌' தருவிக்கப்பட்ட சொல்லின்‌ பெண்பாற்‌ 
சொல்‌ 'ீஷ்‌' இணைக்கப்பட்டு ஆக்கப்படுமென்றும்‌ குறிக்கும்‌. 

பதி'க:- 'பிரயாணி', பதி*கீ 


பந்தே ண நித்யம்‌ 

'பதி*ன்‌' என்ற சொல்லுக்குப்‌ பதிலியாக வரும்‌ 'பந்த?' என்ற சொல்லுக்குப்‌ 
பின்‌ 'ண' (அ) ஒட்டு 'எப்போதும்‌ செல்கிறான்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 
பாந்தஃ, பிட்சு, பாந்த பி*க்ஷ£ம்‌ யாசதே 


முனைவர்‌ கு. மீனாட்‌ 160 


54.77 


உத்தர பதே/னாஹ்ருதம்‌ ச 

3ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ உத்தரபத? “வடக்கு வழி' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ 'டஞ்‌' ஒட்டு 'அவ்வழியால்‌ கொண்டு வரப்பட்டது' என்ற 
பொருளில்‌ வரும்‌. அவ்வழியால்‌ செல்கிறான்‌ என்ற பொருளையும்‌ சுட்டும்‌ 
என்ற 'ச' உணர்த்துகிறது. 

ஒளத்தர பதி£கம்‌, வடக்குப்‌ பாதையால்‌ கொண்டு வரப்பட்டது 
ஒளத்தரபதிக: 'வடக்குப்‌ பாதையில்‌ செல்லும்‌ பிரயாணி” 


வா: ஆஹத ப்ரகரணே வாரி ஜங்கல ஸ்தூல 

காந்தார பூர்வ பதானுப ஸம்க்‌?யானம்‌ 

வாரி, ஜங்க*ல, ஸ்தலை, காந்தார, என்ற சொற்களைத்‌ தொடர்ந்து வரும்‌ பத? 
என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ இவ்வொட்டு அதே பொருளில்‌ வரும்‌. 

வாரி பதி£கம்‌-'தண்ணீர்‌ வழியாகக்‌ கொண்டு வரப்பட்டது" 

வாரி பதி2க:- தண்ணீர்‌ வழியாகச்‌ செல்பவன்‌" 

ஜாங்கல பதிகம்‌, ஜாங்கல பதி”க: 

ஸ்தலபதிகம்‌, ஸ்தூல பதி”க: 

காந்தார பதி“கம்‌, காந்தார பதிக: 


வா: அஜபத” ஸ*ங்கு பதள்ப்‌*யாம்‌ சோபஸங்க்‌யானம்‌ 

அஜபத”, ஸங்குபத* ஆகியவைகளுக்குப்பின்னும்‌, மேலே கூறிய 
பொருட்களில்‌ இவ்வொட்டு வரும்‌. 

ஆஜபதி*க: 

ஸாங்கு பதிக: 


வா: மது'க மரிசயோரண்‌ ஸ்த£லாத்‌ 

'ஸ்த/லபத?' என்ற சொல்லுக்குப்பின்‌ இவ்வொட்டு கொண்டு வரப்பட்ட 
பொருள்‌ தேன்‌ அல்லது மிளகு என்பதைக்‌ குறிக்கும்‌ போது வரும்‌. 

ஸ்தல பதம்‌ மது“கம்‌ 

ஸ்தல பதம்‌ மரீசம்‌ 


காலாத்‌ 

'காலத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ இதைத்‌ தொடர்ந்து 

வரும்‌ சூத்திரங்களில்‌, காலத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்‌ பின்‌' என்பது 
அனுவிருத்தியாகும்‌. இச்சொல்‌ 5.1.96 வரை தொடரும்‌. 


தேன நிர்வ்ருத்தம்‌ 


3ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ காலத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பி ன்‌ டன்‌ 
(இக) ஒட்டு 'அக்காலத்திற்குள்‌ முடிக்கப்பட வேண்டிய' என்ற பொருளில்‌ 


161 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


வரும்‌. 

ஆஹ்னிகம்‌- ஒரு நாளில்‌ முடிக்கப்பட வேண்டியது', ஒரு நாளில்‌ முடிக்க 
வேண்டிய பாடங்களின்‌ பகுதி' 

ஆர்த* மாஸிகம்‌, ஸாம்வத்ஸரிகம்‌ 


தமதீ'ஷ்டோ ப்‌'ருதோ பூதோ பராவீ 

இரண்டாம்‌ வேற்றுமையிலமையும்‌ காலத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ 
'ஒரு காலவரையறைக்கு கற்பிக்க வேண்டிக்‌ கொண்ட ஒரு காலவரைக்கும்‌ 
அமர்த்திய, ஒரு காலம்‌ வரையிருந்த, ஒரு காலம்‌ வரையிருக்கும்‌ ' என்ற 
பொருட்களில்‌ வரும்‌. 

மாஸிகோ அத்‌*யாபசு: ஒரு மாதம்‌ பாடம்‌ கற்பிக்க நியமித்த ஆசிரியர்‌" 
மாஸம்ப்‌*ருத: மாஸிக: சுர்மகர: 'ஒரு மாதத்துக்கு வேலைக்கமர்த்திய 
வேலைக்காரன்‌" 
மாஸிகீ வ்யாதி* 'ஒரு மாதம்‌ நீடித்திருந்த நோய்‌' 

மாஸிக: உத்ஸவ: 'ஒரு மாதத்துக்கு நடக்கவிருக்கும்‌ உத்ஸவம்‌' 


மாஸாத்‌” வயஸி யத்க/ஞெள 

'மாஸ' என்ற சொல்லுக்குப்பின்‌ யத்‌ (ய), கஞ்‌ (ஈன) என்ற ஒட்டுக்‌ கள்‌ 'வயது' 
என்ற பொருளைச்‌ சுட்டி வரும்‌. 

மாஸ்ய:, மாஸீன: (மாஸம்பூ“த:) ஒரு மாதமான மாஸிகம்‌ வயதை க்‌ குறிக்காது. 


த்‌'வி'கோர்‌ யப்‌ 

'மாஸ' என்ற சொல்லை ஒரு உறுப்பினராகக்‌ கொண்ட எண்ணுத்‌ 
தொகையில்‌, வயது என்ற பொருளில்‌ யப்‌ (ய) ஒட்டு 'மாஸ' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

த்‌” வி மாஸ்ய: இரண்டு மாதமான 

த்ரிமாஸ்ய: மூன்று மாதமான. 


ஷண்‌ மாஸாத்‌ ண்யத்‌ ச 

'ஷண்மாஸ' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ண்யத்‌' (ய), யப்‌. டஞ்‌ 
ஆகியவொட்டுக்கள்‌ மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. ஷாண்மாஸ்ய:, 
ஷண்மாஸ்ய:, ஷாண்மாஸிக: ஆறுமாதமான. 


அவயஸி ட'ஞ்‌ ஸ்‌'ச 

வயதைச்‌ சுட்டாதபோது, டஞ்‌ (இக) ஒட்டும்‌ 'ஷஒண்மாஸ' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

ஷாண்மாஸிக:, ஷாண்மாஸ்யோ (ண்யத்‌) ரோக: ஆறு மாதங்களாகத்‌ 
தொடர்ந்து நீடிக்கும்‌ நோய்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 162 


5.1.85 


ஸமாயா: ௧2: 

2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ ஸமா (ஆண்டு) என்ற சொல்லுக்குப்பின்‌ க (ஈன 
என்ற ஒட்டு மேலே குறிப்பிட்ட வேண்டிக்‌ கொண்ட, அமர்த்திய, நீடித்த, 
நீடிக்கும்‌ என்ற நான்கு பொருட்களையும்‌ குறித்து வரும்‌. 

ஸமீன: ஓராண்டுக்கு பாடங்கற்பிக்க நியமித்த/வேலைக்கமர்த்திய 


த்‌ விகேர்‌ வா 

'ஸமா' என்ற சொல்லிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ எண்ணுத்‌ தொகையில்‌, ஸமா 
என்ற சொல்லுக்குப்பின்‌ 'க* (ஈன) ஒட்டு 5.1.76, 80இல்‌ கூறப்பட்ட 
பொருட்களில்‌ விருப்பாக வரும்‌. 

த்‌'விஸமீன: த்‌*வைஸமிக: இரண்டாண்டுக்கு. ..... . 


ராத்ரி அஹஸ்‌ ஸம்வத்ஸராச்‌ ச 

எண்ணுத்தொகையினிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ ராத்ரி, அஹ:, த்‌ 
என்ற சொற்களுக்குப்பின்‌ 'நிர்வ்ருத்த முதலிய பொருட்களில்‌ 'க?' ஒட்டு 
வரும்‌. 'டஞ்‌' உம்‌ வரும்‌. 

த்‌'விராத்ணீ:, த்‌'வைராத்ரிக: 

த்‌'வ்யஹீன:, த்‌*வையஹ்னிக: . 

த்‌'விஸம்வத்ஸரீண:, த்‌'விஸாம்வத்ஸரிக: 


வர்ஷால்‌ லுக்‌ ச 

எண்ணுத்‌ தொகையினிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ 'வர்ஷூ' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ ௧”, 'டஞ்‌' ஒட்டுக்கள்‌ வரும்‌. 

அவைகள்‌ கெடும்‌. 

த்‌'விவர்ஷீணோ வ்யாதி*: த்விவார்ஷிக:, த்‌"விவர்‌ஷ: எதிர்காலத்தைக்‌ 
குறிக்கும்போது த்‌*வைவர்ஷிக: 


சித்த வதி நித்யம்‌ 

சூ. 5.1.79, 80இல்‌ கூறப்பட்ட பொருட்களைச்‌ சுட்டும்‌ ஒட்டுக்கள்‌, வர்ஷ என்ற 
சொல்லுக்குப்பின்‌ வரும்போது, அச்சொல்‌ பகுத்தறிவுள்ள உயிரினத்தைச்‌ 
சுட்டுமானால்‌, அவ்வொட்டுக்கள்‌ கட்டாயமாகக்‌ கெடும்‌. 

த்‌'விவர்ஷோ தாரக: 'இரண்டு வயதுப்‌ பையன்‌" 


ஷஷ்டிகா: ஷஷ்டிராத்ரேண பச்யந்தே 

விதிக்குப்புறம்பாக ஆக்கப்பட்ட ஷஷ்டிகா என்ற சொல்‌, 'ஆறு இரவுகளில்‌ 
முதிர்ச்சியடைந்தது' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌. 

3ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ ஷஷ்டி ராத்ரி என்ற சொல்லுக்குப்பின்‌ 'கன்‌” 
ஒட்டிணைத்து, ராத்ரி' என்ற சொல்‌ மறைந்து, ஷஷ்டிகா என்ற சொல்லாகிறது. 
இச்சொல்‌ ஒரு வகையான பார்லியைக்‌ குறிக்கும்‌. 


163 பாணினியின்‌ அஷ்ட..ஈத்தியாயி 
வவ வையை யை டட பாணினியின்‌ அஹ்டடாத்தியாயி 
5.1.91 வத்ஸராந்தாச்‌ ச£ஸ்‌ ச'ந்த'ஸி 

வேதமொழியில்‌, வத்ஸர இறுதியில்‌ நிற்கும்‌ பிராதிபதிகத்தின்‌ பின்‌ ச (ஈய) 
ஒட்டு மேலே கூறிய பொருட்களில்‌ வரும்‌. 
இத்‌"வத்ஸரீய:, இதர வத்ஸரீய: 


5.1.92 ஸம்‌ பரி பூர்வாத்‌ ச? ச 
ஸம்‌, பரி, ஆகியவைகளைத்‌ தொடர்ந்து வரும்‌ 'வத்ஸர' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ மேலே கூறிய பொருட்களில்‌ 'க?' ஒட்டு வரும்‌. ச? ஒட்டும்‌ 
(ச) வரும்‌. 
ஸம்‌ வத்ஸரீண:, பரிவத்ஸரீண: 
ஸம்‌ வத்ஸரீய:, பரிவத்ஸரீ ய: 


5.1.93 தேன பரிஜய்ய லப்‌*ய கார்ய.எ௫கரம்‌ 
3ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ காலத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்‌ பின்‌ ட*ன்‌ 
(இக, க)ஒட்டு, அடக்க வேண்டும்‌, அடைய வேண்டும்‌, முடிக்க வேண்டும்‌. 
'எளிதில்‌ அக்காலத்திற்குள்‌ முடிக்க வேண்டும்‌' என்ற பொருட்களில்‌ வரும்‌. 
மாஸிகோ வ்யாதி* 'ஒரு மாதத்தில்‌ அடக்க வேண்டிய நோய்‌ (குணப்படுத்த 
வேண்டிய) 
மாஸிக:பட: 'ஒரு மாதத்திலடைய வேண்டிய துணி' 
மாஸிகம்‌ சாந்த்ராயணம்‌ 
மாஸிகம்‌ ப்ராஸாத: ஒரு மாதத்தில்‌ எளிதாகக்‌ கட்டிமுடிக்கக்‌ கூடிய 
அரண்மனை. 


5.1.94 ததூஸ்ய ப்‌'ரஹ்ம சர்யம்‌ 
காலத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ 'டண்‌' ஒட்டு, 'இவ்வளவு காலம்‌ 
பிரம்மசர்யம்‌ நீடிக்கிறது அல்லது 'அவன்‌ இவ்வளவு காலத்துக்கு 
பிரம்மசர்யத்தைக்‌ கடைப்பிடிக்கிறவனென்ற பொருளில்‌' இணைக்கப்படும்‌. 
மாஸிகோ ப்£ரஹ்மசாரீ (மாஸம்‌ ப்ரேஹ்மசர்யம்‌ அஸ்ய) 'ஒரு மாதத்துக்கு 
பிரம்மசர்யத்தைக்‌ கடைப்பிடிப்பவன்‌ ' இங்கு காலத்தைச்‌ சுட்டுஞ்‌ சொல்லான 
மாஸம்‌ 2ஆம்‌ வேற்றுமையிலமைகிறது. 
மாஸோ அஸ்ய ப்‌ரஹ்மசர்யஸ்ய 
ஒரு மாதம்‌ நீடிக்கும்‌ பிரம்மசர்யம்‌' 
இங்கு காலத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லான “மாஸ' முதல்‌ வேற்றுமை 
யிலமைகிறது. முதல்‌ எடுத்துக்காட்டில்‌, மனிதனுடன்‌ தொடர்புள்ளது 
இவ்வொட்டு, இரண்டாவதில்‌ விரதத்துடன்‌ தொடர்புள்ளது. 


வா: மஹாநாம்ன்யாதி”ப்‌*ய: ஷஷ்டீஸமர்தே“ப்‌*ய: உபஸம்க்‌*யானம்‌ 
ஆறாம்‌ வேற்றுமையிலமையும்‌ மஹா நாமன்‌ முதலியவைகளுக்குப்பின்னும்‌ 
டண்‌' மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 

மாஹாநாமிகம்‌, கெளதள்னிகம்‌ 


மூனைவர்‌ கு. மீனாட்சி 164 


வா: தச்சரத்தி ச 

இச்சொற்களுக்குப்பின்‌ வரும்‌ ஒட்டு "அதை: அனுஷ்டிக்கிறான்‌' என்ற 
பொருளைச்‌ சுட்டும்‌. 

மாஹாநாமிக:, ஆதித்ய விரதிக: 


வா: அவாந்தர தீ க்ஷ£தி'ப்‌*யோ டி”னிர்‌ வக்தவ்ய: 

அவாந்தர தீக்ஷா முதலிய சொற்களுக்குப்பின்‌ மேலே கூறிய பொருளில்‌ 
டி£னி' ஒட்டு வரும்‌. 

அவாந்தர த்‌"கஷீ தில வ்ரத்‌ 


வா: அஷ்டாசத்வாரிம்ஸ'தோ ட”பு£ம்ஸ்‌' ச டி”னிஸ்‌'ச வக்தவ்ய: 
'அஷ்டாசத்வாரிம்ஸ'த்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ ட3பு£ன்‌, டினி ஒட்‌ டுக்கள்‌ 
மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. அஷ்டாசத்வாரிம்ஸ'க: அல்லது 
அஷ்டாசத்வாரிம்ஸீ 


வா: சதுர்மாஸ்யானாம்‌ ய லோபஸ்ச டபு£ம்ஸ்ச டி£னிஸ்‌'ச வக்தவ்ய: 
'சதுர்மாஸ்ய' என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ இதே ஒட்டுக்கள்‌ வரும்‌. அதன்‌ 
ஈறான 'ய' கெடும்‌. 

சாதுர்‌ மாஸக: அல்லது காதுர்மாஸீ ' 


வா: சாதுர்மாஸண்‌ ண்யோ யக்‌“ஜே தத்ர ப*வே ச 'சாதுர்‌ மா 
ஸவுக்குப்பின்‌ 'ண்ய' ஒட்டு அங்கு உண்டாக்கப்பட்டது என்ற பொருளில்‌ 
வரும்‌. இது ஒரு யாகத்தைக்‌ குறிக்கும்‌. 

சாதுர்மாஸ்யானி 


வா: ஸம்க்‌“ஞாயாம்‌ அண்‌ வக்தவ்ய: 
அது ஒரு பெயராகும்போது, 'அண்‌' ஒட்டு வரும்‌. சாதுர்மாஸி பெளர்ண மாஸீ 


தஸ்ய சத”க்ஷிணா யக்‌”ஞாக்‌“யேப்‌“ய: 

ஆறாம்‌ வேற்றுமையிலமையும்‌ யாகத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்‌ பின்‌ 
'டஞ்‌' ஒட்டு 'தட்சிணை'என்ற பொருளில்‌ வரும்‌. ஆக்னிஷ்டோமி கீ 
'அக்னிஷ்டோம என்ற யாகத்தில்‌ கொடுக்கப்படும்‌ தட்சிணை" வாஜபேயிகி, 
ராஜஸூயிகீ. 


தத்ர ச தீ*யதே கார்யம்‌ ப'வவத்‌ 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ காலத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ பவ 
(4.3.53, 4.3.11)வின்‌ பொருளைச்‌ சுட்டும்‌ ஒட்டுக்கள்‌, 'அதில்‌ 
கொடுக்கப்பட்டது, அதில்‌ செய்யப்பட்டது' என்ற பொருட்களில்‌ வரும்‌. 
மாஸிகம்‌ (4.3.11) ப்ராவ்ருஷேண்யம்‌ (4.3.17) வாஸந்திகம்‌ (4.3.30), வாஸத்தம்‌, 
(4.3.16), ஹைமனம்‌ (4.3.22), ஹைமந்தம்‌ (4.3.18), ஹைமந்திகம்‌ (4.3.21), 


165 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


ஸாரதம்‌ (4.3.16). 

இச்சொற்கள்‌ எல்லாம்‌, 'இப்பருவங்களில்‌ கொடுக்கப்பட்டது அல்லது 
செய்யப்பட்டது' என்ற பொருட்களையும்‌ சுட்டும்‌. 

இது யோக விபாகமாகும்‌. அதன்படி, முதல்‌ சூத்திரத்தினோடு சேர்ந்து அந்த 
யாகங்களில்‌ கொடுக்கப்பட்டது என்ற பொருளையும்‌ சுட்டும்‌. 
ஆக்னிஷ்டோமிகம்‌ ப£க்தம்‌, ராஜஸூயிகம்‌ ப£க்தம்‌. 'அக்னிஷ்டோமம்‌' என்ற 
யாகத்தில்‌ கொடுக்கப்பட்ட சோறு' காலத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களைப்‌ 
பற்றிய விதி (5.1.78) இத்துடன்‌ முடிகிறது. தொடர்ந்து வரும்‌ சூத்திரங்கள்‌ 
பொதுவான ஒட்டுக்களைப்‌ பற்றிக்கூறுகின்றன. 


வ்யுஷ்டாதி'ப்‌௫யோ அண்‌ 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ 'வ்யுஷ்டா (காலை) முதுமை சொற்களு க்குப்பின்‌ 
அண்‌ (அ) ஒட்டு, 'அதில்‌ கொடுக்கப்பட்டது, அதில்‌ செய்யப்பட்டது' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

வையுஷ்டம்‌, 'காலையில்‌ கொடுக்க வேண்டியது" 

நைத்யம்‌ 


வா: அண்‌ ப்ரகரணே அக்னிபத"திப்‌£ய உபஸம்க்‌யானம்‌ 
'அக்னிபத' முதலியவைகளுக்குப்பின்னும்‌ 'அண்‌' ஒட்டு வரும்‌. ஆக்னிபதம்‌, 
பைலுமூலம்‌ 


தேன யத? கதச ஹஸ்தாப்‌*யாம்‌ ணயதெள 

ண (அ), யத்‌ ஒட்டுக்கள்‌ முறையே யதூா£கத*£ச, ஹஸ்த என்ற 
சொற்களுக்குப்பின்‌, 'இம்முறையில்‌ கொடுக்கப்பட்டது அல்லது 
செய்யப்பட்டது அல்லது இதைக்‌ கொண்டு கொடுக்கப்பட்டது அல்லது 
செய்யப்பட்டது என்ற பொருட்களில்‌ வரும்‌. யாதாஈகத”சம்‌-எப்படியோ 
கொடுக்கப்பட்டது அல்லது செய்யப்பட்டது, இகழ்ச்சியாகக்‌ கூறப்படுவது. 
ஹஸ்த்யம்‌-கையால்‌ கொடுக்கப்பட்டது அல்லது செய்யப்பட்டது. 


ஸம்பாதி'னி 

3ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ ட'ஞ்‌ (இக) ஒட்டு, 'அதற்குத்‌ தகுந்த' 
என்ற பொருளில்‌ வரும்‌. 

கார்ணவேஷ்டகிகம்‌ முகம்‌-'குண்டலம்‌ அணிவதற்குப்‌ பொருத்தமான முகம்‌' 
வாஸ்த்ரயுகி'கம்‌ ஸரீரம்‌ 


5.1.100 100 கர்ம வே ஷாத்‌? யத்‌ 


பொருத்தமான, தகுந்த என்ற பொருளில்‌ 'யத்‌' ஒட்டு 3ஆம்‌ 
வேற்றுமையிலமையும்‌ ம்‌ கர்ம, வேஷ என்ற சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. 
கர்மண்யம்‌ ஸரீரம்‌ செயல்‌ செய்யத்‌ தகுந்த உடல்‌' 

வேஷ்யோ நட-'வேடத்தினால்‌ தகுதியடைந்த நடிகன்‌" 


'முனைவர்‌ கு. மீனாட்சி 166 


5.1.101 தஸ்மை ப்ரப'வதி ஸந்தாபாதி"ப்‌*ய: 
நான்காம்‌ வேற்றுமையிலமையும்‌ ஸந்தாப முதலியவைகளுக்குப்பின்‌ 'டஞ்‌' 
ஒட்டு, 'அதற்குத்‌ திறமை வாய்ந்த சக்தியுள்ள என்ற பொருளில்‌ வரும்‌. 
ஸந்தாபிக: 'சூடுகொடுக்கக்கூடிய' 
ஸான்னாஹிக: 'சண்டைக்குத்‌ தகுதியுள்ள” 


5.1.102 யோகத்‌” யச்ச 
“யோக” 'சேர்தல்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டும்‌ 'டஞ்‌' ஒட்டும்‌ மேலே 
கூறிய பொருளில்‌ வரும்‌. 
யோக்‌3ய:, யோகி"க: 'ஒன்றுபடத்‌ தகுந்தவன்‌" 


5.1.103 கர்மண உகஞ்‌ 
'கர்மன்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ உகஞ்‌ (உக) மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
கார்முக: 'வில்‌' 


5.1.104 ஸமயஸ்‌ ததூஸ்ய ப்ராப்தம்‌ 
முதல்‌ வேற்றுமையிலமையும்‌ ஸமய (நேரம்‌) என்ற சொல்லுக்குப்பின்‌ 'டஞ்‌' 
ஒட்டு 'அதற்குரிய வேளை வந்து விட்டது' என்ற பொருளில்‌ வரும்‌. 
ஸாமயிகம்‌ கார்யம்‌ 
உகந்த நேரம்‌ வந்த செயல்‌ 


5.1.105 ருதோரண்‌ 
ருது 'பருவம்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ ' அண்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 
ஆர்த்தவம்‌ புஷ்பம்‌-'பூக்கும்‌ பருவம்‌ வந்துவிட்ட பூக்கள்‌" 


வா: தத”ஸ்ய ப்ரகரண உபவஸ்த்ராதி“ப்‌*ப 

உபஸம்க்‌பானம்‌ 

'உபவஸ்த்ர' முதலியவைகளுக்குப்பின்னும்‌ இவ்வொட்டு அதே பொருளில்‌ 
வரும்‌. 

ஒளபவஸ்த்ரம்‌, ப்ராஸித்ரம்‌ 


5.1.106 ச*ந்தஸி க£ஸ்‌ 
வேத மொழியில்‌, 'ருது' என்ற சொல்லுக்குப்பின்‌ க'ஸ்‌ (இய) மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 
அயம்‌ தே யோனி ருத்விய: 


5.1.107 காலாத்‌'யத்‌ 
'கால' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 


ட டட ஊாணணினிலின்‌ அன்டாத்தியாலி. 


கால்ய: தாப: "உரிய காலத்தில்‌ வந்த சூடு' 
கால்ய: ஸீத்‌: 


5.1.108 ப்ரக்ருஷ்டே ட்‌ஞ்‌ 
'கால' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'டஞ்‌' ஒட்டு 'நெடுங்காலமாகவுள்ள' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 
காலிகம்ருணம்‌-'நெடுங்காலமாகவுள்ள கடன்‌" 
காலிகம்‌ வைரம்‌-'நீடித்து நிலவுகிற பகை' 


5.1.109 ப்ரயோஜனம்‌ 
முதல்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'டஞ்‌' ஒட்டு அதன்‌ வேளை அல்லது 
அதன்‌ நோக்கமிது' என்ற பொருளில்‌ வரும்‌.ஐந்த்‌'ர மஹிகம்‌-இந்திரனுக்கு 
விழா நடத்தும்‌ காலம்‌, நோக்கம்‌ 
காங்காமஹிகம்‌ 


5.1.110 விஸாக?ஷாட*ஈதண்‌ மந்ததத*ண்டயோ 
“அதன்‌ நோக்கமிது' என்ற பொருளில்‌ 'அண்‌' ஒட்டு விஸாக, ஆஷாட என்ற 
சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. தருவிக்கப்பட்ட சொல்‌ முறையே மந்த? 'மத்து' 
தண்ட 'கம்பு' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌. 
வைஸாகேள்‌ மந்த விசாகத்தில்‌ பயன்படுத்தும்‌ மத்து 
ஆஷாடே தண்ட: 'ஆஷாடத்தில்‌ எடுத்துச்‌ செல்லும்‌ (துறவியின்‌) த ண்டம்‌' 


வா: சூடாதி£ப்‌*ய: உபஸம்க்‌“யானம்‌ 
'சூடா' முதலியவைகளுக்குப்பின்னும்‌ இவ்வொட்டு அதே பொருளில்‌ வரும்‌. 
செளட ம்‌, ஸ்ராத்‌'த*ம்‌ 


5.1.111 அனுப்ரவசனாதி“ப்‌*யஸ்‌ ௧2: 
“அனுப்ரவசன' முதலியவைகளுக்குப்பின்‌ ச? (ஈய) ஒட்டு, மேலே கூறிய 


பொருளில்‌ வரும்‌. 
அனுப்ரவசனீயம்‌, உத்‌'தபனீயம்‌ 


வா: விஸி பூரி பதி ருஹி ப்ரக்ருதேரனாத்ஸ பூர்வபத*£ துப 
ஸம்க்‌யோனம்‌ விஸ்‌ 'நுழை', பூர்‌ நிறை. பத்‌ 'விழு, ரஹ்‌ 'ஏறு' என்ற 
தாதுக்களுடன்‌ 'அண்‌' ஒட்டிணைத்துத்‌ தருவிக்கப்பட்ட சொற்கள்‌ மற்றொரு 
சொல்லைத்‌ தொடர்ந்து நிற்கும்போது, அத்தருவிக்கப்பட்ட 
சொற்களுக்குப்பின்‌ அதே பொருளில்‌ இவ்வொட்டு வரும்‌. 
க்ருஹப்ரவேஸனீயம்‌, ப்ரபா பூரணீயம்‌, அஸ்வப்ர்பதனீயம்‌, 
ப்ராஸாதாரோஹணீயம்‌ 


வா: ஸ்வர்கா£தி“ப்‌ய: யத்‌” வக்தவ்ய: 


முனைவர்‌ கு. மீனாட்சி 168 


= . ப்‌ LA உ ₹ ப 
ஸ்வர்க? முதலியவைகளுக்குப்பின்‌ 'யத்‌' வரும்‌. 
ஸ்வர்க்‌'யம்‌, யஸஸ்யம்‌ 


வா: புண்யாஹவாசனாதி“ப்‌*ய: லுக்‌” வக்தவ்ய: 
'புண்யாஹவாசனம்‌' முதலியவைகளுக்குப்பின்‌ இவ்வொட்டு கெடும்‌. 
புண்யாஹவாசனம்‌, ஸ்வஸ்தி வாசனம்‌ 


5.1.122 ஸமாபனாத்‌ ஸபூர்வாத்‌ 
மற்றொரு சொல்லைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ ஸமாபன 'முடித்தல்‌' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ 'ச? ஒட்டு 'அதன்‌ நோக்கமிது' என்ற பொருளில்‌ வரும்‌. 
ச£ந்த'ஸ்‌ ஸமாபனீயம்‌ 
வ்யாகரண ஸமாபனீயம்‌ 


5.1.113 ஐ கா காரி கட்‌! செளரே 
'திருடன்‌' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ ஐகாகாரிகட்‌ என்ற சொல்‌ ஒரு 
நிபாதனமாகும்‌. ஐகாகரரிகீ 'திருடி' இச்சொல்‌ 'திருடன்‌' என்ற பொருளைச்‌ 
சுட்டும்போதுதான்‌ நிபாதனமாகும்‌. வேறு பொருளில்‌, இவ்வொட்டு 
இணைக்கப்பட மாட்டாது. 
ஏகாரம்‌ ப்ரயோஜனமஸ்ய பி'க்ஷோரிதி 
இச்சொல்லில்‌ காணப்படும்‌ 'இகட்‌' ஒட்டும்‌ 'விருத்தி'யும்‌ 
விதிக்குப்புறம்பானவையென்பது மற்றொரு சாராரின்‌ கருத்து. 


5.1.114 ஆகாலிகட*த்‌யந்த வசனே 
'ஆகாலிகட்‌' என்ற சொல்‌ 'முதலும்‌ முடிவும்‌ ஒருங்குநேரிடு' என்ற பொருளைச்‌ 
சுட்டும்போது நிபாதனமாகும்‌. ஆகாலிக: ஸ்தனமித்னு: 'ஒரு நொடி நிற்கும்‌ 
இடி' ஆகாலிகா வித்யுத்‌ 'ஒரு நொடிக்குத்‌ தோன்றும்‌ மின்னல்‌' 'தோன்றல்‌, 
மறைதல்‌ இரண்டுமே ஒரே நேரத்தில்‌ நிகழ்வது என்பது 'ஆகாலிக' என்ற 
சொல்லின்‌ பொருள்‌. 


வா: ஆகாலாட்‌ டன்ஸ்‌'ச 

டன்‌, டஞ்‌ இரண்டு ஒட்டுக்களும்‌ 'ஆகால' வுக்குப்பின்‌ வரும்‌ ஆகாலிகா 
வித்யுத்‌ 

இத்துடன்‌ 'டஞ்‌' ஒட்டின்‌ செயலாக்கம்‌ (5.1.18 முடிவடைகிறது). 


5.1.115 தேன துல்யம்‌ க்ரியா சேத்‌ வதி: 
மூன்றாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'அதனொடொக்கும்‌' என்ற 
பொருளில்‌ வதி (வத்‌) ஒட்டு வரும்‌. தருவிக்கப்பட்ட சொல்‌ 'ஒத்த செயல்‌' 
என்ற பொருளையுடைத்தாகும்‌. ப்ராஹ்மண வத்‌-பிராம்மணனைப்‌ போன்று 
நடக்கிறான்‌. 
ஆனால்‌ 'புத்ரேண துல்ய: ஸ்தூண: 'என்ற தொடரில்‌, இவ்வொட்டு வராது 


169 பாணினியின்‌ அஷ்ட.ஈத்தியாயி 
ஏனென்றால்‌ இது செயலைக்‌ குறிக்கவில்லை, குணத்தைச்‌ சுட்டுகிறது. 


5.1.116 தத்ர தஸ்யேவ 
ஏழாம்‌, ஆறாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்னும்‌ 'வேதி' ஒட்டு போன்ற 
(இன) என்ற பொருளில்‌ வரும்‌. 
'மது'ராவத்‌ ஸ்ருக்சனே ப்ராகார: 
மதுராவில்‌ இருப்பதைப்‌ போல்‌, ஸ்ருக்னத்திலும்‌ (காணப்படும்‌) சுவர்கள்‌ 
யக்ஞத”த்தஸ்யேவ தே'வத£த்தஸ்ய 
தந்தா: யக்ஞதத்தவத்‌ 'யக்ஞதத்தனுடைய பற்களைப்‌ போன்ற, 
பற்களையுடைய தேவதத்தன்‌ ' 


5.1.117 ததர்ஹம்‌ 
இரண்டாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌, 'வதி' ஒட்டு அதற்குத்‌ தகுந்த' 
என்ற பொருளில்‌ வரும்‌. 
ராஜவத்‌ பாலனம்‌--அரசனுக்குப்‌ பொருந்திய பாதுகாப்பு 
அதாவது அரசனால்‌ பாதுகாப்பளிப்பதைப்‌ போன்ற 


5.1.118 உபஸர்க*ஈச்‌ ச*ந்தஸி தத்வர்தே 
வேதத்தில்‌, 'வதி' ஒட்டு, ஒரு உபசர்க்கத்துடன்‌, தாதுவின்‌ பொருளில்‌ 
இணைக்கப்படும்‌. 
உத்வத: 'உயர்த்தல்‌, உயரம்‌' 
நிவத: 'தாழ்வு, தாழ்த்தல்‌' 


5.1.119 தஸ்ய பராவஸ்த்வதலெள 
த்வ, தல்‌ (த) ஒட்டுக்கள்‌, 6ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌, 'அதன்‌ 
தன்மை என்ற பொருளில்‌ வரும்‌. 
அஸ்வத்வம்‌, அஸ்வதா- குதிரைத்‌ தன்மை. 


5.1.120 ஆசத்வாத்‌ 
இச்சூத்திரத்திலிருந்து தொடங்கி 'த்வ' வரை அதாவது 5.1.136 வரை த்வ, 
தல்‌ ஓட்டுக்கள்‌ பற்றியவை. 


5.1.121 ந நஞ்‌ பூர்வாத்தத்‌ புருஷாத சதுர ஸங்க'த லவண 
வட' புத* கதரஸ லஸேப்‌“ய: 
'இயற்கை' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ தொடர்ந்து வரும்‌ சூத்திரங்களில்‌ 
விளக்கப்படும்‌ ஒட்டுக்கள்‌ சதுர, ஸங்கத, லவண, வட புத* சுத ரஸ, லஸ, 
என்ற சொற்களைத்‌ தவிர்த்த மற்ற எதிர்‌ மறையொட்டிணைத்த தத்புருஷத்‌ 
தொகைக்குப்பின்‌ வாரா. 
அபதித்வம்‌, அபதிதா 'கணவனில்லாத நிலை' 
அபடுத்தவம்‌, அபடுதா 


முனைவர்‌ கு. மீனாட்சி 170 


ஆனால்‌, பார்ஹஸ்பத்யம்‌, ப்ராஜாபத்யம்‌. 
ஆபடவம்‌ (தத்புருஷனல்ல) 
ஆசதுர்யம்‌, ஆஸங்கத்வம்‌ 


5.1.122 ப்ருததி'பிய இமனிஜ்வா 
ப்ருது” முதலியவைகளுக்குப்பின்‌ இமனிச்‌ (இமன்‌) ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ விருப்பாக வரும்‌. 
ப்ரதி*மன்‌; ப்ரதி*மா, பார்த£வம்‌-'பெரிது' ம்ரதிமா, மார்த£வம்‌, 'மெதுவு' 


5.1.123 வர்ண த்‌ருடராதிப்‌/ய: ஷ்யஞ்‌ ச 
நிறத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்னும்‌ 'த்ருட' முதலிய 
சொற்களுக்குப்பின்னும்‌ ஷ்யஞ்‌ (ய) ஒட்டும்‌ இமனிச்‌ ஒட்டும்‌ 'அதன்‌ தன்மை' 
என்ற பொருளில்‌ வரும்‌. 
ஸெளக்ல்யம்‌, ஸுக்லிமா, ஸுக்லத்வம்‌, ஸுக்லதா, வெளுப்புத்தன்மை. 
கார்ஷ்ண்யம்‌, க்ருஷ்ணிமா, எ ரியல்‌ க்ருஷ்ணதா கருமை; 
தன்ர்ட்‌*யம்‌, த்‌'ருடி'மா, த்ருட£த்வம்‌, “த்ருடதா-உறுதிநிலை' 


5.1.124 குண வசன ப்‌'ராஹ்மணாதிடப்‌£ய: கர்மணி ௪ 
குணத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்‌, ப்ராஹ்மண முதலிய சொற்கள்‌, 
ஆகியவைகளுக்குப்பின்‌ வரும்‌ இவ்வொட்டு அவன்‌/அதன்‌ செய்கை அல்லது 
தொழில்‌ என்ற பொருளைச்‌ சுட்டும்‌. அதன்‌ தன்மையென்ற பொருளையுஞ்‌ 
சுட்டும்‌ (ச) -ஜாட்‌"யம்‌, ப்ராஹ்மண்யம்‌ 


வா: சாதுர்வர்ண்யாதீனாம்‌ ஸ்வார்த உபஸம்க்‌யானம்‌ சாதுர்வர்ண்ய 
முதலியவைகளின்‌ பொருளை இவ்வொட்டு மாற்றாது. 
சாதுர்வர்ண்யம்‌, சாதுராஸ்ரம்யம்‌ 


1.125 ஸ்தேனாத்யத்‌ நலோபஸ்ச 
'ஸ்தேன' (திருடன்‌) என்ற சொல்லுக்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. ஒட்டுக்குமுன்‌ 'ன' கெடும்‌. ஸ்தேயம்‌ 'திருட்டு ' 
இச்சூத்திரத்தை ஸ்தேனாத்‌, யத்‌ நலோபஸ்‌'ச என்றும்‌ ஒரு சாரார்‌ 
பிரிக்கின்றனர்‌. அப்போது ஸ்தேன * ஷ்யஞ்‌ - ஸ்தைன்யம்‌, ஸ்தேயம்‌ என்று 
இருவகை வடிவம்‌ கிடைக்கும்‌. - 


5.1.126 ஸக்யுர்‌ ய: 
ஸகி 'நண்பன்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ய' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 
ஸக்2யம்‌ - 'நட்பு' 


வா: தூ£த வணிக்‌“ப்‌*யாம்‌ சேதி வக்தவ்யம்‌ 


171 பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி ' 


தூத, வணிக்‌ என்ற சொற்களுக்குப்பின்னும்‌ அதே பொருளில்‌ 'ய' ஒட்டு 
வரும்‌. தூ£த்யம்‌ 'தூது வாணிஜ்யம்‌ (5.1.124) 'வியாபாரம்‌' 


5.1.127 கபிக்‌* ஞாத்யோர்‌ ட*க்‌ 
கபி, க்ஞாதி ஆகிய சொற்களுக்குப்பின்‌ 'டக்‌' (ru ஒட்டு மேற்கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 
காபேயம்‌ - 'குரங்குத்தனம்‌' 
க்‌ஞோதேயம்‌ - 'ஹவு' 


5.1.128 பத்யந்த புரோஹிதாதி'ப்‌'யோ யக்‌ 
'பதி'யையிறுதியுறுப்பினராகக்‌ கொண்ட தொகைக்குப்பின்னும்‌, புரோஹித 


முதலிய சொற்களுக்குப்பின்னும்‌ யக்‌(ய) ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 

ஸஸனாபத்யம்‌ - சேனாபதியின்‌ தன்மை, செய்கை 

கள்ர்ஹபத்யம்‌ 

பெளரோஹித்யம்‌ 

ராஜ்யம்‌ - அரசனின்‌ தொழில்‌, ஆளுமை 


5.1.129 ப்ராணப்‌'ருத்‌ ஜாதி வயோவசனோத்‌” கள்த்ராதி“ப்‌*யே £ அஞ்‌ 
உயிரினங்களின்‌ பெயர்கள்‌, வயதைக்‌ குறிக்குஞ்‌ சொல்‌, உத்குத்ரு 
முதலியவைகள்‌, ஆகியவற்றிற்குப்பின்‌ " அண்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 
ஆஸ்வம்‌ - குதிரையின்‌ தன்மை 
ஒளஷ்ட்ரம்‌ - 'ஓட்டகத்தின்‌ தன்மை 
கெளமாரம்‌ - இளமை 
ஒளத்‌”கத்ரம்‌. 


5.1.130 ஹாயனாந்த யுவாதி'ப்‌'யோ அண்‌ 
'ஹாயன (ஆண்டு) என்ற சொல்லை யீறாகக்‌ கொண்ட பிராதிபதிகத்துக்குப்‌ 


பின்னும்‌, 'யுவன்‌ ” முதலியவைகளுக்குப்‌ பின்னும்‌ "அண்‌ ' ஒட்டு மேலே கூறிய 


பொருளில்‌ வரும்‌. 
த்‌*வைஹாயனம்‌ 'இரண்டாண்டுச்‌' செயல்‌' 
யெளலவம்‌, 'இளமை' ஸ்தள்விரம்‌ 'முதுமை' 


வா: ஸ்ரோத்ரியஸ்ய யலோபஸ்‌'ச வாச்ய: 
“ஸ்ரோத்ரிய' என்ற சொல்லின்‌ £ய' ஒட்டுக்குமுன்‌ கெடும்‌. 
ஸ்ரெளத்ரம்‌ 
5.1.131 இக'ந்தாச்ச லகுபர்வாத்‌ 
'இக்‌' பிரத்யாஹாரத்தைச்‌ சேர்ந்த எழுத்தை யீறாகவும்‌ (அதாவது 


12. 


முனைவர்‌ கு: மீனாட்சி 172 


இ௱ஈ,உ,ஊ,ரு,ல்ரு) அவ்வீற்றுக்கு முன்‌ அமையும்‌ அசை லகுவாகவும்‌ 
கொண்ட சொற்களுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
ஸெளசம்‌ (ஸுசி), மெளனம்‌ (புனிதத்தன்மை) (முனி) பாடவம்‌, (படு) ஹாரீதகம்‌ 
(ஹாீதக) 


5.1.132 யோபதுத்‌” கு ரூபோத்தமாத்வுஞ்‌ 
ஈற்றயல்‌, 'ய' என்ற எழுத்தைக்‌ கொண்டதாகவும்‌, ஈற்றசை “குருவாகவும்‌ - 
அமைந்த, பல அசைகளைக்‌ கொண்ட சொற்களுக்குப்பின்‌ வுஞ்‌ (அக) ஒட்டு 
மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
ராமணீயகம்‌ (ரமணீய) 'அழகு' 
வாஸனீயகம்‌ (வஸனீய) 


வா: ஸஹாயாத்‌? வா இதி வக்தவ்யம்‌ 
'ஸஹாம்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ விருப்பாக அவ்வொட்டு வரும்‌. 
ஸாஹாயகம்‌, ஸாஹாய்யம்‌ 'உதவி' 


5.1.133 த்‌வந்த்‌'வ மனோக்‌”ஞாதி“ப்‌*யஸ்‌ ச 
துவந்த்வத்‌ தொகை, மனோக்‌ஞ முதலிய சொற்கள்‌ ஆகியவற்றிற்குப்பின்‌ 
'வுஞ்‌' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
கெளபால பஸுபாலிகா (கோபால பஸுபால) 
இடையர்களின்‌ கடமை. 
மானோக்‌“ஞகம்‌ - “அழகு” 


5.1.134 கோத்ர சரணாச்‌ ச்‌£லாக*ரத்யா காரதத'வேதேஷு 
கோத்ர, சரண ஆகியவற்றிற்குப்பின்‌ 'வுஞ்‌' ஒட்டு அதனால்‌ தற்பெருமை 
கொள்தல்‌, இகழ்ச்சியாகக்‌ கூறுதல்‌ அல்லது அதனையடைதல்‌, அல்லது 
அறிந்து கொள்தல்‌ என்ற பொருளில்‌ வரும்‌. 
காரர்கி'கயா ஸ்லாக*தே - 'கர்க குலத்தைச்‌ சேர்ந்தவன்‌ என்று பெருமை 
பேசுபவன்‌” 
கார்கி அத்யாகுருதே - 'கர்க குலத்தைச்‌ சேர்ந்தவன்‌ என்பதால்‌ மற்றவர்கள்‌ 
இழிவாகப்‌ பேசுபவன்‌ ' 
கர்ர்கி'காமவேத: - 'கர்க குலத்தின்‌ அறிவையடைந்தவன்‌' 


5.1.135 ஹோத்ராப்‌*யாஸ்‌ ச* 
'ஹோத்ர' என்பதைக்‌ குறிக்கும்‌ சொற்களுக்குப்பின்‌ 'ச?' (ஈய) ஒட்டு மேலே 
கூறிய பொருளில்‌ வரும்‌. அச்ச*£வாகீயம்‌, மித்ராவருணீயம்‌ 


5.1.136 ப்‌ ரஹ்மணஸ்த்வ: 
ப்ரஹ்மன்‌ (ஹோத்ர) என்ற சொல்லுக்குப்பின்‌ 'த்வ' ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. ப்ரஹ்மத்வம்‌ - பிரம்மன்‌ என்ற புரோஹிதன்‌ கடமை. 


ன 
ஷ்‌ 


ப்‌ 
NN 


நபி 
ம 


a 


ஆ 


[பி 


[4] 


a 


ல்‌ 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


' தரரன்ஸானாம்‌ பவனே க்ஷேத்ரே க£ஞ்‌ 
6ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ ஒரு தானியத்தின்‌ பெயரைக்‌ குறிக்குஞ்‌ 
சொல்லுக்குப்பின்‌ கஞ்‌ (ஈன) ஒட்டு அத்தானியம்‌ விளையும்‌ வயலைக்‌ 
குறிக்கும்போது இணைக்கப்படும்‌. 
பெளத்‌"கீனம்‌ - பயறு விளையும்‌ வயல்‌" 
ஆனால்‌, த்ருணானாம்‌ ப'வனம்‌ க்ஷேத்ரம்‌ - 'புல்‌ வளரும்‌ வயல்‌”. முத்கானம்‌ 
பவனம்‌ குஸுலம்‌ 'பயறு விளையுமிடம்‌' ஆகியவைகளில்‌. இவ்வொட்டு 
இணைக்கப்படமாட்டாது. ஏனென்றால்‌, புல்‌, தானியமல்ல. 
குஸுலம்‌, வயலல்ல 


வ்ரீஹி ஸால்யோர்‌ ட“க்‌ 

வ்ரீஹி, ஸாலி ஆகியவைகளுக்குப்பின்‌ மேலே கூறிய பொருளில்‌ ட“க்‌ (ஏயர்‌ 
ஒட்டு வரும்‌. 

வ்ரைஹேயம்‌, ஸாலேயம்‌ 'அரிசி விளையும்‌ வயல்‌' 


யவ யவக ஷஸஷ்டிகாத்‌” யத்‌ 

யவ, யவக, ஷஷ்டிக என்ற சொற்களுக்குப்பின்‌ யத்‌(ய) ஒட்டு மேலே கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 

யவ்யம்‌, யவக்யம்‌, ஷஷ்டிக்யம்‌ 


விபசாஷா தில மாஷோமாப“ங்கணுப்‌“ப: 

தில.(எள்‌), மாஷா (உளுந்து), உமாப*ங்கர॥ அணு (சிறுதானியம்‌) 
ஆகியவைகளுக்குப்பின்‌ விருப்பாக யத்‌" ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 

தில்யம்‌, தைல்யம்‌-எள்‌ விளையும்‌ வயல்‌ 

மாஷ்யம்‌, மாஷ்ணம்‌ 

உம்யம்‌, ஒளமீனம்‌ 

பங்கயம்‌, பாங்கினம்‌ 

அணவ்யம்‌. ஆணனீனம்‌ 


ஸர்வ சர்மண: க்ருத: க£க“ஷஞெள 

ஸர்வ சர்மன்‌ (3ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்‌) என்ற சொல்லுக்குப்பின்‌ 'முழுவதும்‌ 
அதனால்‌ செய்யப்பட்டது என்ற பொருளில்‌ க” (ஈன), க£ஞ்‌ (ஈன) ஒட்டுக்கள்‌ 
வரும்‌. ஸர்வ சர்மிண: அல்லது ஸார்வசர்மீண: "முழுதும்‌ தோலால்‌ 
செய்யப்பட்டது. 


யதர்முக? ஸம்முக“ஸ்ய தூர்ஸூன: ௧“ 
யதுாமுக, ஸம்முக? (6ஆம்‌ வேற்றுமை என்ற சொற்களுக்குப்பின்‌ க” (ஈன) 
ஒட்டு "கண்ணாடி என்ற பொருளில்‌ வரும்‌. 


மூணைவர்‌ கு. மீனாட்சி 174 


on 
E> 
க்ஷ 


ப 
oo 


பய 
N 
1] 


யதசமுகீீன: கண்ணாடி அதாவது முகத்தின்‌ உருவத்தை பிரதிபலிக்கச்‌ 
செய்வது. 
ஸம்முகீ?ன: ' முகம்‌ முழுவதையும்‌ பிரதிபலிக்கச்‌, செய்வது, கண்ணாடி ' 


தத்‌ ஸர்வாதே': பத்‌ஃபங்க“கர்ம பத்ர பாத்ரம்‌ வ்யாப்னோதி 

'ஸர்வ' என்ற சொல்லைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ பதி?, அங்க, கர்மன்‌, பத்ர, 
பாத்ர (2ஆம்‌ வேற்றுமை) என்ற சொற்களுக்குப்பின்‌ 'க?' ஒட்டு அது 
முழுவதும்‌ பரவி அல்லது .நிறைந்து நிற்கிறது' என்ற பொருளில்‌ வரும்‌. 
ஸர்வபதீ*னோ ரத? - 'பாதை முழுவதும்‌ நிறைந்து நிற்கும்‌ தேர்‌' 
ஸர்வாங்கீண: தாப: உடல்‌ முழுவதும்‌ வியாபித்து நிற்கும்‌ காய்ச்சல்‌' 
ஸர்வகர்மீண: புருஷ: 

ஸர்வபத்த்ரீண: ஸாரதி: 

ஸர்வ பாத்ரீண: ஒதன: பாத்திரம்‌ முழுவதும்‌ நிறைந்து நிற்கும்‌ சோறு. 


ஆப்ரபதம்‌ ப்ராப்னோதி 

2ம்‌ வேற்றுமையிலமையும்‌ ஆப்ரபத£ம்‌ 'பாதம்‌ வரை' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ ௧ ஒட்டு 'நீள்கிறது போய்ச்‌ சேர்கிறது' 

என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஆப்ர பதீ£ன: பட: பாதம்‌ வரை நீளும்‌ துணி. துணியின்‌ அகலத்தைக்‌ 
குறிக்கிறது. 


அனுபத ஸர்வான்னாயானயம்‌ பத*£ப"க்ஷபதினேயேஷூ 

2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ அனுபத, ஸர்வான்‌ன, அயானய என்ற 
சொற்களுக்குப்பின்‌ முறையே 'அவ்வாறு கட்டப்பட்ட' அதைஉண்ணும்‌, 
கொண்டு போகும்‌' என்ற பொருட்களில்‌ ௧? ஒட்டு வரும்‌. 

அனுபத்னா - 'செருப்பு (-பாதத்தினளவைக்‌ கொண்ட) ஸர்வான்னீனோ 
பிக்ஷு: 'உணவு முழுவதுமுண்கிற துறவி (பிட்சு) அயானயீன: ஸார: 
'அயாயை' என்ற இடத்தையடையும்‌ சொக்கட்டானின்‌ காய்‌. அய- 
வலத்திலிருந்து இடம்‌ போதல்‌. அயை- இடமிருந்து வலம்‌ போதல்‌. 


பரோவர பரம்பர புத்ர பெளத்ர மனு பவதி 

'அதைப்‌ பார்ப்பவன்‌ அல்லது அனுபவிப்பவன்‌" என்ற பொருளில்‌ 2ஆம்‌ 
வேற்றுமையிலமையும்‌, பரோவர, பரம்பர, புத்ரபெளத்ர ஆகிய 
சொற்களுக்குப்பின்‌ ௧” ஒட்டு வரும்‌. 

பரோவரீண: 'உயர்வு தாழ்வுகளை அனுபவிக்க உயிரோடிருப்பவன்‌' 
பரம்பரீண: 'தன்‌ பரம்பரையைப்‌ பார்ப்பவன்‌" 

புத்ரபெளத்ரீண: 'மகன்‌ பேரன்களை பார்ப்பவன்‌" 


அவார பாராத்யந்தானு காமம்‌ கரம்‌ 
2ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ அவாரபார, அத்யந்த, அனுகாம என்ற 


175 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


சொற்களுக்குப்பின்‌ 'போவான்‌' என்ற பொருளில்‌ க? ஒட்டு வரும்‌. 
அவாரபாரீண: 


வா: விக்ரு உறீ தராதபீஷ்யதே விபரீதாச்ச 

இச்சொற்கள்‌ தனியாக வரும்போதும்‌ வரிசை மாறியமையும்போதும்‌ 
அவ்வாறே. 

பாரா வாரீண:, அவாரீண:, பாரீண: அத்யந்தீன: 

அனுகாமீன: விருப்பப்படி போகிறவன்‌ 


ஸமாம்‌ ஸமாம்‌ விஜாயதே 

'ஸமாம்‌ ஸமாம்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'க?' ஒட்டு 'கருத்தரித்தல்‌' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

ஸமாம்‌ ஸமீனா கெள: 

ஸமாம்‌ ஸமீனா வட“வா 


வா: பூர்வபதே” ஸூபோ அலுக்‌ வக்தவ்ய: 

மற்றொரு சாராரின்‌ கருத்துப்படி, இவ்வொட்டு 'கன்று போடுதல்‌' என்ற 
பொருளைச்‌ சுட்டும்‌. ஆகையால்‌ வினை, ஏழாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லோடு 
வரும்‌. ஸமாயாம்‌ ஸமாயாம்‌ விஜாயதே முதலில்‌ நிற்கும்‌ சொல்லின்‌ 'ய' கெடும்‌. 
ஒவ்வொரு ஆண்டும்‌ குட்டி போடும்‌ விலங்கு' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌. 


வா: அனுத்‌ பத்தெள உத்தரபதஸ்ய ச வா யலோபோ வக்தல்ய: 

சில சமயங்களில்‌ ஒட்டு இணைக்கப்படுவதில்லை. முழு வாக்கியமும்‌, 
இப்பொருளைச்‌ சுட்ட பயன்படுத்தப்படும்‌. இவ்விரு உறுப்பினர்களின்‌ 'ய' 
மட்டும்‌ கெடும்‌. 


ஸமாம்‌ ஸமாம்‌ விஜாயதே அல்லது ஸமாயாம்‌ ஸமாயாம்‌ விஜாயதே 


அத்‌“யஸ்‌' வீனாவஷ்டப்‌'தே” 

'அத்‌ரயஸ்வீனா' என்ற சொல்‌ ஈனும்‌ தருவாயிலிருக்கும்‌' என்ற பொருளைச்‌ 
சுட்டும்போது நிபாதனமாகும்‌. 

அத்‌3யஸ்வீனா கெள: (அத்‌ வா ஸ்‌'வோ வா விஜாயதே) 

“இன்றோ நாளையோ கன்று போடும்‌ என்ற நிலையில்‌ இருக்கும்‌ பச' 
அத்‌யஸ்வீனா படவா 'இன்றோ நாளையோ கன்று-போடும்‌ என்ற 
நிலையிலிருக்கும்‌ பெண்‌ குதிரை' 

இச்சூத்திரத்தை வேறொரு வகையில்‌ ஒரு சாரார்‌ விளக்குகின்றனர்‌. 
அதன்படி 'விஜாயதே' என்ற சொல்‌ அனுவிருத்தியாகாது. 

அத்‌யஸ்வீனம்‌ மரணம்‌ 'நெருங்கிவரும்‌ சாவு. அத்‌“யஸ்‌'வீனோ வியோக: 
இன்றோ நாளையோ நிகழவிருக்கும்‌ பிரிவு. 


ழனைவர்‌ கு. மீனாட்சி... 176 


5.2.14 


ஆக”வீன: 

ஆக”வீன' என்ற சொல்‌ நிபாதனம்‌. ஆ கோ ௧ ஆகவீன: 'வேலைக்காரன்‌” 
அதாவது மாடுகள்‌ திரும்பிவரும்‌ வரையில்‌ வேலைக்சுமர்த்திய ஆள்‌. 
'நாட்கூலியிலமர்த்திய வேலைக்காரன்‌” 


அனுக்வலங்க”ராமீ 

அனுகு” பசுவைத்‌ தொடர்தல்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'க?' ஒட்டு, தொடர்ந்து 
செல்லத்‌ தகுந்த ஆள்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 

அனுக”வீன: கோபாலக: 'இடையன்‌' பசுக்களைத்‌ தொடர்ந்து செல்லத்‌ 
தகுந்தவன்‌" 


அத்‌*வனோ யத்கெள 

'அத்‌“வன்‌' உக்குப்பின்‌ யத்‌ (ய) ௧? (ஈன) ஒட்டுக்கள்‌ மேலே கூறிய 
பொருட்களில்‌ வரும்‌. 

அத்‌”வனீன: அல்லது அத்‌“வன்ய: 

'பிரயாணம்‌ செய்யும்‌ திறமை அல்லது சக்தியுள்ளவன்‌' 


அப்‌“யமித்ராச்ச? ச' 

'அப்‌'யமித்ர' என்ற சொல்லுக்குப்பின்‌ ச? (ஈய), யத்‌, ௧2 என்ற ஓட்டுக்கள்‌ 
மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 

அப்‌*யமித்ரீய:, அப்‌*யமித்ர்ய:, அப்‌*பமித்ரீண: 

“துணிவுடன்‌ பகைவனை எதிர்கொள்ளுந்‌ திறமையுள்ள வீரன்‌” 


கேஷ்டாத்‌ ௧2ஞ்‌ பூத பூர்வே . 

'கேள்ஷ்ட' என்ற சொல்லுக்குப்பின்‌ கஞ்‌ (ஈன) ஒட்டு இது முன்னாலிருந்தது 
என்ற பொருளில்‌ வரும்‌. 

கேள்ஷ்டீனோ தேஸ' 'முன்பு மாட்டுத்‌ தொழுவமாக (கோஷ்டம்‌) இருந்த 
இடம்‌' 

ஆனால்‌ கோஷ்டோ வர்ததே 


அஸ்வஸ்யை காஹ கம: 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ 'அஸ்‌'வ' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'க£ஞ்‌' ஒட்டு 
'ஒரு நாளில்‌ பிரயாணம்‌ செய்யப்பட்ட என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஆஸ்‌'வீன: 

ஆஸ்வீனானி ஸதம்‌ பதித்வா 


ஸாலீன கெளபீன அத்‌“ருஷ்டோ கார்யயோ: 

ஸாலீன, கெளபீன என்ற சொற்கள்‌ முறையே பணிவுள்ள, வெட்கக்கேடான 
செயல்‌ என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ போது நிபாதனங்களாகும்‌. 

ஸாலீனா (ஸாலாப்ரவேஸமர்‌ ஹதி: மண்டபத்தில்‌ நுழையத்தகுதியுள்ளவன்‌) 


_ 177 


5.2.22 


பாணினியின்‌ அஷ்ட_ாத்தியாயி 
ஜட: ப 
கெளபீன: (கூபாவதாரமர்‌ ஹதி. கிணற்றில்‌ எறியத்‌ தகுந்த, மறை க்கக்கூடிய 
பொருள்‌. அதை மறைக்கும்‌ உடை.) பாபம்‌. 


வ்ராதேன ஜீவதி 

3ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ வ்ராத என்ற சொல்லுக்குப்பின்‌ க£ஞ்‌ ஒட்டு 
“அதனால்‌ வாழ்கிறான்‌" என்ற பொருளில்‌ வரும்‌. 

வ்ராத-பல சாதியைச்‌ சேர்ந்தவர்களின்‌ கூட்டம்‌. 

இவர்களுக்கு ஒரு நிலையான தொழில்‌ கிடையாது. பலாத்காரத்தின்‌ மூலமோ 
அல்லது உடலை வருத்தி வேலை செய்தோ வாழ்பவர்களிவர்கள்‌. 

வ்ராதீன: 'வ்ராத த்தினால்‌ வாழ்பவர்கள்‌. 


ஸாப்த பதீ'னம்‌ ஸக்‌“யம்‌ 

'நட்பு' என்பதைக்‌ குறிக்கும்போது 'ஸாப்த பதீனம்‌' ஒரு நிபாதனமாகும்‌. 
ஸாப்தபதீன-ஏழு அடி சேர்ந்து நடப்பதால்‌ அடைவது. அல்லது ஏழு 
வார்த்தைகள்‌ ஒருவர்க்கொருவர்‌ பேசிக்கொள்வதாலடைவது. 


ஹையங்க”வீனம்‌ ஸம்க்‌”ஞாயாம்‌ 

'ஹையங்க”வீனம்‌' என்ற சொல்‌ ஒரு பெயராகும்போது நிபாதனமாகும்‌. 
ஹியங்க5வ- நேற்றுக்‌ கறந்த பால்‌' ஹியங்க*வ கஞ்‌ ஹையங்க"வீன: 
'நேற்றுக்‌ கறந்த பாலிலிருந்து தயாரித்தது, 'நெய்‌', தயிர்‌ நீர்‌, தயிர்த்தெளிவு 
(உத”ஸ்‌'வித்‌) என்ற பொருளைச்‌ சுட்டும்போது ஒட்டு 
இணைக்குப்படமாட்டாது. 


தஸ்ய பாகமூலே பீல்வாதி கர்ணாதி"ப்ய்‌: குணப்‌” ஜாஹசெள 

பீலு முதலிய சொற்களுக்குப்பின்னும்‌, கர்ண முதலிய சொற்களுக்குப்‌ 
பின்னும்‌ முறையே குணப்‌ (குண), ஜாஹச்‌ (ஜாஹ) என்ற ஒட்டுக்கள்‌' அதன்‌ 
பழம்‌ பழுக்கும்‌ பருவம்‌' அதன்‌ கிழங்கு என்ற பொருட்களில்‌ வரும்‌. 
பீலுகுண: 

கர்கந்துகுண: 

கர்ண ஜாஹம்‌ 

அக்ஷி ஜாஹம்‌ 


பக்ஷாத்‌ தி: 

'தி' ஒட்டு 'பக்ஷ' என்ற சொல்‌ (6ஆம்‌ வேற்றுமை) "அதன்‌ மூலம்‌' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

பக்ஷதி: 'பக்ஷத்தின்‌ முதல்‌ நாள்‌” 

பக்ஷ-15 நாட்களைக்‌ கொண்டது, இது அமாவாசை, பெளர்ணமி 


இவ்விரண்டிலிருந்தும்‌ தொடங்கும்‌. 


மூனைவர்‌ கு. மீனாட்சி 178 


5.2.26 


5.2.27 


5.2.29 


தேன வித்தஸ்‌ சுஞ்சுப்‌ சணபெள 

3ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ குஞ்சுப்‌ (சுஞ்சு), சணப்‌ (சண) என்ற 
ஒட்டுக்கள்‌ அதனால்‌ புகழ்பெற்றவன்‌, அறியப்பட்டவன்‌' என்ற பொருளில்‌ 
வரும்‌. 

வித்‌3யா சுஞ்சு:, வித்யாசனண: 'படிப்பால்‌ பெயர்‌ பெற்றவன்‌” 


விநஞ்ப்‌" யாம்‌ நாஞெள நஸஹ 

வி, நஞ்‌ ஆரியவனுக்கிபின்‌ முறையே நா, நாஞ்‌ என்ற வொட்டுக்கள்‌ 
“சேர்ந்தில்லாத' ன்ட்‌ பொர்குளின்‌ வரும்‌. 

வினா 'இன்றி' நாநா 'பல' 


வேஹ்‌ ஸாலச்ச“ங்கடசெள. 

ஸாலச்‌ (ஸால), ஸங்கடச்‌ (ஸங்கட) என்ற ஒட்டுக்கள்‌. 'வி' சடர்க்வியுடன்‌ 
பொருள்‌ மாற்றாமல்‌ இணைக்கப்படும்‌. 

விஸாலி, விஸங்கட: 'கொம்பில்லாத மாடு' அல்லது 'பெரிய, அகலமான” 


ஸம்‌ ப்ரோதே£ஸ்‌ ச கடச்‌ 

ஸம்‌, ப்ர, உத்‌” ஆகியவற்றிற்குப்பின்‌ கடச்‌ (கட) ஒட்டு வரும்‌, 'வி'க்‌ குப்பின்னும்‌ 
(௪) இவ்வொட்டு வரும்‌. 

ஸங்கடம்‌, ப்ரகடம்‌, 

உத்கடம்‌, விகடம்‌ 


வா: கடச்‌ ப்ரகரணே அலாபூதிலோமா ப“ங்கஈப்யோ ரஜஸ்யு ப 
ஸங்கயானம்‌ அலாபூ, தில, உமா, ப*ங்க*? என்ற சொற்களுக்குப்பின்‌ 'கடச்‌' 
ஒட்டு, 'அதன்‌ தூள்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 

அலாபூகடம்‌, திலகடம்‌, உமாகடம்‌, ப”ங்காகடம்‌. 


வா: கே௱ஷ்டத3ய: ஸ்தரனாதி ஷு 

பஸு நாமாதி”ப்‌“ய உபஸம்க்‌*பானம்‌ 

'கே£ஷ்ட?' என்ற ஒட்டு, விலங்குகளின்‌ பெயர்களுக்குப்‌ பின்‌ 
"அவைகளினிடம்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 

கோகோஸஷ்ட?ம்‌, மஹிஷு கேரஷ்டம்‌ 


வா: ஸங்க*ரதே கடச்‌ வக்தவ்ய 
"மந்தை' என்ற பொருளில்‌ 'கடச்‌' ஒட்டு இணைக்கப்படும்‌. 
அவிகடம்‌-ஆட்டு மந்தை 


வா: விஸ்தாரே படச்‌ வக்தவ்ய: 
“விரித்தல்‌' என்ற பொருளில்‌ 'படச்‌' ஒட்டு வரும்‌-அவிபட: 


179 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


வா: த்‌'வித்வே கே*ாயுக”ச்‌ 
'ஜோடி யைக்‌ குறிக்கும்போது கோயுகச்‌ வரும்‌. 
அஸ்வகோயுகம்‌, உஷ்ட்ரகோயுசும்‌. 


வா: ப்ர்க்ருத்யர்த£ஸ்ய ஷ்ட்த்வே ஷட்க'வச்‌ 
ஆறு (எண்ணிக்கை) என்ற பொருளைச்‌ சுட்ட ஷ்ட்கவச்‌ ஒட்டு வரும்‌. 
ஹஸ்தி ஷட்கவம்‌-ஆறு யானைகள்‌ அஸ்திஷட்க”வம்‌ 


வா: விகாரே ஸ்னேஹே தைலம்‌ ச. 
'தைலம்‌' என்ற ஒட்டு, 'அதன்‌ எண்ணெய்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 
எரண்ட தைலம்‌-விளக்கெண்ணை இங்குத்‌ தைலம்‌. 


வா: பவனே ச்ஷேத்ரே இக்ஷ்வாதி”ப்‌1ய: ஸாகட ஸாகிநெள. 

“இக்ஷ£' முதலியவைகளுக்குப்பின்‌ ஸாகட, ஸாகின என்ற ஒட்டுக்கள்‌ "அது 
விளையும்‌ வயல்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 

இக்ஷு ஸாகடம்‌-கரும்புத்‌ தோட்டம்‌ 

இக்ஷு ஸாகினம்‌ - கரும்புத்‌ தோட்டம்‌. 


அவாத்குடாரச்ச 
'அவ' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'குடாரச்‌' ஒட்டு வரும்‌. 'கடச்‌ ஒட்டும்‌ வரும்‌. 
அவகுடாரம்‌, அவகடம்‌ -ஆழமான 


நதே நாஸிகாயா: ஸம்க்‌'ஞாயாம்‌ டீ'ட'ஞ்‌ நாட'ஜ்‌ ப்‌ரரட'ச: 

டீடஞ்‌, நாடஜ்‌, ப்‌ரடஜ்‌, என்ற ஓட்டுக்கள்‌ “அவ வுக்குப்‌ பின்‌, வளைந்த மூக்கு 
என்ற பொருளில்‌ வரும்‌. 

தருவிக்கப்பட்ட சொல்‌ ஒரு பெயராகும்‌. . 

அவடீட'ம்‌, அவநாட ம்‌, அவப்‌*ரட'ம்‌-'வளைந்த மூக்கு' 

இச்சொல்‌ மனிதனையும்‌ சுட்டும்‌. அவடீடர்‌ நாஸிகா, அவடீட: புருஷ: 


நேர்‌ பிட“ஜ்‌ பிரீஸசெள 

'நியுக்குப்பின்‌, பிட ஜ்‌, பி'ரீஸச்‌ என்ற ஒட்டுக்கள்‌ மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 

நிபி*ட 1ம்‌, நிபிரீஸம்‌ 

நிபிட* நிபிரீஸ: 


இனச்‌ பிட'ச்‌ சிகசி ச 

'இயுக்குப்பின்‌ இனச்‌, பிடச்‌, ஒட்டுக்கள்‌ மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. சிக, 
சி, ஆகியவைகள்‌ இவ்வொட்டுக்களுக்குய்‌ பதிலாக வரும்‌. 

நி * இனச்‌ - சிக * இனச்‌ - சிகின: 

நி* பிடச்‌ : சி * பிடச்‌ - சிபிட: 


முனைவர்‌ கு. மீனாட்சி 180 


5.2.34 


5.2.35 


வா: ககார: ப்ரத்யயோ வக்தவ்ய: சிக்ச ப்ரக்ருத்யா தே£ஸ” 
'க'வும்‌ அவ்வாறே வரும்‌. 'நி'க்குப்பதிலியாக 'சிக்‌' வரும்‌. 
நி 4+ ௧ : சிக்‌ + ௧ : சிக்க: 


வா: க்லின்னஸ்ய சில்‌ பில்லஸ்‌ சாஸ்ய ௪௯9 ஷீ 

'ல' ஒட்டு 'க்லின்ன' என்ற, சொல்லுக்குப்பின்‌. அதன்‌ கண்கள்‌' என்ற 
பொருளில்‌ வரும்‌. சில்‌, பில்‌ ஆகியவைகள்‌, 'க்லின்ன வுக்குப்‌ பதிலியாகும்‌. 
சில்ல:, பில்ல: 


வா: சுலாதேூஸோ வக்தவ்ய: 
'சுல்‌' லும்‌ ஆதேசமாகும்‌. சுல்ல: இவைகள்‌ 'கண்‌' என்ற பொருளை ச்‌ சுட்டும்‌. 
சில்லே, பில்லே, சுல்லே நோயுள்ள கண்கள்‌" 


உபாதி'ப்யாம்‌ த்யகன்‌ ஆஸன்னா ரூட*யோ: 

உப, ஆதி” ஆகியவைகளுக்குப்பின்‌ முறையே 'அருகில்‌, உயரமான' என்ற 
பொருட்களில்‌ த்யகன்‌ (த்யக) ஒட்டு வரும்‌. தருவிக்கப்பட்ட சொல்லொரு 
பெயராகும்‌. 

உபத்யாக: 'மலையடிவாரம்‌' 

அதி£த்யகா: சமவெளி, பீடபூமி' 


கர்மணி க'டே அடசச்‌ . 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ கர்மன்‌ என்ற சொல்லுக்குப்பின்‌, தீவிரமாக 
ஈடுபடுதல்‌' என்ற பொருளில்‌ 'அட?ச்‌' ஒட்டு வரும்‌. 

கர்மட*-' திறமையுள்ள மனிதன்‌' 

கர்மட“: 


தத்‌” அஸ்ய ஸம்‌ ஜாதம்‌ தாரகாதி”ப்‌*ய இதச்‌ 

'தாரக' முதலிய முதல்‌ வேற்றுமையிலமையும்‌ சொற்களுக்குப்பின்‌ அதில்‌ 
காணப்படும்‌' என்ற பொருளில்‌ இதச்‌ (இத) ஒட்டு வரும்‌. 

தாரகித: நப*: 'நட்சத்திரங்கள்‌ காணப்படும்‌ இரவு' 

புஷ்பிதோ வ்ருக்ஷ: பூக்கள்‌ காணப்படும்‌ மரம்‌' 


ப்ரமாணே த்‌”வயஸஜ்‌ த”“க்‌"ணஜ்‌ மாத்ரச: 

த்வயஸச்‌ (த்வயஸ), தக்‌“ணச்‌ (த”க்‌“ன) மாத்ரச்‌ (மாத்ர) என்ற ஒட்டுக்கள்‌ 
முதல்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'அதனளவு' என்ற பொருளில்‌ வரும்‌. 
ஊருத்‌“வயஸம்‌, ஊருதூத்‌*னம்‌, ஊருமாத்ரம்‌, ஊருத்வயஸம்‌ உத”கம்‌- 
'தொடை வரையில்‌ நிற்கும்‌ தண்ணீர்‌' 

ஜானுத்வயஸம்‌, ஜானுதத்‌ “னம்‌, ஜானுமாத்ரம்‌-முழங்கால்‌ வரை 

த்‌'வயஸச்‌, தக்‌*னச்‌ என்றவொட்டுக்கள்‌ உயரம்‌, ஆழம்‌ ஆகியவைகளை 
குறிக்கும்‌. மட்டமான, படுக்கையானதையல்ல என்பது சிலர்‌ கருத்து, மாத்ரச்‌ 


181 


5.2.38 


பாணினியின்‌ அஷ்ட_ஈத்தியாயி 
பொதுவான அளவு பற்றியது. 


வா: ப்ரமாணே லோப வக்தவ்ப: 

அளவு குறிக்கும்‌ சொற்களுக்குப்பின்‌ இவ்வொட்டு கெடும்‌. 
ஸம: ஒரு கையளவு நீளம்‌ 

திஷ்டி:, விதஸ்தி 


வா: த்‌'விகேரர்‌ நித்யம்‌ 

எண்ணுத்தொகையோடு வரும்‌ ஒட்டு கட்டாயமாகக்‌ கெடும்‌. த்விஸ*ம:, 
த்விதஸ்தி: தீர்மானமாக ஒன்றின்‌ அளவு தெரியாதபோதிலும்‌, இவ்வொட்டு 
மறையும்‌ என்று சுட்ட நித்யம்‌' என்று சொல்‌ இவ்வார்த்திகத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டி ருக்கிறது. 

த்‌'விதி'ஷ்டி: 'இது இரண்டு விஷ்டி அளவு இருந்தாலும்‌ இருக்கலாம்‌" 


வா: உட்‌ ஸ்தோமே வக்தவ்ய: 
'ஸ்தோம வுக்குப்பின்‌ 'உட்‌' வரும்‌. 
பஞ்சத'ஸஸ்தோம:, பஞ்சதஸி ராத்ரி: 


வா: ஸன்ஸதோர்‌ டி”னிர்‌ வக்தவ்ய: 
ஸன்‌, ஸத்‌ ஆகியவற்றில்‌ முடியுஞ்‌ சொற்களுக்குப்பின்‌ டினி' வரும்‌. 
பஞ்சத'ஸினோ அர்த்‌'த“மாஸா: த்ரிம்ஸினோ மாஸா: 


வா: விம்ஸ'தேஸ்சேதி வக்தவ்யம்‌ 
விம்ஸதிக்குப்பிறகும்‌ அதே ஒட்டு வரும்‌. 
விம்ஸினோ அங்கிரஸ: 


வா: ப்ரமாண பரிமாணப்‌“யாம்‌ 

ஸங்க்‌ யோ யாஸ்‌ சாபி ஸம்ஸயே மாத்ரஜ்‌ வக்தவ்ய: 

சந்தேகமாக இருந்தபோதிலும்‌, ப்ரமாண, பரிமானங்களைக்‌ குறிக்குஞ்‌ 
சொற்கள்‌, எண்கள்‌ ஆகியவற்றிற்குப்பின்‌ மாத்ரச்‌ ஒட்டு வரும்‌. 
ஸமமாத்ரம்‌, ப்ரஸ்த” மாத்ரம்‌, பஞ்சமாத்ரம்‌ 


வா: வத்யந்தாத்‌ ஸ்வார்தே” த்‌'வயஸஜ்‌ மாத்ரசெள ப'ஹூலம்‌ 

'வத்‌' ஒட்டியீறில்‌ கொண்ட சொற்களுக்குப்பின்‌, த்வயஸச்‌, மாத்ரச்‌ ஒட்டுக்கள்‌ 
பொருள்‌ மாற்றமில்லாமல்‌ பல வகையில்‌ வரும்‌. 

தாவத்த்வயஸம்‌, தாவன்‌ மாத்ரம்‌ 

ஏதாவத்‌£த்‌'வயஸம்‌, ஏதாவன்‌ மாத்ரம்‌ 


புருஷ ஹஸ்திப்‌*யாமண்‌ ச 
முதல்‌ வேற்‌ ரி ம்‌ புருஷ, ம்தி என்ற சொற்‌ ட்‌ ப்பின்‌ ' உச்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 182 


5.2.39 


5.2.40 


ஒட்டு அதனளவு' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌. 'த்வயஸச்‌' ஆகியவைகளும்‌ 


வரும்‌ (௪) 

பெளருஷம்‌-'ஒராளின்‌ உயரம்‌ கொண்டது இது' 

புருஷத்வயஸம்‌, புருஷத”க“னம்‌, புருஷ மாத்ரம்‌, ஹாஸ்தினம்‌, ஹஸ்தி 
த்வயஸம்‌, ஹஸ்தித”க“னம்‌, ஹஸ்தி மாத்ரம்‌. 


வா: த்விகேரர்‌ நித்யம்‌ லுக்‌ 
'த்விகு'வுக்குப்பின்‌ வருமொட்டு எப்போதும்‌ கெடும்‌. 
த்‌'விகு'புருஷமுத'கம்‌, 

த்விஹஸ்தி 


யத்‌ தத்‌” ஏதேப்‌*ய: பரிமாணே வதுப்‌ 

முதல்‌ வேற்றுமையிலமையும்‌ யத்‌, தத்‌ ஆகியவைகளுக்குப்பின்‌ 'வதுப்‌' மேலே 
கூறிய பொருளில்‌ வரும்‌. 

யாவான்‌ 'இத்தனையளவு' (யத்‌ வதுப்‌) 'ஏதாவான்‌' 


வா: வதுப்‌ ப்ரகரணே யுஷ்மதஸ்மத்‌“ப்‌“யாம்‌ ச*ந்த£ஸி ஸாத்ருஸ்‌'ய 
உபஸங்க்‌“யானம்‌ 

வேதமொழியில்‌ 'யுஷ்மத்‌, அஸ்மத்‌' ஆகிய சொற்களுக்குப்பின்‌ 'வதுப்‌' இதைப்‌ 
போன்ற என்ற பொருளைச்‌ சுட்டும்‌. ந த்வா வா அன்யோ தி”வ்யோ ந 
பார்தி/வோ 

ந ஜாதோ ந ஜனிஷ்யதே: த்வாவத: 

புருஷஸோ யக்கும்‌ விப்ரஸ்ய மாவத: 


கிமித”ம்‌ ப்‌*யாம்‌ வா க“ 

கிம்‌, இதம்‌ என்ற சொற்களுக்குப்பின்‌ வரும்‌ 'வதுப்‌' ஒட்டின்‌ 'வ்‌' க்குப்‌ 
பதிலியாக 'க” (இய்‌) வரும்‌. 

கிம்‌ + வதுப்‌ - கீ + வதுப்‌ (6.3.90) 

க்‌ * க“துப்‌ : க்‌ * இய்‌ 4 த்‌ : கியத்‌ 

இயத்‌ 


கிம: ஸம்க்‌4பா பரிமாணேட?தி ச 

முதல்‌ வேற்றுமையிலமையும்‌ 'கிம்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ டதி (அதி) வதுப்‌, 
ஓட்டுக்கள்‌ 'எண்‌ அளவு' (அதாவது எத்தனை) என்ற பொருளில்‌ வரும்‌. 
கதி ப்‌'ராஹ்மணா:, கியந்தோ ப்‌'ராஹ்மணா: 

"எத்தனை பிராம்மணர்கள்‌” 


ஸங்க்‌*யாயா அவயவே தயப்‌ 
"இத்தனை பகுதிகளைக்‌ கொண்டது அது” என்ற பொருளில்‌ தயப்‌ ( தய) 
ஒட்டு எண்ணுப்‌ பெயருக்குப்பின்‌ வரும்‌. 


183 


5.2.43 


£ 


5.2.45 


5.2.47 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


பஞ்‌ சதயம்‌-ஐந்து பகுதிகளைக்‌ கொண்ட 
சதுஷ்டயம்‌-நான்கு பகுதிகளைக்‌ கொண்ட 
சதுஷ்டயீ 


த்‌'வித்ரிப்‌£யாம்‌ தயஸ்யாயஜ்வா 

த்வி, த்ரி என்ற எண்ணுப்‌ பெயர்களுக்குப்பின்‌ வரும்‌. 'அயச்‌' ஓட்டுக்குப்‌ 
பதிலியாக, விருப்பாக 'அயச்‌' வரும்‌. 

த்வயம்‌ அல்லது த்விதயம்‌, இரண்டு பகுதிகளைக்‌ கொண்ட 'த்ரிதயம்‌, த்ரயம்‌” 


உபரரதுதரரத்தோ நித்யம்‌ 

'உப* இரண்டும்‌, இருவர்‌ என்ற சொல்லுக்குப்பின்‌ வரும்‌ தயப்‌ 'புக்கு' 'அயச்‌' 
ஆதேசம்‌ கட்டாயமாக வரும்‌. அது உதாத்தம்‌ பெறும்‌. 

உப*யோ மணி:, உப*யே தேவமனுஷ்யா: 


ததூஸ்மின்னதிகமிதி த£ஸாந்தாட்‌“ட”: 

'தஸைன்‌' இல்‌ முடியும்‌ எண்ணுப்‌ பெயர்களுக்குப்பின்‌ (முதல்‌ 

வேற்றுமையிலமையும்‌) ட? (அ) ஒட்டு இது 'அதில்‌ மிகு யாகும்‌' என்‌ 
ற்‌ 

பொருளில்‌ வரும்‌. ட்‌ 

ஏகாதஸம்‌ ஸததம்‌ 'இந்நூற்றில்‌, பதினொன்று அதிகம்‌' அதாவது நூற்று 

பதினொன்று. 


ஸதூந்த விம்ஸ' தேஸ்‌' ச 

'ஸத்‌' தில்‌ முடியுஞ்‌ சொற்களுக்குப்‌ பின்னும்‌ விம்ஸதி '20' என்ற 
சொல்லுக்குப்பின்னும்‌ 'ட' ஒட்டு வரும்‌ (மேலே கூறிய பொருளில்‌) இறுதி, 
அத்‌. அதி கெடும்‌. 

த்ரிம்ஸம்‌ ஸதம்‌ 

விம்ஸம்‌ ஸதம்‌ 


வா: ததந்தாதபி இதி வக்தவ்யம்‌ 
'விம்ஸதி'யிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ தொகைக்குப்பின்னும்‌ அவ்வாறே 
ஏகவிம்ஸம்‌ ஸதம்‌ 


வா: ஸங்க்‌ யாக்‌. ரஹணம்‌ ச கர்தவ்யம்‌ 
இது எண்ணுப்‌ பெயர்களுக்குத்தான்‌. ஆகையால்‌ கோவிம்ஸதி ரதி” கா 
அஸ்மின்‌ கோஸத்தே இதி. இங்கு வராது. 


ஸங்க்‌யாயா குணைஸ்ய நிமானே மயட்‌ 

முதல்‌ வேற்றுமையிலமையும்‌ எண்ணுப்‌ பெயருக்குப்பின்‌ மயட்‌ (மய) ஒட்டு 
ஒன்று! :-* --சிலாகக்‌ கொடுக்கப்படும்‌ மற்றொரு பொருளைச்‌ சுட்டும்போது, 
'இதைவிட மற்றது இத்தனை மடங்கு அதிகம்‌' அல்லது இதன்‌ விலையின்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 184 


5.2.48 


5.2.50 


பகுதி. மற்றொன்றின்‌ அத்தனை மடங்குக்கு சமம்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 
யவானாம்‌ த்‌'வெள பர£கெள நிமானமஸ்ய 

உதஸ்வித்‌” பசாக”ஸ்ய த்‌”விமயம்‌ உதஸ்வித்‌ யவானாம்‌ 

பார்லியின்‌ ஒரு பங்கின்‌ விலை, உதஸ்விததின்‌ இரண்டு மடங்காகும்‌. 


வா: நிமேயே சாபி த்‌“ருஸ்‌'பதே 

இவ்வொட்டு, வாங்கும்‌ அல்லது இரண்டு பொருட்களின்‌ ஒப்பீடான 
மதிப்பையும்‌ குறிக்கும்‌. - 

உதஸ்விதோ த்‌“வெள பா£“கெள நிமேமஸ்ய 

யவபாக”ஸ்ய த்‌“விமயா: த்விமயா யவா உதஸ்வித: 

உதஸ்விதோ த்‌“வெள-குணா நிமேயெளயேஷா 

மேக குணானாம்‌ யவானாம்‌ 

'உதஸ்வித'த்தின்‌ பண்டமாற்று மதிப்பு பார்லியின்‌ இரண்டு மடங்காகும்‌. 
நிமான-பண்டமாற்றும்‌ பொருள்‌ 

நிமேய-மாற்றாக ஏற்றுக்‌ கொண்ட பொருள்‌ 


தஸ்ய பூரணே ட£ட்‌ 

6ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ எண்ணுப்‌ பெயருக்குப்பின்‌ 'டட்‌' (அ) ஒட்டு, 
'அதனை முழுதாக்குதல்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஏகாதஸ: பதினொன்றாவது. 

அதாவது பத்தோடு சேர்க்கப்பட்ட ஒன்று பதினொன்று முழுதாக்குகிறது. 


நாந்தாத்‌ அஸம்க்‌“ யாதோ மட்‌ 

'ன்‌' ஈற்று எண்ணுப்‌ பெயரோடு, 'டட்‌' ஒட்டு இணைக்கும்போது, 
அவ்வொட்டுக்குமுன்‌ 'மட்‌' ஆகமமாகும்‌. மற்றொரு எண்ணுப்பெயர்‌, 'ன்‌ ஈற்று 
எண்ணுப்‌ பெயருக்கு முன்‌ நிற்காமலிருந்தால்தான்‌ இவ்விதி செயற்படும்‌. 
பஞ்சம: 'ஐந்தாவது' 

ஆனால்‌ விம்ஸ: (ஈறு 'ன்‌' அல்ல) 

ஏகாதஸ: (எண்ணுப்‌ பெயர்‌ முன்‌ நிற்கிறது) 


தட்சச்‌ ச”ந்த'ஸி 

மேலே கூறிய சூழலில்‌, வேதமொழியில்‌ 'த£ட்‌' ஆகமம்‌ ஆகும்‌. 'மட்‌'டும்‌ 
ஆகமமாகும்‌. = 

பஞ்சத?: ஸப்தத*: அல்லது பஞ்சம:, ஸப்தம: 


ஷட்‌ கதி கதிபய சதுராம்‌ து£க்‌ 

ஷட்‌, கதி, கதிபய, சதுர்‌ ஆகிய சொற்களுக்குப்பின்னிணைக்கப்படும்‌ 'டட்‌' 
ஒட்டுக்கு முன்‌ 'து£க்‌' ஆகமமாகும்‌. 

ஷஷ்டஃ* 'ஆறாவது' 

கதித*, கதிபயத*., சதுர்த* 


185 


[ப 
~~ 
on 
LS] 


[ப 
[பட 
ளு 
ல 


1 


5.2.57 


5.2.58 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


வா: சதுரஸ்ச*யதாவாத்‌"ய க்ஷர லோபஸ்ச . 
சதுர்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ ச? (ஈய), யத்‌ (ய) ஒட்டுக்கள்‌ வரும்‌ 
அச்சொல்லின்‌ முதலெழுத்து கெடும்‌. துரீய:, துர்ய: 


ப£ஹூ பூகேள்‌ கண ஸங்க“ஸ்ய திது2க்‌ 

பஹு, பூகேள்‌, கிண, ஸங்க* ஆகியவைகளுக்குப்பின்‌ தொடரும்‌ 'ட ட்‌' 
ஒட்டுக்கு முன்‌ திது'க்‌ ஆகமமாகும்‌. 

பக்ஷு திதஃ, பூகதித?:, கணதித?:, ஸங்க*திதஃ 


வதோரிது£க்‌ 

'வத்‌' ஈற்றுச்‌ சொல்லின்பின்‌ இணைக்கப்படும்‌ 'டட்‌' ஒட்டுக்கு முன்‌ 'இது”க்‌' 
ஆகமமாகும்‌. 

யாவதித?:, தாவதி£த?: 


த்‌வேஸ்‌ தீய: 
'த்‌£வி'க்குப்பின்‌ 'தீய' ஒட்டு மேலே கூறிய பொருளில்‌ வரும்‌. 
த்‌'விதீய: 'இரண்டாவது' 


த்ரே: ஸம்ப்ரஸாரணம்‌ ச 

'த்ரி'க்குப்பின்‌ மேலே கூறிய ஒட்டு வரும்போது அடிச்‌ சொல்‌, உயிராக்கம்‌ 
நிகழும்‌. 

த்ரி * தீய- த்ரு * தீய - த்ருதீய மூன்றாவது 


விம்ஸத்யாதி”ப்‌*பஸ்‌ தமட்‌” அன்யதரஸ்யாம்‌ 

'விம்ஸதி' முதலியவைகளுக்குப்பின்‌ 'தமட்‌' விருப்பாக ஆகமமாகும்‌ 
(மேற்கூறிய பொருளில்‌) 

விம்ஸதி தம: இருபதாவது அல்லது விம்ஸ*, ஏக 

விம்ஸதிதம: ஏகவிம்ஸ” 


நித்யம்‌ ஸதாதி” மாஸார்த*மாஸ ஸம்வத்ஸராத்‌ ச 

'ஸத' முதலியவைகளுக்குப்பின்னும்‌, மாஸ அர்த“மாஸ, ஸம்வத்ஸர 
ஆகியவைகளுக்குப்பின்னும்‌ கட்டாயமாக, 'தமட்‌' ஆகமம்‌ 'ட“ட்‌ ஒட்டுக்குமுன்‌ 
மேலேகூறிய பொருளில்‌ வரும்‌. 

ஸததம: 'நூறாவது' 

மாஸதமோ தி"வஸ: 'மாதத்தினிறுதிநாள்‌' 

அர்த*மாஸதம:, ஸம்வத்ஸர தம: 


ஷஷ்ட்யாதே”ஸ்‌' சாஸங்க்‌“ யாதே 
'ஷஷ்டி' முதலியவைகளுக்கு முன்‌ வேறு எண்ணுப்‌ பெயர்‌ நிற்காமலிருந்தால்‌, 


முனைவர்‌ கு. மீனாட்சி 186 


'தமட்‌' ஆகமம்‌ 'டட்‌' ஒட்டுக்கு முன்‌, ஷஷ்டி முதலியவைகளுக்குப்பின்‌ 
கட்டாயமாக வரும்‌. 

ஷஷ்டிதம:. ஸப்ததிதம: 

ஆனால்‌ ஏகஷஷ்ட: அல்லது ஏகஷவஷ்டிதம: (5.2.56) 


மதெள ௪5 ஸூக்த ஸாம்னோ: 

ஸூக்தம்‌, ஸாமன்‌ ஆகியவற்றைச்‌ சுட்ட, பிராதிபதிகத்துக்குப்பின்‌, ச? (ஈய) 
ஒட்டு 'மதுப்‌' ஒட்டின்‌ (5.2.94) பொருளில்‌ வரும்‌. 

அச்சாவாகீயம்‌ ஸூக்தம்‌ - 'அச்சாவாக என்ற சொல்‌ பயன்படுத்‌ 
தப்பட்டிருக்கும்‌' 

சூக்தம்‌, மித்ராவாருணியம்‌ 

யக்‌” ஞாயக்ஞீயம்‌ ஸாம 


அத்‌*யாயானுவாகயோர்‌ லுக்‌ 

அத்யாயம்‌, அனுவாகம்‌ ஆகியவைகளைச்‌ சுட்டும்போது, பிராதிபதி 
கத்துக்குப்பின்‌ வரும்‌ 'மதுப்‌'பின்‌ பொருளைக்‌ குறிக்கும்‌ ஒட்டான ' ச” கெடும்‌. 
கரத பர்ண்டோ அத்யாய: அல்லது 

அனுவாக: க“ர்த” பாண்டீய: 

தீர்க* ஜீவித: அல்லது தீர்க*ஜீவீய: 


விமுக்தாதி'ப்சயோ அண்‌ 

மேலே கூறப்பட்ட சூழலில்‌, விமுக்த முதலிய சொற்களுக்குப்‌ பின்‌, 'மதுப்‌' 
ஒட்டின்‌ பொருளில்‌ 'அண்‌' வரும்‌. 

வைமுக்த அத்யாய:/ அனுவாக: 

தைவாஸூர அத்யாய:/அனுவாக: 


கே ஷத*திப்‌*யே வுன்‌ 

'கோஷத' முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'வுன்‌" ஒட்டு 'மதுப்‌' ஒட்டின்‌ பொருளில்‌ 
அத்யாயம்‌ அல்லது அனுவாகம்‌ என்பதைக்‌ குறிக்க வரும்‌. 

கோஷதூகோ அத்யாய:/அனுவாக: 

மாதரிஸீவக: அத்யாய:/ அனுவாக: 


தத்ர குஸ'ல: பத: 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ பதின்‌ என்ற சொல்லுக்குப்பின்‌ 'வுக' ஒட்டு 
'அதில்‌ திறமையுள்ளவன்‌ அல்லது தேர்ச்சி பெற்றவன்‌” என்ற பொருளில்‌ 
வரும்‌. 

பதக: (பதிசன 4வுன்‌ - பத்‌? 4 வுன்‌ (6.4.144) - பதி? * அக 7.1.1) 


187 


5.2.64 


5.2.65 


5.2.66 


5.2.69 


5.2.70 


14 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


ஆகர்ஷாதி'ப்‌“ய: கன்‌ 

'ஆகர்ஷி' முதலிய ஏழாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'கன்‌' ஒட்டு மேலே 
கூறிய பொருளில்‌ வரும்‌. 

ஆகர்ஷக:, த்ஸருக: 


தூன ஹிரண்யாத்‌ காமே 

ஏழாம்‌ வேற்றுமையிலமையும்‌ த*ன, ஹிரண்ய என்ற சொற்களுக்குப்பின்‌ 'கன்‌' 
ஒட்டு, 'அதன்‌ மேலே ஆசை' என்ற பொருளில்‌ வரும்‌. 

த*னக: 'செல்வத்தை விரும்புபவன்‌" 

ஹிரண்யச: 'தங்கத்தை விரும்புபவன்‌" 


ஸ்வாங்‌ கேப்‌*ய: ப்ரஸிதே 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ உடலின்‌ ஒருறுப்பைச்‌ சுட்டும்‌ சொல்லுக்குப்பின்‌ 
'கன்‌' ஒட்டு, 'அதைக்‌ கவனித்துக்‌ கொள்கிறான்‌" என்ற பொருளில்‌ வரும்‌. 
கேஸக: "தலை முடியைக்‌ கவனித்துக்‌ கொள்பவன்‌ ' 

கேஸு'நக“க, தந்தெளஷ்டக: 


உத*ராட்ட'க்‌ ஆத்‌*பதே 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ உதர, 'வயிறு' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'டஞ்‌' 
ஒட்டு, 'பெருந்திண்டி தின்கிற' அதிகப்‌ பசியுள்ள' என்ற பொருளில்‌ வரும்‌. 
ஒளதரரிக: (அதாவது ஆத்‌”ன:) 

“அதிகப்‌ பசியுள்ளவள்‌" 

ஆனால்‌ உதரக: 'வயிற்றைப்‌ பற்றிய' 


ஸஸ்யேன பரிஜாத: 

மூன்றாம்‌ வேற்றுமையிலமையும்‌ ஸஸ்ய என்ற சொல்லுக்குப்பின்‌ 'கன்‌' ஒட்டு 
“மிகச்‌ சிறந்த' என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஸஸ்யக: ஸாலி: 'நல்ல அரிசி' 

வஸ்யக: மணி: 'சிறப்பான ரத்னம்‌' 


அம்ஸம்‌ ஹாரீ 

இரண்டாம்‌ வேற்றுமையிலமையும்‌ 'அம்ஸ 'பாகம்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 
'கன்‌' ஒட்டு 'அதை எடுத்துக்‌ கொள்பவன்‌ என்ற பொருளில்‌ வரும்‌. 
அம்ஸ'க: வாரிசு, அம்ஸக: புத்ர 

'சொத்தின்‌ பாகம்பெற உரிமையுள்ளவன்‌" 


தந்த்ராத்‌ அசிராபஹ்ருதே 

ஐந்தாம்‌ வேற்றுமையிலமையும்‌ தந்த்ர 'தறி' என்ற்‌ சொல்லுக்குப்பின்‌ 'கன்‌' 
ஒட்டு 'அண்மையில்‌ அதிலிருந்து எடுக்கப்பட்டது' என்ற பொருளில்‌ வரும்‌. 
தந்த்ரக: பட: 'தறியிலிருந்து அண்மையில்‌ எடுக்கப்பட்ட துணி, வெளுக்காத 


முனைவர்‌ கு. மீனாட்சி 188 


துணி' 
தந்த்ர: ப்ராவார: புது உடை' 


ப்ராஹ்மய கோஷ்ணிகே ஸம்க்‌“ஞாயாம்‌ 

ப்ராஹ்மணக, உஷ்ணிக என்ற சொற்கள்‌ பெயரைச்‌ கட்டும்போது 
நிபாதனமாகும்‌. 
ப்ராஹ்மணகோ தே2ஸ' 'பிச்சை எடுத்துப்‌ பிழைக்கும்‌ ரிரர்ப்க்ணர்கள்‌ 
வசிக்குமிடம்‌' 


உஷ்னிகாயவாசு?: 


ஸீதோஷ்ணாப்‌'யாம்‌ காரிணி 

ஸீத குளிர்‌' உஷ்ண 'சூடு' ஆகியவற்றிற்குப்பின்‌ ' கன்‌” ஒட்டு அதைச்‌ 
செய்பவன்‌" என்ற கடனு வரும்‌. 

ஸீதக: 'சோம்பேறி' - 


உஷ்ணக: வ்‌ வேலை செய்பவன்‌, திறமைசாலி 


அதி*கம்‌ 

அதி*கம்‌ 'நிறைய', மிகுதி' என்ற சொல்‌ நிபாதனம்‌. 
அத்‌“யாரூட*: கன்‌ அதிக: (ஆரூட கெடும்‌) 
அதி'கோ த்‌'ரோண: க£ர்யாம்‌ 

கரியைவிட த்‌“ரோன பெரியது 


அனுகாபி“கா பீ“க: கமிதா 

'கன்‌' ஒட்டிணைத்தாக்கப்பட்ட சொற்களான அனுக, அபி*க, அபி*கஎன்ற 
சொற்கள்‌ 'விரும்புகிற, இச்சைப்படி: நடக்கிற என்ற பொருளின்‌ 
நிபாதனங்களாகும்‌. 


பார்ஸ்வேனாம்‌ விச்‌'ச“தி 
மூன்றாம்‌ வேற்றுமையிலமையும்‌ பார்ஸ்வ 'வளைந்த பொருள்‌ என்ற 


சொல்லுக்குப்பின்‌ கன்‌' ஒட்டு அதனால்‌ ஒன்றையடைய முயல்கிறான்‌ என்ற 
பொருளில்‌ வரும்‌. 


உட க ௩ ப்‌ ப ௩ ட ட ய்‌ 
பார்ஸ்லக: ஏமாற்றுபவன்‌, கண்கட்டு வித்தைக்காரன்‌” 


"அய: ஸூல தண்டாஜினாப்யாம்‌ ட2க்ட௫ஞெள 


அய: ஸூலிக: 'பலாத்கார முறையில்‌ ஒன்றையடைய முயல்பவன்‌” 
தண்டாஜினிக: வெளிவேஷம்‌ அல்லது பாசாங்கு செய்து ஒரு 
பொருளையடைய முயல்பவன்‌' 


தாவதித?ம்‌ க்‌*ரஹணம்‌ இதி லுக்‌? வா 
"பல தடவை முயற்சி செய்து ஒரு பொருளையடைதல்‌' 


189 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


5.2.79 


5.2.80 


என்ற பொருளில்‌ 'கன்‌' ஒட்டு எண்ணுப்‌ பெயருக்குப்பின்‌ வரும்‌. அவ்‌ வொட்டு 
விருப்பாகக்‌ கெடும்‌. 

த்‌'விகம்‌ க்‌'ரஹூணம்‌ அல்லது த்விதீயகம்‌ க்‌'ரஹணம்‌ 

'இரண்டாவது முயற்சியில்‌ அந்த அறிவைப்‌ பெறுதல்‌. 

இரண்டாவது தடவையில்‌ வெற்றிகரமாக அதில்‌ திறமை பெற்றான்‌. 


வா: தாவதிதேனை க்‌”ருஹ்ணாதி இதி வக்தவ்ய: பூரண ப்ரத்யயஸ்ய 
நித்யம்‌ லுக்‌. 

'கன்‌' ஒட்டிணைத்து ஆக்கப்பட்ட சொல்‌, பல தடவை முயற்சி செய்து 
அவ்வறிவு பெற்ற ஆள்‌ என்ற பொருளைச்‌ சுட்டும்போது 'பூரண (எண்‌ வரிசை 
முறை சுட்டும்‌) ஒட்டு கட்டாயமாக கெடும்‌. 

ஷட்க: தேவதத்த: ஆறு முறை முயற்சி செய்து அப்புத்தகத்தைப்‌ புரிந்து 
கொண்டவன்‌ தேவதத்தன்‌. 


ஸ ஏஷாம்‌ க்‌“ராமணி: 

முதல்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'க' ஒட்டு, 'அவன்‌ அவர்களுடைய 
கிராமத்‌ தலைவன்‌" என்ற பொருளில்‌ வரும்‌. 

தேலவைத'த்தகா: "அவர்களுடைய கிராமத்‌ தலைவன்‌ தேவதத்தன்‌" 


ஸ்‌'ருங்க?லம்‌ அஸ்ய ப"ந்தனம்‌ கரபே” 

முதல்‌ வேற்றுமையிலமையும்‌ ஸ்ருங்க*ல என்ற சொல்‌ லுக்குப்பின்‌ 'கன்‌' ஒட்டு 
'இது அதன்‌ கால்‌ சங்கிலி, விலங்கு" என்ற பொருளில்‌ வரும்‌. ஆக்கப்பட்ட 
சொல்‌ ஒட்டகத்தின்‌ குட்டியென்று பொருள்படும்‌. 

ஸ்ருங்கஃலக: 'கால்‌ சங்கிலி, இதன்‌ தடை. அதாவது ஒட்டகக்‌ குட்டி' 


உத்க உன்மான: 

'உத்‌'தோடு 'கன்‌' ஒட்டுச்‌ சேர்த்து ஆக்கப்பட்ட சொல்லான 'உத்க' 'ஏங்கு,, 
ஆவலுடன்‌ விரும்பு' என்ற பொருளில்‌ நிபாதனமாகும்‌. 

உத்க: தேவதத்த: உத்ஸீக: ப்ரவாஸீ 


காலப்ரயோஜனாத்‌“ரோகே 

காலம்‌ அல்லது காரணம்‌ அல்லது விளைவைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ 
கன்‌" ஒட்டு, ஆக்கப்பட்ட சொல்‌, ஒரு நோயைக்‌ குறிக்கும்போது வரும்‌. 
த்‌'வித்யக: ஜ்வர: 'ஒரு நாள்‌ விட்டு ஒருநாள்‌ வரும்‌ காய்ச்சல்‌" 

விஷ்புஷ்பக: ஜ்வர: விஷப்பூவினால்‌ ஏற்படும்‌ காய்ச்சல்‌ (ப்ரயோஜனம்‌) 
உஷ்ணக: சூடு உண்டாக்கும்‌ காய்ச்சல்‌ 

தத£ஸ்மின்‌ அன்னம்‌ ப்ராயே ஸம்க்‌ஞாயாம்‌ 

முதல்‌ வேற்றுமையிலமையும்‌ 'உணவு' என்ற சொல்லுக்குப்‌ பின்‌ “கன்‌ ஒட்டு 
'இது குறிப்பிட்ட காலத்துக்குரிய குறிப்பிட்ட உணவு' என்ற பொருளில்‌ வரும்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி 190 


. தருவிக்கப்பட்ட சொல்‌ ஒரு பெயராகும்‌. 


5.2.83 


5.2.84 


5.2.87 


ர. 
ந்‌ 
8 


குடாபூபிகா பெளர்ணமாஸீ-'வெல்லத்தினால்‌ தயாரிக்கப்பட்ட ஆப்பம்‌ 
உண்ணவேண்டிய பெளர்ணமி' 
திலா பூபிகா பெளர்ணமாஸி. 


வா: வடகேப்‌'ய: இனி வக்தவ்ய: 


'வடக'வுடன்‌ 'இனி' ஒட்டு அதே பொருளில்‌ வரும்‌. 
வடகீனீ பெளர்ணமாஸீ 


(குல்மாஷா த்‌ அஞ்‌ 

'குல்மாஷ' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'அஞ்‌' ஒட்டு 'மேலே கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 

கெளல்மாஷு பெளர்ணமாஸீ 


ஸ்ரோத்ரியன்‌ ஸ்ச*ந்தேரா அத்‌“தே 

"வேதம்‌ படிப்பவன்‌' என்ற பொருளில்‌. 'ஸ்ரோத்ரியன்‌' என்ற சொல்‌ 
நிபாதனமாகும்‌. 

ஸ்ரோத்ரியோ ப்ராஹ்மண: 

'வேதம்‌ படித்த பிராம்மணன்‌" 

'ஸ்ரோத்ரியன்‌' இனின்‌ இறுதி 'ன்‌' சுரத்துக்காக. 


ஸ்ராத்‌'த*மனேன பு'க்தமினி ட2னெள 

'ஸ்ராத்‌'த* என்ற சொல்லுக்குப்பின்‌ இனி (இன்‌), டன்‌ (இக), என்ற 
வொட்டுக்கள்‌ 'அவனால்‌ இது உண்ணப்பட்டது' என்ற பொருளில்‌ வரும்‌. 
ஸ்ராத்‌“தீ* அல்லது ஸ்ராத்‌'தி'க: 

'ஸ்ராத்தம்‌ உண்டவன்‌' 


பூர்வாத்‌ இனி: 

'பூர்வ'வுக்கு முன்‌ 'இனி' ஒட்டு “அவனால்‌ முன்பு செய்யப்பட்டது' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

பூர்வீ முதலில்‌ சென்றவன்‌" 


ஸபூர்வாச்‌ ச 
மேலே கூறிய பொருளில்‌, 'பூர்வ' என்ற சொல்‌ ர்‌ யும்‌. 


தொடர்ந்து நிற்கும்போதும்‌ 'இனி' ஒட்டு வரும்‌. க்ருத பூர்வீ கடம்‌-'முன்புபாய்‌ 
செய்பவன்‌" 


இஷ்டாதிரீப்‌*யஸ்‌ ச 
'இஷ்ட்‌' முதலியவைகளுக்குப்பின்னும்‌ 'இனி' ஒட்டு மேலே பன்‌ பொருளில்‌ 


191 


5.2.90 


பாணினியின்‌ அஷ்ட ஈத்தியாயி 


வரும்‌, 
இஷ்டீ யக்‌"ஜே 'யாகம்‌ பண்ணினவன்‌', பூர்த்தீ ஸ்‌'ராத்‌*தே* 


ச£ந்த'ஸி பரிபந்தி? பரிபரிணெள பர்யவஸ்த*தரி 

பரிபந்திசன்‌, பரிபரின்‌ ஆகிய சொற்கள்‌ வேத மொழியில்‌ (இனி ஒட்டு 
இணைத்து ஆக்கப்பட்ட) எதிரி என்ற பொருளில்‌ நிபாதனமாகும்‌. 

மா த்வா பரிபந்தி*னோ விதன்‌ 

மா த்வா பரிபரிணோ விதன்‌ 

'உனது பகைவர்கள்‌ உன்னைத்‌ தெரிந்து கொள்ளாமலிருக்கட்டும்‌' 


அனுபதி” அன்வேஷ்டோ 

'தொடர்ந்து செல்‌, தேடு' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ 'இனி' ஒட்டிணைத்து 
ஆக்கப்பட்ட: 'அனுபதின்‌' என்ற சொல்‌ நிபாதனமாகும்‌. 

அனுபதீ க3வாம்‌-பசுவைத்‌ தொடர்ந்து செல்பவன்‌” 


ஸாக்ஷாத்‌ த்‌“ரஷ்டரி ஸம்க்‌'ஞாயாம்‌ 
'ஸாக்ஷாத்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'இனி' ஒட்டு 'பார்வையாளர்‌' என்ற 
பொருளில்‌ வரும்‌. அது ஒரு பெயராகும்‌. 


- ஸாஷீ-'நேரில்‌ பார்த்தவர்‌. சாட்சி" 


5.2.94 


க்ஷேத்ரியச்‌ பரக்ஷேத்ரே சிகித்ஸ்ய: 

வேறு உடலில்‌ (பரக்ஷேத்ரே) குணப்படுத்த இயலும்‌ (சிகித்ஸ்ய) என்ற 
பொருளைச்‌ சுட்டும்‌ 'க்ஷேத்ரியச்‌' என்ற சொல்‌ ஒரு நிபாதனம்‌. 

க்ஷேத்ரிய: வ்யாதி': 'குணப்படுத்த முடியாத நோய்‌" 

அதாவது, இந்த ஜன்மத்தில்‌ குணப்படுத்த முடியாதது: 

க்ஷேத்ரியம்‌ குஷ்டம்‌ 


இந்த்‌“ரியம்‌ இந்த்‌'ர லிங்கம்‌ இந்த்ர த்‌ ருஷ்டம்‌ 

இந்த்‌'ரஸ்ஷ்டம்‌ இந்த்ர£ஜூஷ்டம்‌ இந்த்‌'ர *தத்தமதி வா 'இந்த்‌'ரியம்‌' என்ற 
சொல்‌ ஒரு நிபாதனமாகும்‌. அதன்‌ பொருட்கள்‌ வருமாறு (1) அதனால்‌ 
தன்னை யூகித்தல்‌ (இந்த்ரலிங்கம்‌) (2) தன்னால்‌ பார்க்கப்பட்டது 
(இந்த்‌'ர'த்‌”ருஷ்டம்‌) (3) தன்னால்‌ உண்டாக்கப்பட்டது (இந்த்ரஸ்ருஷ்டம்‌) (4) 
தன்னால்‌ வளர்க்கப்பட்டது (இந்த்ரஜூஷ்டம்‌) (5) தன்னால்‌ கொடுக்கப்பட்டது 
(இந்த்‌'ரதத்தம்‌) (6) 


ததஸ்யாஸ்த்யஸ்மின்னிதி மதுப்‌ 

முதல்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'மதுப்‌' ஒட்டு, 'அது அவனுடையது, அது 
அவனிடபிருக்கிறது' என்ற பொருளில்‌ வரும்‌. 

மதுப்‌ ஒட்டு கிழமைப்‌ பொருளில்‌ வரும்‌. 

கோமத்‌-பசுவுடையவன்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 192 


5.2.96 


வ்ருக்ஷவான்‌ பர்வத: 'மரங்களையுடைய மலை” 

'மதுப்‌' ஒட்டு கீழ்க்கண்ட பொருட்களில்‌ பயன்படுத்தப்படும்‌. 

1) பூமன-'மிகுதி' கோமான்‌ 'பசுவளமுள்ள' 

2) நிந்தா 'நிந்தனை' குஷ்டி . 

3) ப்ரஸம்ஸா 'புகழ்ச்சி' ரூபவதி அழகான" 

4) நித்யோக 'இயற்கையாயமையப்பெற்ற' க்ஷீரிணோ வ்ருக்ஷ: 'சாறுள்ள மரம்‌' 
5) அதிஸாயன-அதிகமாகவுள்ள, உதரிணீ கன்யா 'சூலுற்ற பெண்‌' 

6) ஸம்ஸர்க? 'உடனிருத்தல்‌' தண்டின்‌ 'தண்டத்தை வைத்துக்‌ 
கொண்டிருப்பவன்‌" ம்‌ 

7) அஸ்திவிவக்ஷா-'இருத்தல்‌ என்ற உணர்வு 'அஸ்திமத்‌-பொருளுடைய 


வன : 


வா: குணவசனேப்‌“யோ மதுப்‌ லுக்‌ வக்தவ்ய 


்‌ குணத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ நிற்கும்‌ 'மதுப்‌' ஒட்டு கெடும்‌. 


ஸுக்ல: பட: வெளுத்த ஆடை 
க்ருஷ்ண: 


ரஸாதி'ப்யஸ்‌' ச 

'ரஸ' முதலியவைகளுக்குப்பின்னும்‌ 'மதுப்‌' ஒட்டு மேற்கூறிய பொருளில்‌ 
வரும்‌. 

ரஸவான்‌, 'சாறுள்ள , ரூபவான்‌ 'அழகுடையவன்‌' 


ப்ராணிஸ்ததரதோ லஜன்யதரஸ்யாம்‌ 

உயிரினங்களில்‌ காணப்படுமொன்றைக்‌ குறிக்கும்‌ 'ஆ' வீற்றுச்‌ 
சொல்லுக்குப்பின்‌ 'லச்‌' ஒட்டு 'மதுப்‌' ஒட்டின்‌ பொருளில்‌ விருப்பாக வரும்‌. 
சூடால:, சூடாவான்‌ 'குடுமியுள்ளவன்‌" 

கர்ணிகால:, கர்ணிகாஸான்‌-நீண்டகாதுகளையுடைவன்‌' 

ஆனால்‌ ஸிகாவான்‌ ப்ரதீப: (உயிரினமல்ல); ஹஸ்தவான்‌, 'ஆ” வீற்றுச்‌ 
சொல்லல்ல) 


வா: ப்ராணி அங்காதிதி வக்தவ்யம்‌ 

உயிரினங்களின்‌ உறுப்புக்குப்‌ பின்‌ மட்டும்‌ இவ்வொட்டு வரும்‌. ஆகையால்‌ 
அன்பு, அறிவு ஆகியவைகளுடன்‌ 'லச்‌' வராது. 

'மத்‌ தான்‌ வரும்‌. சிகீர்ஷாவான்‌. 


ஸித்‌“மாதி*ப்‌*யஸ்‌! ச 

'ஸித்‌*ம' முதலியவைகளுக்குப்பின்னும்‌, 'லச்‌' ஒட்டு, 'மதுப்‌' பின்‌ பொருளில்‌ 
விருப்பாக வரும்‌. 

ஸித்‌*மல: அல்லது ஸித்‌*மவான்‌ 

குஷ்டரோகி 


193 


5.2.98 


5.2.99 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 
கடு: (அ) கடுமான்‌ 'கனி' 


வா: பார்ஷ்வி தூன்யோர்‌ தீர்க£ஸ்‌' ச 
ல 'வுக்குமுன்‌, பார்ஷ்ணி, தமனியின்‌ இறுதி உயிர்‌ நெடிலாகும்‌. 
பார்ஷ்ணீல, த£மனீல 


வா: வாத தந்த ப£ல லலாடானாமூங்‌ 
'வாத' முதலியவைகளுக்குப்பின்‌, 'ஊங்‌' 'ல' ஒட்டுக்கு முன்‌ வரும்‌. 
வாதூல:, தந்தூல:, ப/னூல:, லலாடுூல: 


வா: ஜடா கடா கலா: க்ஷேபே - 

நிந்தனையைச்‌ சுட்டும்போது 'லச்‌' ஒட்டு ஜடா முதலியவைகளுக்குப்பின்‌ 
வரும்‌. 

ஜடால;, க“டால:, கலால: 

ஆனாக்‌ ஜடாவான்‌ தாபஸ: (நிந்தனையைச்‌ சுட்டவில்லை) 


வா: க்ஷுத்ரை ஐந்து உபதாபயோஸ்‌ ச இஷ்யதே 'லச்‌' ஒட்டு, 

சிறு பிராணிகளைக்‌ குறிக்குஞ்‌ சொற்கள்‌, விதிகளைக்‌ குறிக்குஞ்‌ 
சொற்கள்‌ ஆகியவைகளுக்குப்பின்னும்‌ வரும்‌. 

யூகால:, மக்ஷிகால: 

சிசர்சிகால:, மூர்ச£ல: 


வத்ஸா ம்ஸாப்‌'யாம்‌ காமாப'மூல 

வத்ஸ 'கன்று', அம்ஸ 'தோள்‌' ஆகிய சொற்களுக்குப்பின்‌ 'லச்‌' ஒட்டு 
முறையே அன்பு, 'பலம்‌' என்ற பொருட்களில்‌ வரும்‌. 

வத்ஸல: 'அன்பான' 

அம்ஸல: 'பலம்‌ பொருந்திய” 

ஆனால்‌ வத்ஸவதீ கெள: 'கன்று உடைய பசு' 

அம்ஸவான்‌ துரர்பலை: 'பலவீனமான தோள்களையுடையவன்‌' 

இங்கு 'மத்‌' ஒட்டுத்தான்‌ கட்டாயமாக வரும்‌. 

பேனாதிலைச்‌ ச 

பேன 'நுரை வுக்குப்பின்‌ 'இலச்‌' ஒட்டும்‌ 'மதுப்‌' பின்‌ பொருளில்‌ வரும்‌. 
பே£னில:, பே£னல: 'நுரையுள்ள' 


5.2.100 ஸோமாதி பாமாதி பிச்சாதி'ப*ய: ஸனேலச: 


“லோம்‌ முதலியவைகள்‌, 'பாம' முதலியவைகள்‌ 'பிச்‌'ச?' முதலிய 
வைகளுக்குப்பின்‌ முறையே, ஸ, ன, இலச்‌ ஒட்டுக்கள்‌ 'மதுப்‌ பின்‌ பொருளில்‌ 
வரும்‌. 

£மதுப்பும்‌ விருப்பாக வரும்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி 194 


லோமஸ:, லோமவான்‌ 'ரோசமுள்ள' 
பாமன:, பாமவான்‌ 'சொறிபிடித்துள்ள' 
பிச்சிலை:, பிச்சி/வான்‌ 'சாறுள்ள' 


5.2.101 ப்ரக்‌ஞா ஸ்‌ரத்‌*த*£ அர்ச்சா வ்ருத்திப'யோன: , 
“மதுப்‌பின்‌ பொருளில்‌ ண (அ) ப்ரக்‌*ஞா, ஸ்ரத்‌'த*£, அர்சா, வ்ருத்தி என்ற 
சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. 
“மதுப்‌ பும்‌ இவைகளுடன்‌ வரும்‌. 
"ப்ராக்‌'ஞ: அல்லது பரக்தர்வான்‌ “அறிவாளி” 
ஸ்ராத்‌'த*: (அ) ஸ்ரத்‌த*£வான்‌ 'நம்பிக்கையுடையவன்‌' ஆர்ச: (அ ) 


அர்க்‌ "கடவுளின்‌ பர்த்திவை க உவன்‌” வார்த்த: ஸ்‌ வ்ருத்திமான்‌ 
'வாழ வசதியுடையவன்‌' 


202 2.102 தப: ஸஹஸ்ராப்‌'யாம்‌ வினீர்‌ 
தபஸ்‌, ஸஹஸ்ர என்ற சொற்களுக்குப்பின்‌ முறையே வினி, நினி என்ற 
ஓட்டுக்கள்‌ 'மதுப்‌பின்‌ பொருளில்‌ வரும்‌. 
தபஸ்வின்‌ - இருடி 
ஸஹஸ்ரின்‌ - ஆயிரமுடையவன்‌ 


5.2.103 அண்‌ ச 
தபஸ்‌, ஸஹஸ்ர,வுடன்‌ அண்‌ ஒட்டும்‌ வரும்‌. 
தாபள: 'இருடி', ஸாஹஸ்ர: 'ஆயிரமுடையவன்‌' 


வா: அண்‌ ப்ரகரணே ஜ்யோத்ஸ்னாதி“ப்‌“ய உபஸம்க்‌“பானம்‌ 
'ஜ்யோத்ஸ்னா' முதலியவைகளுடன்‌ அண்‌” ஒட்டு வரும்‌. 
ஜ்யெளத்ஸ்ன: பக்ஷ: 

தாமிஸ்ர: கெளண்டல: 


5.2.104 ஸிகதா ஸர்கராப்‌“யாம்‌ ச 
ஸிகத, ஸர்கரா என்ற சொற்களுக்குப்பின்னும்‌ 'அண்‌" ஒட்டு 'மதுப்‌' பின்‌ 
பொருளில்‌ வரும்‌. 
ஸைகதோ கட: மணற்பானை' 
ஸார்கரம்‌ மது“: 'தேன்‌' 


5.2.105 தேஸே'லுபி'லசெள ச 
ஸிகத, ஸர்கரா ஆகியவைகளுடன்‌ இணைக்கப்பட்ட மதுப்பின்‌ பொருளைச்‌ 
சுட்டும்‌ ஒட்டு, ஆக்கப்பட்ட சொல்‌, ஒரு இடத்தைக்‌ குறிக்குமானால்‌ கெடும்‌. 
அல்லது, இச்சொற்களுடன்‌ 'இலச்‌' ஒட்டும்‌ அண்‌, மதுப்‌ ஒட்டுக்களும்‌ வரும்‌. 
ஸிகதா தேஸ, ஸிகதில:, ஸைகத: ஸிகதாவான்‌ - "மணல்‌ நிறைந்த இடம்‌' 
ஸர்கரா தேஸ, ஸர்கரில:, ஸார்கர: ஸர்கராவான்‌ - 'கல்‌ நிறைந்த இடம்‌' 


195 பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


5.2.106 தந்த உன்னத உரச்‌ 
தந்த 'பல்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ உரச்‌ (உர) ஒட்டு, 'நீண்டபல்லைக்‌ 
கொண்ட ' என்ற பொருளில்‌ வரும்‌. 
தந்துர: நீண்ட பல்லுடையவன்‌'" 
ஆனால்‌ தந்தாவான்‌ - பல்லுடையவன்‌ 


5.2. க அடை விழக்க யத ர: 
ஊஷ, ஸுஷி, முஷ்க, மது” என்பவைகளுடன்‌ 'மதுப்‌ 'பின்‌ பொருளில்‌ 'ர' ஒட்டு 
வரும்‌. 
ஊஷமரம்‌ க்ஷேத்ரம்‌ 'உப்பார்ந்த நிலம்‌' 
ஸுஷிரம்‌ காஷ்டம்‌ 'ஒட்டையுள்ள விறகு' 
முஷ்கர: பஸு: விதையுடைய 
மது“ரோ குட: இனிப்பான 


வா: ரப்ரகாலஸே கமுக குஞ்ஜேப்‌*ய: உபஸம்க்‌“யானம்‌ ௧”, முன”, 
குஞ்ஜ என்ற சொற்களுக்குப்பின்னும்‌ 'ர' ஒட்டு வரும்‌. 

கரை: 'கழுதை' அகன்ற தொண்டையுடைய' 

முக?ர: வாயாடி 

கஞ்ஜர: யானை, தந்தங்களையுடைய 


வா: நக? பாம்ஸு பாண்டுப்சயண்சேதி வக்தவ்யம்‌ 
நக, முதலியவைகளுக்குப்பின்னும்‌ 'ர' வரும்‌. 
நகரம்‌, பாண்ஸுரம்‌, பாண்டுரம்‌ 


வா: கச்ச2வா ஹ்ரஸ்வத்வம்‌ ச 
'கச்கு? வுடன்‌ இவ்வொட்டு வரும்போது உயிரெழுத்து குறுகும்‌ கச்‌ சரம்‌ 


5.2.108 த்ர த்‌ ௬ப்‌“யாம்‌ ம: 
மதுப்‌ பின்‌ பொருளில்‌ 'ம ஒட்டு த்‌ு, த்‌ ருவுக்குப்பின்‌ வரும்‌. 
த்‌ஃயுன்‌: 'பளபளப்பான' 
த்‌'குக: 'மரங்‌ களையுடைய 


5.2.109 கேஸாத்‌' வோ அன்யதாஸ்வாம்‌ 
'கேஸ த்துக்குப்பின்‌ 'வ' ஒட்டு 'மதுப்‌ பின்‌ பொருளில்‌ விருப்பாக வரும்‌. 
கேஸவ:, கேஸரீ, கேஸிக:, கேஸிவான்‌ 'மயிருடைய' 


வா: வப்ரகரணே அன்யேப்‌'யோ அபி த்‌”ருஸ்யத இதி வக்தவ்ய: 
மற்ற சொற்களோடும்‌ “வ' ஒட்டு வரும்‌. 
மணிவ: ஒருவகைப்‌ பாம்பு. ஹிரண்யவ: ஒருவகை ரத்னம்‌. ராஜீவம்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 196 


வா: mz blhryte's 


'அர்ணஸ' என்ற சொல்லின்னிறுதியெழுத்தான ' ஸூ இவ்வொட்டுக்குமுன்‌ 
கெடும்‌. 
அர்ணவ: 'கடல்‌' 


வா: சீந்தஸீ வனிபெள ச 

வேதமொழியில்‌ வனிப்‌, ஒட்டு வரும்‌. ஈ, வ, மதுப்‌ ஆகியவைகளும்‌ வரும்‌. 
ஈ - ரத்‌“ரபன்‌ முத்‌'கலானீ க£விஷ்டெள ஸுமங்கலீரியம்‌ வதூ”: 

வனிப்‌ - மக“வானமீமஹே 

வ, மதுப்‌ - உத்‌'வா, உத்‌'வத்‌ 


வா: மேதசாரதசப்‌*யாமி ரன்னிரசெள வக்தவ்யெள 

மேதசா, ரத என்ற சொற்களுக்குப்பின்‌ முறையே இரன்‌, இரச்‌ ஒட்டுக்கள்‌ 
“மதுப்‌பின்‌ பொருளில்‌ வரும்‌. 

மேதிரர:, ரதி: 


5.2. பட்ட கண்டதன்‌ ஸம்க்ஞாயாம்‌ 


,2.112 


5.2.113 


' கள்ண்டி”, அஜக என்ற சொற்களுக்குப்பின்‌ ' மதுப்‌' ஓட்டின்‌ பொருளில்‌ வரும்‌, 
ஆக்கப்பட்ட சொல்‌ ஒரு பெயராகும்‌. 

கண்டீவம்‌ - 'அர்சுனனின்‌ வில்லின்‌ பெயர்‌' 

அஜகவம்‌ - சிவனின்‌ வில்லின்‌ பெயர்‌ 


காண்ட ண்ட£ாத்‌ ஈரன்‌ ஈரசெள 

ஈரன்‌ (ஈர), ஈரச்‌ (ஈர) ஓட்டுக்கள்‌, முறையே காண்ட, அண்ட என்ற 
சொற்களுக்குப்பின்‌ 'மதுப்‌'பின்‌ பொருளில்‌ வரும்‌. 

காண்டீர: 'கணுக்களையுடைய தண்டு', அண்டீர: முட்டையுடைய' 


ரஜ: சறுஷ்மானாதி பரிஷதோ வலச்‌ 

வலச்‌ (வல) ஒட்டு, மதுப்‌பின்‌ பொ ம்‌ ரஜஸ்‌. க்ருத்ஷி, ஆஸுதி, பரிஷ என்ற 
சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. 

ரஜஸ்வலா ஸ்த்ரீ - 'மாதவிடாயிலுள்ள பெண்‌" 

க்ரஷீவல: குடும்பி” - 'உழவன்‌' 

ஆஸுதிவல: ஸெளண்டிக: 'சாராயங்‌ காய்ச்ச வன்‌ 

பரிஷத்வலோ ராஜா: 'சபையினுறுப்பினர்‌' 


வா: வலச்‌ ப்ர காணே அன்வேப்‌ போ அபி£த்ருஸ்‌பத இதி வக்தவ்யம்‌ 
மற்ற சொற்களோடும்‌ 'வலச்‌' ஒட்டு வரும்‌. ப்‌“ராத்ருவல:, 4, தினாஹமை: 
த*ந்தஸிக*£த்‌ ஸம்க்‌ஞாயாம்‌ 

தந்த, ஸிக*£ என்ற சொற்களுக்குப்பின்‌ 'வலச்‌' ஒட்டு 'மதுப்‌'பின்‌ பொருளில்‌ 


ப்ட்‌ அதவிட. உடை ல அடர கத்‌. 


வரும்‌. ஆக்கப்பட்ட சொல்‌ ஒரு பெயரைச்‌ சுட்டும்‌. 
த'ந்தாவல: யானை", ஸிக?வலம்‌ 'மயில்‌' 'தந்த' என்ற சொல்லின்‌ இறுதி 
உயிர்‌ 'அ' 'வல' ஒட்டுக்கு முன்‌ 'ஆ வாகும்‌ (6.3.118). 


5.2.114 ஜ்யோத்ஸ்னா தமிஸ்ரா ஸ்ருங்கிணோர்‌ ஜஸ்வின்னூர்‌ ஜஸ்வல கேமின்‌ 
மலின மலீமஸா: 
ஜ்யோத்ஸ்னா, தமிஸ்ரா, ஸ்ருங்கின, ஊர்ஜஸ்வின்‌, ஊர்ஜஸ்வல. கோயின்‌. 
மலின, மலீமஸ என்ற சொற்கள்‌ 'மதுப்‌' பொருளில்‌ விதிக்குப்புறம்பாக 
ஆக்கப்பட்டவை. 
ஜ்யோதிஷ்‌ * ன : ஜ்யோத்ஸ்னா, 'நிலா' 
தமிங்‌ * ர - தமிஸ்ரா 'இரவு' 
ஸ்ருங்க 4+ இனச்‌ : ஸ்ருங்கின: 'கொம்புள்ள' 
ஊர்ஜ * அஸுக்‌ - வினி/வலச்‌ 4+ ஊர்ஜஸ்வின்‌, களர்ஜஸ்வல, 'பலமுள்ள' 
கோ 4 மினி - கோமின்‌ 'மாடுகளுடைய' 
மல 4+ இனச்‌ - மலின: "அழுக்கான" 
மல * ஈமஸச்‌ : மலிமஸ: 'அழுக்கான' 


5.2.115 அத இனிட“னெள 
'அ' ஈற்றுச்‌ சொற்களுக்குப்பின்‌, இனி, டன்‌, ஒட்டுக்கள்‌ “மதுப்‌ பின்‌ பொருளில்‌ 
வரும்‌. ! 
தஸ்டீ3, தண்டி'க:. தண்டவான்‌, 'தண்டத்தைக்‌ கொண்ட சசக்ரீ, ச*த்ரிக:, 
ச*த்ரவான்‌ - குடையுடைய 


5.2.116 வ்ரீஹ்யாதி”ப்‌“யஸ்‌' ச 
'ப்ரீஹி' முதலியவைகளுக்குப்பின்னும்‌ "மதுப்‌ பின்‌ பொருளில்‌ மேலே கூறிய 
ஓட்டுக்கள்‌ வரும்‌. 
வ்ரீஹீ, வ்ரீஹிக:, வ்ரீஹிவான்‌ 'அரிசியுள்ள' 


52.117 துந்தரதி£ப்‌£ய: இலச்ச 
'இலச்‌' ஒட்டு 'மதுப்‌ பின்‌ பொருளில்‌ 'துந்த?' முதலிய சொற்களுக்குப்பின்‌ 
வரும்‌ மற்ற வொட்டுக்களும்‌ வருமென்று 'ச சுட்டுகிறது. 
துந்தில: துந்தீ, துந்தி*க: துந்த*வான்‌ “துருத்திக்‌ கொண்டிருக்கும்‌ 
வயிறுடைய' 
உதரரில:, உதர, உதரிக:, உதரவான்‌ 'பெருவயிறுடைய' 


5.2,118 ஏக கேளபூர்வாட்‌ ட'ஞ்‌ நித்யம்‌ 
ஏக, கேர்‌ ஆகியவைகள்‌ முதலுறுப்பினராகக்‌ கொண்ட பிராதி 


பதிகத்துக்குப்பின்‌ கட்டாயமாக 'ட*ஞ்‌' ஒட்டு 'மதுப்‌ பின்‌ பொருளில்‌ வரும்‌. 
ஐகஸதிக: 'ஒரு நூறு உடையவன்‌ 


மூனைவர்‌ கு. மீனாட்சி: 198 
கெளஸதிக: “நூறு பசுக்களையுடையவன்‌' 


5.2.119 ஸத ஸஹஸ்ராந்தாச்‌ சநிஷ்காத்‌ 
“நிஷ்க'த்தைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ ஸத, ஸஹஸ்ர என்ற சொற்களுக்குப்பின்‌ 
'மதுப்‌பின்‌ பொருளில்‌ 'டஞ்‌' ஒட்டு வரும்‌. 
நைஷ்கஸதிக:, நைஷ்க ஸஹஸ்ரிக: 


5.2.120 ரூபாதரரஹத ப்ரஸ'ம்ஸயோர்‌ யப்‌ 
யப்‌(ய) ஒட்டு, 'ரூப' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'மதுப்‌பின்‌ பொருளில்‌ வரும்‌. 
அது முத்திரையிடுதல்‌ அல்லது புகழ்தல்‌ என்ற பொருளைச்‌ சுட்டும்‌. - 
ரூப்யோ த்‌னார: 'ஒரு அரசனின்‌ முத்திரையிட்ட தீனார்‌ ரூப்யம்‌ கேதார: 
ரூப்ய: புருஷ: 'அழகான மனிதன்‌' 


வா: யப்‌ ப்ரகரணே அன்யேப்‌“யோ அபி த்‌“ருஸ்யத இதி வக்தவ்யம்‌ . 
ஹிம்யா: பர்வதா: 'பனியுடைய மலை' 
குண்யா ப்‌ராம்மணா 


5.2.121 அஸ்‌ மாயா மேத*்‌£ ஸ்ரஜோ வினி 
“அண்‌'ஐ யிறுதியில்‌ கொண்ட சொற்கள்‌, மாயா, மேது, ஸ்ரஜ்‌ 
ஆகியவைகளுக்குப்பின்‌ வினி ஒட்டு, 'மதுப்‌'பின்‌ பொருளில்‌ வரும்‌. 
யஸஸ்வீ 'புகழ்வாய்ந்த', தபஸ்வீ 'இருடி' 
பயஸ்வீ - 'பால்‌ (அ) தண்ணீர்‌ நிறைந்த' 
மாயாவீ, வித்தை காட்டி, மேதாவீ, ஸ்ரக்‌”வீ 'மாலையுடையவன்‌' 
மாயாவுடன்‌ 'இனி' 'டன்‌' உம்‌ வரும்‌. மாயீ, மாயிக. 


5.2.122 பஹுலம்‌ ச”ந்த'ஸி 
வேதமொழியில்‌ 'வினி' ஒட்டு, மதுப்‌ பின்‌ பொருளில்‌ பல வகையில்‌ வரும்‌. ' 
அக்‌*னே தேஜஸ்‌ வின்‌ 
எுூர்ய: வர்சஸ்வான்‌ (இங்கு வினி வரவில்லை) 
வா: ச£ந்தஸி வினி ப்ரகரணே அஷ்ட்ராமேக2லா த்‌'வயோப“ய குஜா 
ஹ்ருதயானாம்‌ தீத்‌'ர்க*த்வம்‌ சேதி வக்தவ்யம்‌. 
வேதமொழியில்‌, அஷ்ட்ரா முதலியவைகளுக்குப்பின்‌ வினி ஒட்டு 'மதுப்‌ பின்‌ 
பொருளில்‌ வரும்‌. த்‌௫வய,உபர்ய, அட்ரஸ்‌ மேக”லாவீ, த்‌'வயாவீ, உப*யாவீ, 
ருஜாவீ, ஹ்ருதயாவீ 


வா: மர்மணர்ச இதி வக்தவ்யம்‌ மர்மாவீ 


வா: ஸர்வத்ராமயஸ்யோப ஸம்க்‌ யானம்‌ ச“ந்தஸி ப*ஷாயாம்‌ ச 


199 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


வேதமொழியிலும்‌ மற்ற மொழிகளிலும்‌ 'ஆமய' என்ற சொல்லுக்குப்பின்‌ 
கட்டாயமாக 'வினி' வரும்‌. ஆமயாவீ 


வா:  ஸ்ருங்க வ்ருந்தரப்‌'யாமாரகன்‌ வக்தவ்ய: 
ஸ்ருங்க, வ்ருந்த என்ற சொற்களுக்குப்பின்‌ ஆரகன்‌, என்றவொட்டு வரும்‌. 
ஸ்ருங்காரக:, வ்ருந்தாரக: 


வா: ' பவ பீர்ஹிப்‌'யாமினஜ்‌ வக்தவ்ய: 
'இனச்‌' ஒட்டு பலை, பரர்ஹி என்ற சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. 
பஃவின:, பர்ஹிண: 


வா: ஹ்ருத*யாஞ்சாலுரன்ய தரஸ்யாம்‌ 
'ஹ்ருதய' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ஆலு' ஒட்டு வவிருப்பாக வரும்‌. 
ஹ்ருதயாலு, ஹ்ருதய, ஹ்ருத*யிக: ஹ்ருதயவான்‌ 


வா: ஸீதோஷ்ண த்ரு ப்ரேப்‌'யஸ்தன்ன ஸஹத இத்யாலுஜ்‌ வக்தவ்ய: 
“ஆலுச்‌' ஒட்டு, ஸீத, உஷ்ண முதலியவைகளுக்குப்பின்‌ அதைத்‌ தாங்க 
முடியாது' என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஸீதாலு:, உஷ்ணாலு:, த்ருப்ராலு: 


வா: தந்த ஸஹத இதி ஹிமாச்சேலு: ட்‌ 
'ஹிம' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'இலு' 'அதைத்‌ தாங்க முடியாது என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

ஹிமேலு: 


வா: வலாது'லச்‌ 

“வல' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ஊலச்‌' 'அதைத்‌ தாங்க முடியாது' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

வலூல: 


வா: வாதாத்‌ ஸமூஹே ச வாதம்‌ ந ஸஹத இதி ச 
'வாத' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'அதன்‌ கூட்டம்‌' அதைப்‌ பொறுக்க முடியாது 
என்ற பொருட்களில்‌ 'ஊலச்‌' வரும்‌. வாதூல: 


வா: பர்வ மருத்‌“ப்‌யாம்‌ தன்‌ வக்தவ்ய: 
“தன்‌' ஒட்டு பர்வ, மருத்‌ ஆகியவைகளுக்குப்பின்‌ வரும்‌. 
பர்வத:, மருத: 


வா: அர்தரத்தத? பவே இனிர்‌ வக்தவ்ய: 
இனி ஒட்டு 'அது இல்லாதவன்‌" என்ற பொருளில்‌ அர்த” என்ற 


முனைவர்‌ கு. மீனாட்சி 200 


சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. அர்த்‌? - பிச்சைக்காரன்‌, பொருளில்லாதவன்‌ 
ஆனால்‌ அர்த£வான்‌.- 'பணக்காரன்‌" 
இவைகளெல்லாம்‌ ப£ஹுல என்பதின்‌ மூலம்‌ கிடைக்கப்பெற்றவை. 


52123 ஊர்ணாயா யுஸ்‌ ்‌ 

'ஊர்ணா' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'யுஸ்‌' ஒட்டு 'மதுப்‌'பின்‌ பொருளில்‌ வரும்‌. 
ஊர்ணாயு: 'சும்பளியுள்ள' 

வேதமொழியில்‌ என்பதையிங்கு அனுவிருத்தியாகக்‌ கொள்கிறார்கள்‌ சிலர்‌. 


5.2.124 வாசோ க்‌“மினி: 


'வாச்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'மதுப்‌' பின்‌ பொருளில்‌ 'க்‌“மினி' ஒட்டு வரும்‌. 
வாக்‌'மின்‌ - பேச்சாளர்‌ 


5.2.125 ஆலஜாடசெள ப£ஹுப*ஷிணி 
முதல்‌ வேற்றுமையிலமையும்‌ 'வாச்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ ஆலச்‌, ஆடச்‌ ' 
என்ற வொட்டுக்கள்‌ மிகுதியாகப்‌ பேசுபவன்‌" என்ற பொருளில்‌ வரும்‌. 
வாசால:, வாசாட: 'வாயாடி' 


வா: குத்ஸித இதி வக்தவ்யம்‌ 
இகழ்ச்சியாகக்‌ குறிப்பிடும்போதுதான்‌ இவ்வொட்டு வரும்‌. மற்றபொருளில்‌ 
வாக்மி. 


5.2.126 ஸ்வாமின்னைஸ்‌'வர்யே 2 
விதிக்குப்புறம்பாக ஆக்கப்பட்ட சொல்லான "ஸ்வாமின்‌ பிரபு வென்ற 
பொருளைச்‌ சுட்டும்‌. 
ஸ்ல ஆமினி ஸ்வாமின்‌ 'சொத்துடையவன்‌' ஆனால்‌ 'ஸ்வ வான்‌' (இங்கு 
யஜமானன்‌ என்ற பொருளைச்‌ சுட்டாது) 


5.2.127 அர்ஸ ஆதி“ப்‌'யோ அச்‌ 
'அர்ஸ' முதலியவைகளுக்குப்பின்‌ 'அச்‌' ஒட்டு 'மதுப்‌'பின்‌ பொருளில்‌ வரும்‌. 
அர்ஸ'ஸ : 'மூலநோயினால்‌ வருந்துபவன்‌' 
உரஸ: பலம்‌ பொருந்திய நெஞ்சுள்ளவன்‌ ' 


5.2.128 த்வந்தி'/வோபதாப க"ர்ஹ்யாத்‌ ப்ராணிந்ததினி: 
துவந்துவத்‌ தொகை, நோயின்‌ பெயர்‌, நிந்தனைக்குரியவை, 
ஆகியவற்றிற்குப்பின்‌ 'இனி' ஒட்டு, மறுப்பின்‌ பொருளில்‌, இவைகள்‌ 
உயிரினங்களில்‌ காணப்படுபவையானால்‌, வரும்‌. 
கடசுவலயின்‌ - சங்கு, நூபுரம்‌ நகையணிந்தவள்‌' 
குஞ்டீ, குலாஸீ 'வெள்ளைக்குஷ்டமுள்ளவன்‌' 
ககுதன்வர்த்தீ, காகதாலுக்‌ 


201 பாணினியின்‌ அஷ்ட. ஈத்தியாயி 
ஆனால்‌ புஷ்பபலவான்‌ வ்ருக்ஷ: 


வா: ப்ராண்யங்கான்னேஷ்யதே 
உயிரினங்களின்‌ உடலுறுப்புகளோடு இவ்வொட்டு வராது. 
பாணிபாத வதி 


5.2.129 வாதாதிஸாராப்‌! யாம்‌ குக்ச 
ஊத, ஆதிஸார' என்ற சொற்களோடு 'இனி' ஒட்டு வரும்போது, அதற்குமுன்‌ 
குக்‌" ஆகமயாகும்‌. வாதகீ, 'வாதநோயுள்ளவன்‌', .அதிஸாரகீ 'பேதியால்‌ 


வருந்துபவன்‌' 


வா: பிஸாசாச்‌ சேதி வக்தவ்யம்‌ ல 

'பிஸாச' என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ 'குக்‌' ஆகமம்‌ வரும்‌. பிஸாசகீ 
வைஸ்ரவணீ 

இது ஒரு நோபைச்‌ சுட்டும்போதுதான்‌ வரும்‌. ஆகையால்‌ வாதவதீ 

குஹா: இங்கு வராது. 


5.2.130 வயஸி பூரணாத்‌ 
'பூரண' ஒட்டையிறுதியாகக்‌ கொண்ட சொற்களுக்குப்பின்‌ 'மதுப்‌'பின்‌ 
பொருளில்‌, வயதைக்‌ குறிக்கும்போது 'இனி' ஒட்டு வரும்‌. 
பஞ்சமீ - ஐந்து மாதம்‌ அல்லது ஆண்டு ஆன 
ஆனால்‌ பஞ்சமவான்‌ க்ராமராக” 
இங்கு வயது சுட்டப்படவில்லை. 


5.2.131 ஸுகாதி"ப்‌*யஸ்‌ ச 
'மதுப்‌பின்‌ பொருளில்‌ 'ஸுக' முதலியவைகளுக்குப்பின்‌ 'இனி' ஒட்டு வரும்‌. 


ஸாகீ, து: கீ்‌ 


5.2.132 தர்ம ஸீல வர்ணாந்தாச்‌ ச 
“தர்ம முதலியவைகளை யிறுதியில்‌ கொண்ட பிராதிபதிகங்களுக்குப்பின்‌ 
'இனி' ஒட்டு 'மதுப்‌' பின்‌ பொருளில்‌ வரும்‌. 
ப்ராஹ்மண தரர்மீ, ப்ராஹ்மணஸீலீ, 
ப்ராஹ்மண வர்ணீ 

5,2.133 ஹஸ்தாஜ்‌ ஜாதெள 
'ஹஸ்த' என்ற சொல்லுக்குப்பின்‌, 'மதுப்‌'பின்‌ பொருளில்‌ 'இனி' ஒட்டு வரும்‌. 
ஆக்கப்பட்ட சொல்‌ ஒரு இனத்தைச்‌ சுட்டும்‌. 


ஹஸ்தீ 'யானை' 
ஆனால்‌ யஸ்தவான்‌ புருஷ: 


முனைவர்‌ கு. மீனாட்சி 202 


5.2134 வரணார்‌ உ ப்ரஹ்மசாரிணி 
'வர்ண' என்ற சொல்லுக்குப்பின்‌ ! மதுப்‌ 'பின்‌ பொருளில்‌ 'இனி' லற வரும்‌. 
ஆக்கப்பட்ட சொல்‌, பிரம்மசாரி என்ற பொருளைச்‌ சுட்டும்‌. 
வர்ணீ 
ஆனால்‌ வர்ணவான்‌. இது 'பிம்மசாரி யைக்‌ குறிக்கவில்லை பிரம்மசாரி. 
நான்கு ஆசிரமங்களில்‌ முதலாவது. இது முதல்‌ மூன்று ஜாதிக்குரியது. 


5.2,135 புஷ்கராதி“ப்‌யோ தே“ஸே 
'புஷ்கர' முதலியவைகளுக்குப்பின்‌ 'இனி' ஒட்டு 'மதுப்‌' பின்‌ பொருளில்‌ வரும்‌. 
ஆக்கப்பட்ட சொல்‌ ஒரு இடத்தைக்‌ குறிக்கும்‌. 
புஷ்சுரிணீ - 'குளம்‌' 


வா: இனி பலாத்‌ பராஹுரு பூர்வாதுப ஸம்க்‌ யானம்‌ 
பாஹு, ஊருவைத்‌ தொடர்ந்து வரும்‌ 'ப£ல' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'இனி' 
வரும்‌. 


பஹு பூலின்‌, ஊருப£லின்‌ 


வா: ஸர்வாதே'ஸ்‌ ச இதி வக்தவ்யம்‌ 
'ஸர்வ' என்ற சொல்‌ முதலில்‌ நிற்கும்‌ பிராதிபதிகத்துக்குப்‌ பின்னும்‌ “இனி 
வரும்‌ ஸர்வத”வீ, ஸர்வகேஸீ 


வா: *  அர்தாச்சாஸன்னிஹிதே 

'அர்த?' என்ற சொல்லுக்குப்பின்‌. 'இனி' 'அருகிலில்லை' என்ற பொருளில்‌ 
வரும்‌. ்‌ 

அர்தின்‌ - 'செல்வத்துக்கப்பாற்பட்ட' ஆனால்‌ அர்த£வான்‌ 
'செல்வமுடையவன்‌" 

வா: தத*ந்தாச்சேதி வக்தவ்யம்‌ 

'அர்த* என்ற சொல்லிறுதியில்‌ நிற்கும்‌ பிராதிபதிகத்துக்குப்பின்னும்‌ 
இவ்வொட்டு வரும்‌. 


ஹிரண்யார்தீ, தான்யார்தீ 


5.2.136 ப'லாதி'ப்‌'யோ மதுப£ன்ய தரஸ்யாம்‌ 
'பூல' முதலியவைகளுக்குப்பின்‌ 'மதுப்‌' விருப்பாக வரும்‌. ஆகவே 'இனி'யும்‌ 
வரும்‌ பீலவான்‌, பீலீ 


5.2.137 ஸம்க்‌"ஞாயாம்‌ மன்மாப்‌யாம்‌ 
"மன்‌" அல்லது 'ம' வீற்றுச்‌ சொற்களுக்குப்பின்‌ 'இனி' ஒட்டு 'மதுப்‌'பின்‌ 
பொருளில்‌ வரும்‌. தருவிக்கப்பட்ட சொல்‌ ஒரு பெயராகும்‌. 
ப்ரதிமினீ, 'பூமி அகலமான” தரமினீ 


203. 


பாணினியின்‌ அஷ்ட..ஈத்தியாயி 


ஹோமினீ 'யாகம்‌ பண்ணுபவன்‌' ஸோமினீ 


5.2.138 கம்ஸம்ப்‌*யாம்‌ பபர்புஸ்திது தயஸ: 


கம்‌ 'தண்ணீர்‌, மகிழ்ச்சி' ஸம்‌ மகிழ்ச்சி என்ற 'ம' வீற்றுச்‌ சொல்லுக்குப்பின்‌ 
மதுப்‌ பின்‌ பொருளில்‌, ப", ப முதலிய வொட்டுக்கள்‌ வரும்‌. 

கம்ப* 'மேகம்‌' , ஸம்ப* 'மகிழ்ச்சியுள்ள', ஸம்ப*: கம்பு: ஸம்யு:, கந்தி: ஸந்தி:, 
கந்து:, ந்து:, கந்த:, ஸந்த:, சும்ய, ஸம்ய: 


5.2.139 துந்தி'வலி வடேர்‌ ப*: 


துந்தி", வலி, வடி ஆகியவற்றிற்குப்பின்‌, ப*' ஒட்டு 'மதுப்‌ பின்‌ பொருளில்‌ வரும்‌. 
துந்தி'ப*:, வலிப”, வடிப* 


5.2.140 அஹம்ஸுப*மோர்யுஸ்‌ 


ள்‌ 
டக 
_ 


ள 
[2%] 
ர்‌ 


| 


14 


அஹம்‌ 'நான்‌', ஸுப£ம்‌ என்ற சொற்களுக்குப்பின்‌ 'யுஸ்‌' ஒட்டு மதுப்பின்‌ 
பொருளில்‌ வரும்‌. 

அஹம்யு: 'ஆண வமுடையவன்‌” 

ஸுபம்யு: மங்களமான” 


ப்ராக்‌“திஸே விபக்தி: 

இச்சூத்திரத்திலிருந்து திக்ஸ்ப்தே"ப4ய (5.3.27) என்ற சூத்திரத்துக்கு முந்திய 
சூத்திரம்‌ வரை விளக்கப்படும்‌ ஒட்டுக்கள்‌, விபக்தி என்ற, பெயர்‌ பெறும்‌. 
சூ.5.3.1-26 வரை கூறப்பட்டிருக்கும்‌ ஒட்டுக்கள்‌ சொற்களின்‌ பொருட்களை 
மாற்றாது. இவைகள்‌ 'ஸ்வார்த' ஒட்டுக்கள்‌ எனப்படும்‌. இவ்வொட்டுக்கள்‌ 
ஸ்வார்திகமாக ஆவதால்‌, ஸமர்த”னாம்‌, ப்ரத*மாத்‌ (4.1.82) ஆகியவைகள்‌ 
இச்சூத்திரங்களில்‌, அனுவிருத்தியாக வராது. ஆயினும்‌ 'வா' 

என்ற சொல்‌ (4.1.82) அனுவிருத்தியாகும்‌. 

இவ்வொட்டுக்கள்‌ விபத்தியென்ற ஸம்க்‌“ஞாவினால்‌ குறிப்பிடுவதன்‌ 
நோக்கம்‌ (1) இறுதி ஸ்‌, ம்‌, என்ற எழுத்துக்களை, 'இத்‌'தாகக்‌ 
சுருதப்படாததால்‌ அவைகள்‌ கெடா (பார்க்க 5.3.18) (2) 'இதம்‌' என்ற 
சொல்லின்‌ சுரத்தை ஒழுங்குபடுத்துகிறது. (3) 7.2.102, அதைத்‌ தொடர்ந்து 
வரும்‌ சூத்திரங்கள்‌, 'தயதர்தி' வகுப்பைச்‌ சேர்ந்த சொற்களுக்குப்‌ 
பயன்படுத்தக்‌ கூடிய வகையில்‌ அமைதல்‌ ஆகிய வகையாகும்‌. 


கிம்‌ ஸர்வநாம ப/ஹுப்‌௫யோ அத்‌'வயாதி'ப்‌“ய: 

கிம்‌, 'ஸர்வநாம' எனப்படும்‌ சொற்கள்‌, பஹு ஆகியவைகளுக்குப்பின்‌ 
'ப்ராக்‌தி£ஸ' ஒட்டுக்கள்‌ வரும்‌. ஆனால்‌ 'த்‌/வி' முதலியவைகளுக்குப்பின்‌ 
(இவைகளும்‌ ஸர்வநாமம்‌ எனப்படும்‌) இவ்வொட்டு வராது. கிம்‌, குத: 
எங்கிருந்து, குத்ர' 'எங்கே' தத:, அங்கிருந்து, தத்ர 'அங்கே' (ஸர்வநாம): 
பஹுத:, பஹுத்ர ஆனால்‌ த்‌'வாப்‌* யாம்‌, த்‌*வயோ: 


[வ 


a 


[1] 


a 


முனைவர்‌ கு. மீனாட்சி 204. 
cc 
வா: பீஹுக்‌ரஹணே ஸங்க்‌*யாக்ரஹணம்‌ 
- இங்கு பீஹு எண்ணைச்‌ 'சுட்டும்‌ (ஸங்க்‌“யா) ஆகையால்‌ பஹோ: ஸுபாத்‌ 


“மிகுதியான சாறு' என்பதில்‌. ஸ்வார்தி'க ஒட்டு வராது. 


இதல இஸ்‌ 


௪ 


ளு 


3.3 
'ப்ராக்‌*திஸ' ஓட்டுக்கள்‌ தொடரும்போது 'இத”ம்‌' என்ற சொல்லுக்கு 'இஸ்‌' 
ஆதேசமாகும்‌. 'இஸ்‌'ஸின்‌ ஈறாக 'ஸ்‌' ஒரு 'இத்‌'தாகும்‌. ஆகவே இதம்‌ * ஹ 
(5.3.11) இஹ 'இங்கு' 
5.3.4 ஏதேதெள ரதோ: 
ர, த? என்ற எழுத்துக்களை முதலாகக்‌ கொண்ட 'ப்ராக்திஸீய' ஓட்டுக்கள்‌ 
தொடரும்போது, முறையே ஏத, தெ என்பவைகள்‌ 'இதம்‌' என்ற சொல்லுக்கு 
ஆதேசங்களாகும்‌. 
இதம்‌ + ர்ஹில்‌ - ஏதர்ஹி (5.3.16) 
இதம்‌ * த£மு - இத்த?ம்‌ (5.3.24) 
5.3.5 ஏததேோ அஸ்‌! 
ப்ராக்திஸீய வொட்டுக்கள்‌ தொடரும்போது, ஏதத்‌” என்ற சொல்லுக்கு 'அஸ்‌' 
ஆதேசமாகும்‌. ஏதத்‌” * தஸில்‌ - அத: (5.3.7), அத்ர (5.3.10) ஸகாரம்‌ முழுச்‌ 
சொல்லுக்கும்‌ ஆதேசமாகும்‌ என்று சுட்டும்‌. 
3.8... ஸர்வஸ்ய ஸோ அன்யதரஸ்யாம்‌ தி? 


£த? காரத்தை முதலில்‌ கொண்ட ப்ராக்தி'ஸீய வொட்டுக்கள்‌ தொடரும்போது 
'ஸர்வ' என்ற சொல்லுக்கு 'ஸ' விருப்பாக ஆதேசமாகும்‌. 

ஸர்வதா அல்லது ஸதா 

ஆனால்‌ ஸர்வம்‌ த$த*த்தி ஸர்வத* ப்‌“ராஹ்மணீ முழுவதையும்‌ கொடுக்கும்‌ 
பிராம்மணி. இங்கு 'த?' ப்ராக்திஸீய ஒட்டு அல்ல, ஆகையால்‌ ஆதேசம்‌ 


கிடையாது. 

3.1  பஞ்சம்யா: தஸில்‌ 
கிம்‌, ஸர்வநாமன்‌ எனப்படும்‌ சொற்கள்‌, பஹு ஆகியவைகள்‌ 5ஆம்‌ 
வேற்றுமையைச்‌ கட்டும்போது, 'தஸில்‌' ஒட்டு அவைகளோடு 
இணைக்கப்படும்‌. 
கிம்‌ * தஸில்‌ : கு 4 தஸ்‌ (7.2.104) குத:, யத:, பஹாுத: 

3.8 தஸேஸ்‌'ச 

ஸ்‌”, (5.4.44.45) உக்குப்‌ பதிலியாக. 'தஸில்‌' (கிம்‌, ஸர்வநாம, 

பஹுவுக்குப்பின்‌) வரும்‌. 


குத:, யத: சுரத்துக்காகவும்‌. விப*“க்தியென்ற ஸம்க்ஞா கொடுப்பதற்காகவும்‌ 
இந்த ஆதேசம்‌. 


205 


ளு 
(ல 
ம 


ஞா: 
மே 
- 
ஷ்‌ 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


பர்யபி*ப்‌*யாம்‌. ச 

பரி, அபி* ஆகியவைகளுக்குப்பின்னும்‌ மேலே கூறிய சூழலில்‌ 'தஸில்‌' ஒட்டு 
வரும்‌. 

பரித: - 'சுற்றிலும்‌, அபி'த: 'இருபக்கத்திலும்‌'. 


ஸப்தம்யாஸ்‌ த்ரல்‌ 

7ஆம்‌ வேற்றுமையை சுட்டும்போதும்‌ (கிம்‌, ஸர்வநாம, பஹு 
ஆகியவைகளுக்குப்பின்‌) 'த்ரல்‌' ஒட்டு வரும்‌. குத்ர, எங்கே? யத்ர 'எங்கே' 
தத்ர, 'இங்கு' ப/ஹுத்ர - 'பல இடங்களில்‌' 


இதமோ ஹ: 
'இதம்‌' உக்குப்பின்‌ மேலே குறிப்பிட்ட சூழலில்‌ ஹ வரும்‌. 
இங்கு 'த்ரல்‌' வராது. ஆகவே, இஹ 'இங்கு' என்ற சொல்‌ கிடைக்கும்‌. 


கிமோ அத்‌ ்‌ 

மேலே கூறப்பட்ட சூழலில்‌ 'கிம்‌' முக்குப்பின்‌ அத்‌ (அ) வரும்‌. இங்கும்‌ 'த்ரல்‌' 
வருவதற்குத்தடை. கிம்‌ * அத்‌ : க்வ * அ (7.2.105) க்வ 'எங்கே' க்வ 
அத்‌*யேஷ்யஸே 'எங்கு படிக்கிறாய்‌' தொடர்ந்து வரும்‌ சூத்திரத்தில்‌ 
காணப்படும்‌ 'வா' வின்‌ மூலம்‌, இங்கு த்ரல்‌' உம்‌ விருப்பாக வரும்‌. 


வா ஹ சச்ச”ந்த'ஸி 

வேதமொழியில்‌ மேலே குறிப்பிட்ட சூழலில்‌, 'ஹ'வும்‌ விருப்பாக வரும்‌. 
மற்றவொட்டுக்களும்‌ வரும்‌. குஹ (7.2.104), க்வ, குத்ர குஹஸ்த”:. 
குஹஜக்‌“மது: குஹ ஸ்‌'யேனேவ பேதது? (ருக்வேதம்‌ 8.62.4) (நீங்களிருவரும்‌) 
எங்கிருக்கிறீர்கள்‌? எங்கு போகிறீர்கள்‌? கழுகைப்‌ 

போன்று எங்கு விழுகிறீர்கள்‌: 


இதராப்‌'யோ அபி த்‌'௬ு'ஸ்யந்தே 

ஏழு. ஐந்தாம்‌ வேற்றுமையைச்‌ சுட்டும்போது மட்டுமல்லாமல்‌, ஏனைய 
வேற்றுமைச்‌ சொற்களோடும்‌, இவ்வொட்டுக்கள்‌ காணப்படுகின்றன. 
பவான்‌, 'தாங்கள்‌ (மதிப்புக்குரிய) , தீர்கள்யு: 'நீண்டாயுளைக்‌ கொண்டவன்‌ ', 
ஆயுஷ்மான்‌. 'நீண்டாயுள்‌ கொண்டவன்‌, தேவானாம்ப்ரிய "கடவுளின்‌ 
அன்புக்குரியவன்‌' ஆகிய சொற்களோடும்‌ இவைகள்‌ வரும்‌. 

முதல்‌ வேற்றுமை 

1. ஸப£வான்‌ - ததோ பவான்‌, தத்ர பவான்‌ 

2. தம்‌ ப*வந்தம்‌ - தத்ர ப£வந்தம்‌, ததோ ப*வந்தம்‌ 

3. தேனப'வதா - தத்ர பவதா, ததோ பூவதா 

4. தஸ்மை ப£வதே : தத்ர ப*வதே, ததோ பவதா 

5. தஸ்மாத்‌? பவத: ததோ பவத: தத்ர பவத: 

6. தஸ்ய பவத: - ததோ ப"வத:, தத்ர பவத: 


முனைவர்‌ கு. மீனாட்சி 206 


7. தஸ்மின்‌ பவதி - ததோ பவதி, தத்ர ப£வதி. 
இவ்வாறே, த்‌“ர்கு*ஈயு:; ஆயுஷ்மான்‌ ஆகியவைகளோடும்‌ அமையும்‌. 


ஸர்வ ஏகான்யகிம்யத்தத” காலே தா 

ஸர்வ 'எல்லாம்‌', ஏக 'ஒன்று', அன்ய 'மற்றது', கிம்‌ 'என்ன, யத்‌ 'எது', தத்‌ 
'அது' ஆகியவைகளுக்குப்பின்‌, காலத்தைக்‌ குறிக்க, 'த*' ஒட்டு வரும்‌. 
இச்சொற்கள்‌ ஏழாம்‌ வேற்றுமையில்‌ அமையும்‌. ஸர்வதா, ஸது£ (5.3.6) 
'எப்போதும்‌' ஏகதா 'ஒரு காலத்தில்‌, அன்யத*£ 'மற்ற நேரத்தில்‌' கத? 
(7.2.103) 'எப்போது?', யத*ா 'எப்போது' ததா அப்போது' ஆனால்‌ ஸர்வத்ர 
தே"ஸே', இத்தொடரிலும்‌, ஏழாம்‌ வேற்றுமையைச்‌ சுட்டும்‌ 'த்ர' 
காணப்பட்டாலும்‌, இது காலத்தைக்‌ குறிப்பிடாததால்‌, இவ்வொட்டு வராது. 
இதன்‌ பொருள்‌ 'எல்லா இடங்களிலும்‌' 


இத*மோ ர்ஹில்‌ 

காலத்தைக்‌ குறிக்கும்போது 'இத”ம்‌” என்ற சொல்லுக்குப்பின்‌, (7ஆம்‌ 
வேற்றுமை) ர்ஹில்‌ (ர்ஹி) ஒட்டு வரும்‌. 

ஏதர்ஹி. 'இந்த நேரத்தில்‌ ஆனால்‌ இஹ 'இவ்விடத்தில்‌' 


அது*னா 

மேலே குறிப்பிட்ட பொருளைக்‌ கொடுக்கும்‌ அது*னா என்ற சொல்‌ 
நிபாதனமாகும்‌. 

அது"னா - இந்நேரத்தில்‌/காலத்தில்‌ 'இப்போது' 


துானீம்‌ ச 

'த்னீம்‌' என்ற ஒட்டும்‌ மேலே கூறிய பொருளைச்‌ சுட்ட, 'இதம்‌' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

இதானீம்‌ - 'இப்போது, இந்நேரத்தில்‌' 


ததேஈதா ச 

7ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ 'தத்‌?' என்ற சொல்லுக்குப்பின்‌, காலத்தைக்‌ 
குறிக்க 'த*£' வரும்‌. 'தனீம்‌' உம்‌ வரும்‌. 

தத அல்லது ததீம்‌ 'அப்போது' 'அக்காலத்தில்‌' 


தயோர்‌ தரரர்ஹிலெள ச ச“ந்த£ஸி 

இவ்விரண்டு சொற்களுக்குப்பின்னும்‌, (இதம்‌, தத்‌?) முறையே தர, ர்ஹில்‌ 
என்ற வொட்டுக்கள்‌ வேத மொழியில்‌ வரும்‌. மற்ற ஒட்டுக்களும்‌ வரும்‌. 
இதர", (5.3.3), தர்ஹி (7.2.102) இத*£னீம்‌, ததனீம்‌ 


அனத்‌'வதனே ர்ஹில்‌ அன்யதரஸ்யாம்‌ 
(கிம்‌, ஸர்வநாமன்‌, பஹு ஆகியவற்றிற்குப்‌ பின்‌) இன்றைக்கல்லாத மற்ற 


207 


5.3.23 


5.3.24 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


காலத்தைச்‌ கட்ட, ர்ஹில்‌ ஒட்டு, விருப்பாக வரும்‌. 
கர்ஹி, கதன்‌ (7.2.103), யர்ஹி, யதா தர்ஹி, ததர. 


ஸத்‌ய: பருத்‌ பரார்யைஷம: - பரேத்‌"யவ்யத்‌3ய பர்வேத்‌” யுரன்யேத்‌"யு: 
அன்யதரேத்‌“புரிதரேத்‌'யுரபரேத்‌"யுரத* - ரேத்யுருப'யேத்‌'யுருத்தரேத்‌*பு: 
ஸத்‌“ய, பருத்‌ முதலியவைகள்‌ நிபாதனங்கள்‌. 

ஸமானே அஹனி - ஸத்‌; : (ஸமான்‌ -? ஸ த்யஸ்‌) 'அதே நாள்‌” 
பூர்வதரே ஸம்வத்ஸரே - பருத்‌ (பூர்வ - பர * உத்‌) 'கடந்த ஆண்‌ டு' 
பூர்வதரே ஸம்வத்ஸரே - பராரி (பூர்வதர - பர * ஆரி) சுடந்த ஆண்டுக்கு 


- முந்தின ஆண்டு' 


அஸ்மின்‌ ஸம்வத்ஸரே : ஐஷம: (இதம்‌ -* இஸ + ஸமதண்‌ (ஆண்டு) 
'நடக்கும்‌ ஆண்டில்‌” 

பரஸ்மின்னஹனி - பரேத்‌“யவி (பர * ஏத்‌“யவி (நாள்‌) 'நாளைக்கு' 
அஸ்மின்னஹனி - அத்‌'ய (இதம்‌) 4 த்‌*யஸ்‌ (ஒரு நாள்‌) 'இன்று' 
பூர்வன்மின்னஹனி - பூர்வேத்‌!யுஸ்‌ (பூர்வ * ஏத்‌*பு) 'நேற்று முன்‌ தினம்‌' 
அன்யஸ்மின்னஹனி - அன்யேத்‌யுஸ்‌ (அன்ய 4 ஏத்‌யுஸ்‌) 'நாளை மறு நாள்‌" 
அன்யதரஸ்மின்னஹனி : அன்யதரேத்‌*யு : (அன்யதர * ஏத்‌'ய) 'இரண்டு 
நாட்களில்‌ ஒரு நாள்‌" 

இதரஸ்மின்னஹனி : இதரேத்‌ "ய: (இதர * ஏத்‌"பு) 'வேறு ஒரு நாள்‌' 
அபரஸ்மின்னஹனி - அபரேத்யு: (அபர * ஏத்‌'யு:) 'அடுத்த நாள்‌' 
அத*ரஸ்மின்னஹனி - அத'ரேத்‌ய: (அத*ர * ஏத்‌*யு) 'நேற்று முந்தைய நாள்‌" 
உப*யோரஹ்னோ: : உபசயேத்யு: (உபய * ஏத்‌?யு:) 'இரண்டு நாட்களிலும்‌' 
உத்தரஸ்மின்னஹனி (உத்தர * ஏத்‌ யு) 

உத்தரேத்‌"யு: ( - உத்தர * ஏத்‌£யு:) 'தொடர்ந்து வரும்‌ நாட்களில்‌ ஒரு நாள்‌" 


ப்ரகாரவசனே துல்‌ 

'கிம்‌' முதலியவைகளுக்குப்பின்‌ (5.3.2) 'வகை' என்ற பொருளைச்‌ சுடும்போது 
தா (தல்‌) ஒட்டு இணைக்கப்படும்‌. தத? 'அவ்வித மாக, 'அவ்வகையாக' 
தன்‌. ஸர்வதன்‌ எவ்வகையிலும்‌ . 


இத/மஸ்‌ த*மு: 
மேற்கூறிய பொருளில்‌ 'த2ம்‌' என்ற ஒட்டு 'இத?ம்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 
வரும்‌. 


இத்த“ம்‌ "இந்த விதமாக' 

கிமஸ்‌ ச்‌ 

'கிம்‌' என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ 'த*மு' ஒட்டு மேற்கூறிய பொருளில்‌ வரும்‌. 
கதம்‌ - எப்படி, எவ்வகையில்‌?" 


முனைவர்‌ கு. மீனாட்சி 208 


5.3.26 


5.3.27 


5.3.29 


தூ ஹேதெள ச ச£ந்தஸி 

“தா ஓட்டு, 'காரணம்‌' என்ற பொருளைக்‌ குறிக்க, வேதமொழியில்‌ 'கிம்‌' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. மேலே கூறிய பொருளில்‌ இவ்வொட்டு, 'கிம்‌' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

கதன்‌ - ஏன்‌?, எதனால்‌? 

கதன்‌ - “எப்படி, எவ்வகையில்‌” 

கதன்‌ ந ப்ருச்‌'ச2ஸி ஏன்‌ கேட்கவில்லை 

கதன்‌ தேவா ஆஸன்‌ 'எவ்வுருவத்தில்‌ அல்லது எவ்வாறு கடவுளிருந்தார்கள்‌' 


தி£க்ச*ப்தே“ப்‌*ய: ஸப்தமி பஞ்சமீ ப்ரத5மாப்‌*ப தி'க்‌தே'ஸ'காலேஷ்வஸ்தா 
தி: 7,5,1ஆம்‌ வேற்றுமையில்‌ முடியும்‌ திசையைக்‌ குறிக்குஞ்‌ 
சொற்களுக்குப்பின்‌, அவைகள்‌ 'திசை, இடம்‌, காலம்‌' ஆகியவைகளைக்‌ 
குறிக்கும்போது 'அஸ்தாத்‌' என்ற ஒட்டு. அவைகளின்‌ பொருட்களை 
மாற்றாமல்‌, வரும்‌. புரஸ்தாத்‌” வஸதி 'அவன்‌ கீழ்த்திசையில்‌ வசிக்கிறான்‌" 
புரஸ்தாத*க3த:- 'அவன்‌ கிழக்கிலிருந்து வந்தான்‌” 

புரஸ்தாத்‌'ரமணீயம்‌ 'முன்பு இது அழகாக இருந்தது' 


மாற்று எடுத்துக்காட்டுகள்‌ 

ஐந்த்‌'ர்யாம்‌ தி"ஸி' வஸதி (திசையைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ இங்கு இல்லை) 
பூர்வம்‌ க்‌ராமம்‌ கீத: (7,5,1, வேற்றுமைச்‌ சொல்‌ இல்லை) 'முன்பு 
கிராமத்துக்குச்‌ சென்றான்‌” பூர்வஸ்மின்‌ கு”ரெள வஸதி. 


த'க்ூஷிணோத்தராப்‌*யாம்‌ அதஸுச்‌ 

(7, 5, 1)ஆம்‌ வேற்றுமையிலமையும்‌ திசை, இடம்‌, காலம்‌ இவைகளைக்‌ 
குறிக்கும்‌) தக்ஷிண, உத்தர என்ற சொற்களுக்குப்பின்‌ 'அதஸுச்‌' என்ற ஒட்டு 
வரும்‌. 
தக்ஷிண்தோ வஸ 
த*க்ஷிணத ஆகத: 
த”௯நிணதோ ரமணீயம்‌ 
உத்தரதோ வஸதி 
உத்தாத ஆகத: 
உத்தரதோ ரமணியம்‌ 


விபச்ஷா பராவராப்‌£யாம்‌ 

பர, அவர என்ற சொற்களுக்குப்‌ பின்‌ 'அதஸுச்‌' ஒட்டு, மேற்கூறிய சூழலில்‌, 
அதே பொருளில்‌, விருப்பாக இணைக்கப்படும்‌. _- 

பரத: அல்லது பரஸ்தாத்‌ 'வஸதி (அ) ஆக$த:, (அ) ரமணீம்‌ 

அவர: அல்லது அவரதோ 


209 


5.3.30 


5.3.32 


பாணினியின்‌ அஷ்ட ாத்தியாயி 


அஞ்சேர்‌ லுக்‌ 
திசையைக்‌ குறிக்கும்‌ 'அஞ்ச்‌'ஐ யிறுதியாகக்‌ கொண்ட சொற்களுக்குப்பின்‌ 
நிற்கும்‌ 'அஸ்தாதி' ஒட்டு கெடும்‌. ப்ராக்‌. ப்ராக்‌? வஸதி (:ப்ராச்யாம்‌ தி'ஸி' 
வஸதி) ப்ராக கத, ப்ராக்‌ ரமணீயம்‌ 'ப்ராசீ யின்‌ பெண்பால்‌ ஒட்டும்‌ 'தத்தித' 
ஒட்டு கெடும்‌ போது கெடும்‌. (1.2.49) 


உபரி உபரிஷ்ட த்‌ 

உபரி, உபரிஷ்ட”£த்‌ என்ற சொற்கள்‌. 'அஸ்தாதி' ஒட்டின்‌ பொருளில்‌. 
நிபாதனங்களாகும்‌. 

ஊர்த்‌*வ * ரில்‌/ரிஸ்தாதில்‌ - உபரி (அ) உபரிஸ்தாத்‌ உபரி வஸதி 'மேலே 
வசிக்கிறான்‌ 

உபர்யாக$த: - மேலேயிருந்து வந்திருக்கிறான்‌ உபரி ரமணீயம்‌ 
உபரிஷ்ட*த்‌” வஸதி, உபரிஷ்டாஈதாக'த:, 

உபரிஷ்டாத்‌” ரமணீயம்‌ 


பஸ்‌'சாத்‌ 

'பஸ்‌'சாத்‌' என்ற சொல்‌, (அஸ்தாதி என்ற பொருளில்‌) நிபாதனமாகும்‌. 
அபர -? பஸ்‌'ச * ஆதி : பஸ்சாதி 

பஸ்ச'சாத்‌? வஸதி ( அபரஸ்யாம்‌ தி”ஸி' வஸதி) 

பஸ்‌'சாத*க”த:- பின்னால்‌ வந்தான்‌ 

பஸ்‌'சாத்‌” ரமணீயம்‌ 


வா: திக்‌ பூர்வபத? ஸ்யாபரஸ்ய பஸ்‌'சபஈவோ வக்தவ்ய: 

திசையைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ நிற்கும்‌ “அபர” என்ற சொல்லும்‌ 
'பஸ்‌'ச' என்று மாறும்‌. அதன்‌ பின்‌ 'ஆதி' இணைக்கப்படும்‌. 

உத்தரபஸ்‌ சாத்‌ 

தூக்நிணபஸ்‌'சாத்‌ 


வா: அர்தேர்த்தரபத'ஸ்ய தி*க்‌ பூர்வபத"ஸ்ய பஸ்‌'ச பஈவோ வக்தவ்ய 
மேற்கூறிய தொகைக்குப்பின்‌ 'அர்த”' என்ற சொல்‌ தொடர்ந்து வரும்போதும்‌ 
'அபர' என்ற சொல்‌. பஸ்‌'ச' என்று மாற்றமடையும்‌. 

தக்ஷிண பஸ்‌'சார்த”: 

உத்தர பஸ்‌'சார்த”: 


வா: வினாபி பூர்வ பதே"ன பஸ்‌'ச பாவோ வக்தவ்ய: 'அபர' என்ற 
சொல்லுக்கு முன்‌ மற்றொரு சொல்‌ நிற்காமலிருந்தாலும்‌, பஸ்‌'ச என்று மாறும்‌. 
பஸ்‌'சார்த” 


பஸ்‌'ச பஸ்‌'சா ச ச”ந்த'ஸி 


வேதமொழியில்‌ (காணப்படும்‌) பஸ்‌ ச, பஸ்‌'சா. எண்ஈ (சொங்கன்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 210 


('அஸ்தாதி'யின்‌ பொருளில்‌) நிபாதனங்களாகும்‌. 
புரா வ்யாக்‌“ரே ஜாயதே, பஸ்‌'ச, (அல்லது) பஸ்‌'சா, (அ) பஸ்‌'சாத்‌”- ஸிம்ஹ: 
'புலி முன்னால்‌ போகிறது. (அதன்‌) பின்னால்‌ சிங்கம்‌ (செல்கிறது) 


ஏனப்‌” அன்யதரஸ்யாம்‌ அதூ“ரே அபஞ்சம்யா: 

வெகு தூரத்தைச்‌ சுட்டாத எல்லையைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லாகவும்‌, 5ஆம்‌ 
வேற்றுமையின்‌ பதிலியல்லாததாகவும்‌ ஆன. ('அஸ்தாதி'யின்‌ பொருளைச்‌ 
சுட்டும்‌ உத்தர, அதர, த*க்ஷிண) என்ற சொற்களுக்குப்பின்‌, ஏனப்‌ (ஏன) 
ஒட்டு விருப்பாக வரும்‌. 

உத்தரேண (அ) உத்தராத்‌ (அ) உத்தரதோ வஸதி, (அ) ரமணீயம்‌ 
த'க்ஷிணேன, த*க்ஷிணாத்‌, த£௯ஷிணதோ, அத*ரேண, அத*ஸ்தாத்‌, அத*ராத்‌ 
ஆனால்‌, 'வெகுதூரம்‌' என்ற பொருளைச்‌ சுட்டும்போது உத்தராதி' வஸதி 
'அவன்‌ வடக்கே வெகுதூரத்தில்‌ வசிக்கிறான்‌" உத்தராத்ரதகத: 'அவன்‌ 
வடக்கேயிருந்து வந்திருக்கிறான்‌" (5ஆம்‌ வேற்றுமைப்‌ பொருளில்‌) 5.3.39 
வரையில்‌ “அபஞ்சம்யா:' தொடரும்‌. 


தக்ஷிணாத்‌? ஆச்‌ 

'தாக்ஷிண' என்ற சொல்லுக்குப்பின்‌ ('அஸ்தாதி'யின்‌ பொருளில்‌) ஆச்‌ (ஆ) 
ஒட்டு வரும்‌ (5ஆம்‌ வேற்றுமையுருபின்‌ பதிலியாக அல்ல) 

தக்ஷிணா வஸதி (அ) ரமணீயம்‌ (அ) ஆகத: 


ஆஹி ச தூ£ரே 

'வெகு தூரம்‌' என்ற பொருளில்‌, 'ஆஹி' என்ற ஒட்டும்‌, 'த*க்ஷிண' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ 'அஸ்தாதி'பின்‌ பொருளில்‌ வரும்‌. அதாவது 'ஆச்‌' ஒட்டு 
டன்‌, ஆஹி என்ற ஒட்டும்‌ தக்ஷிண வுக்குப்பின்‌ வரும்‌. த*க்ஷிணாஹி வஸதி 
தக்ஷிணா வஸதி 

அவன்‌ தெற்கே வெகுதூரத்தில்‌ வசிக்கிறான்‌ 


உத்தராச்‌ ச 

'உத்தர வடக்கு” என்ற சொல்லுக்குப்‌ பின்னும்‌ மேற்கூறிய வொட்டுக்கள்‌, 
மேற்குறிப்பிட்ட பொருளைச்‌ சுட்டுமாறு வரும்‌. உத்தராஹி வஸதி 

உத்தரா வஸதி 


பூர்வாத£ரா வராணாமஸி புரத“வ ரஸ்‌'சைஷாம்‌ 

பூர்வ, அத*ர, அவர ஆகியவைகளோடு 'அஸ்தாதி'யின்‌ பொருளில்‌ 'அஸி' 
ஒட்டு வரும்‌. இவ்வொட்டு இணைக்கும்‌ போது இச்சொற்களுக்கு முறையே 
புர்‌, அத்‌, அவ்‌ ஆகியவைகள்‌ ஆதேசமாகும்‌. 

புரோ வஸதி 

அதே வஸதி 

அவோ வஸதி 


211 பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 
5.3.40 அஸ்தாதி ச 
மேற்கூறிய சொற்களுக்குப்பின்‌ 'அஸ்தாதி' ஒட்டு வரும்‌ போதும்‌ மேலே 
குறிப்பிட்டவை அவைகளுக்குப்‌ பதிலியாகும்‌. 
புரஸ்தாத்‌" வஸதி 
அத“ஸ்தாத்‌" வஸதி 


[ப 
[2] 
ஆ 
ஆ 


விப“ரஷா அவரஸ்ய 

'அவர' என்ற சொல்லைத்‌ தொடர்ந்து 'அஸ்தாதி' ஒட்டு நிற்கும்போது 'அவ்‌' 
ஆதேசம்‌ விருப்பாக வரும்‌. 

அவஸ்தாத்‌" வஸதி அல்லது அவரஸ்தாத்‌” வஸதி 

அவஸ்தாதரக'த: அல்லது அவரஸ்மதாதா கத: 


5.3.42 ஸங்க்‌“யாயா வித*ர்தே £ த*£ 
எண்ணுப்‌ பெயர்களுக்குப்பின்‌ த*£ ஒட்டு செயல்‌ செய்யப்படும்‌ விதத்தைச்‌ 
சுட்டும்போது வரும்‌. 
ஏகதள்பு£ங்க்தே - அவன்‌ ஒரு முறை உண்கிறான்‌.. 
த்‌'வித££ க£ச்சதி 'இருமுறை செல்கிறான்‌” 


5.3.43 அதி'கரண விசாலே ச 
ஒரு பொருளைப்‌ பங்கிடுதல்‌ அல்லது பகிர்ந்தளித்தல்‌ என்ற பொருளைச்‌ 
சுட்டவும்‌ எண்ணுப்‌ பெயருக்குப்பின்‌ 'த*£' ஒட்டு வரும்‌. 
ஒன்றைப்‌ பலவாக்குதல்‌ அல்லது பலவற்றை யொன்றாக்குதல்‌ என்பது 
'விசால' என்ற சொல்லின்‌ பொருள்‌. 
ஏகம்‌ ராஸிம்‌ பஞ்சத*£ குரு 
'ஒரு குவியலை ஐந்து பங்காக்கு' 
ஏகம்‌ ராஸிம்‌ அஷ்டதா குரு 


1 


எகாத்‌”தோ* த்‌*யமுஞ்‌ அன்யதரஸ்யாம்‌ 

'ஏக' என்ற எண்ணுப்‌ பெயருக்குப்பின்‌ த்‌*யழுக்‌ (த்ரயம்‌) 
'த*£'வுக்குப்‌ பதிலியாக விருப்பாக வரும்‌. 

ஏகத* ராஸிம்குரு, அல்லது ஐகத்‌'யம்‌ குரு 


௭ 


“தவி த்ர்யோஸ்‌ ' ச த”முஞ்‌ 

த்‌'வி (இரண்டு) த்ரி (மூன்று) என்ற எண்ணுப்‌ பெயர்களுக்குப்‌ பின்‌. த*முஞ்‌, 
(தம்‌), த“ வுக்கு விருப்பாக பதிலியாகும்‌. 

த்‌'விதாா, த்‌*வைத”ம்‌ 

த்ரித*ா, த்ரைத'ம்‌ 


வா: த'முஞந்தாத்‌ ஸ்வார்தே” ட*தராஸனம்‌ 
'த*முஞ்‌'ஐ யீற்றாகக்‌ கொண்ட சொற்களுக்குப்பின்‌. பொருள்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 212 


rr 


5.3.46 


5.3.47 


5.3.48 


5.3.49 


மாற்றமில்லாமல்‌, 'ட”' ஒட்டு (இறுதி உயிர்‌ கெட்டு) வரும்‌. மதி த்‌*வைத*ஈனி 
ஸம்ஸ்ரயந்தே 


ஏதூாச்ச 

த்‌'வி, த்ரி ஆகிய எண்ணுப்‌ பெயர்களுக்குப்பின்‌, 'த*£'வுக்குப்‌ பதிலியாக 
'ஏத'வும்‌ வரும்‌. த்‌*வேத*, த்‌*வைத*ம்‌, த்‌£வித*ா 

த்ரேதா, த்ரைத”ம்‌, த்ரித* 


யாப்யே பாஸப்‌ . 

பாஸப்‌ (பாஸ) என்ற ஒட்டு, 'இகழ்ச்சி அல்லது ஏளனம்‌ என்ற பொருளைச்‌ 
சுட்டுமாறு வரும்‌. 

வையாகரண பாஸ” - மோசமான இலக்கணக்காரன்‌, 

யாக்ஞிக பாஸ: கெட்ட நடத்தையுள்ள இலக்கணத்தில்‌ சிறந்த 
தேர்ச்சியுள்ளவன்‌ என்பதைச்‌ சுட்ட இவ்வொட்டு வராது. 


பூரணாத்‌” ப்கே" த்யாத்‌ அண்‌ 

முழுமையைச்‌ சுட்டும்‌ 'தீய' ஒட்டை யீறாகக்‌ கொண்ட, -எண்ணுப்‌ 
பெயருக்குப்பின்‌, 'அண்‌' ஒட்டு, 'பகுதி' என்ற பொருளில்‌ வரும்‌. 
இச்சூத்திரம்‌ சுரத்தைப்‌ பற்றியது, 'அண்‌' ஒட்டு இணைப்பதால்‌, சுரத்தில்‌ தான்‌ 
மாறுபாடு காணப்படும்‌. அதன்‌ வடிவத்திலல்ல. த்‌“வித்ய என்ற சொல்லின்‌ 
'தீ' உதாத்த சுரம்‌ பெறும்‌. அச்சொல்லோடு 'அன்‌' ஒட்டு இணைக்கும்போது 
'த்வி' உதாத்த சுரம்‌ பெறும்‌. 

த்‌'விதீயம்‌, 'இரண்டாவது'" 

'பூரண' என்ற சொல்‌, இச்சூத்திரத்துக்குத்‌ தேவையற்றது, ஆயினும்‌ 
இச்சொல்‌, தொடர்ந்து வரும்‌ சூத்திரத்துக்காக இங்கு 
பயன்படுத்தப்பட்டி ருக்கிறது. 


ப்ராக்‌ ஏகாதஸ'ப்‌*யோ அச்ச?ந்தஸி 

வேத மொழியைத்‌ தவிர்த்த மற்ற மொழிகளில்‌, முழுமையைச்‌ சுட்டும்‌ ஒட்டில்‌ 
முடியும்‌, (தனது பொருளையேயுணர்த்தும்‌) பதினொன்று வரையிலான 
எண்ணுப்‌ பெயர்களுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு வரும்‌. 

இதுவும்‌ சுரத்தைப்‌ பற்றியது. 

சதுர்த* 'ச' சுரம்‌ பெறும்‌ ஆனால்‌ ஏகாத£ஸ* 'ஸ' சுரம்‌ பெறும்‌ கர வேறுபாடு 
இங்கு இல்லை. 


ஷஷ்டாஷ்டமாப்‌'யாம்‌ ஞ ச 

மேற்கூறிய சூழலில்‌, ஷஷ்ட* அஷ்டம என்ற சொற்களுக்குப்பின்‌ 'ஞ' ஒட்டு 
வரும்‌. 

ஷாஷ்டஃ அல்லது ஷஷ்ட£ 

ஆஷ்டம: அல்லது அஷ்டம: 


5.3.52 


5.3.53 


5.3.54 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


மான பஸ்‌'வங்க/யோ: கன்லுகெள ச 

ஷஷ்ட?, அஷ்டம என்ற சொற்களுக்குப்பின்‌ முறையே 'கன்‌” ஒட்டும்‌, ஒட்டு 
கெடுதலும்‌. (முறையே) தான்ய அளவு, விலங்கின்‌ உடலின்‌ ஒரு அவயம்‌ என்ற 
பொருட்களை சுட்டும்போது வரும்‌. 

ஷாஷ்ட* அல்லது ஷஷ்ட: 'ஒரு தானிய எடையின்‌ ஆறில்‌ ஒரு பங்கு' 
அஷ்டம:, அஷ்டம: ஒரு விலங்கின்‌ உடலின்‌ எட்டாவது பகுதி. 


ஏகாத்‌” ஆகினிச்‌ சாஸஹாயே. 

'ஏக'" என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ஆகினிச்‌' (ஆகினி) என்றவொட்டு (அச்‌ சொல்‌ 
தனது பொருளைச்‌ சுட்டும்‌ போது) 'துணையற்ற' என்ற பொருளில்‌ வரும்‌. 
'கன்‌' ஒட்டும்‌ வரும்‌, கெடுதலும்‌ நிகழும்‌ என்பதை 'ச' சுட்டும்‌. கன்‌, அகினிச்‌ 
ஒட்டுக்கள்‌ கெடும்‌ ஏகாகின்‌ (ஏகாகீ முதல்‌ வேற்றுமை ஒருமை), ஏகக:,ஏக: 
தனியாக்‌ 


பூதபூர்வே சரட்‌ 

ஒரு பெயர்ச்‌ சொல்லுக்குப்பின்‌ சரட்‌ (சர) (பெண்பால்‌ ஒட்டு நீப்‌) 'இது 
முன்பேயிருந்தது' என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஆட்‌ யசர:- 'ஒரு காலத்தில்‌ செல்வந்தனாக விருந்தான்‌' 

ஆட்‌யசர்‌ (பெண்பால்‌) 


ஷஷ்ட்யா ரூப்ய ச 

ஆறாம்‌ வேற்றுமைப்‌ பெயர்ச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'ரூப்ய' என்ற வொட்டும்‌ 
('சரட்‌'டும்‌) 'ஒரு காலத்தில்‌ அல்லது முன்பு ஒருவனுக்குச்‌ சொந்தமாக 
இருந்தது' என்ற பொருளில்‌ வரும்‌. 

தேவத'த்தரூப்ய : (அத'வதத்த பூத பூர்வோ கெள: முன்பு தேவதத்தனுக்குச்‌ 
சொந்தமாக விருந்த பசு தே3வத”த்த சர: 


அதிஸாயனே தமபி'ஷ்டட்னெள 

மிகச்சிறந்த ஈடு இணையற்ற என்ற பொருளில்‌, தமப்‌ (தம்‌) இஷ்டன்‌ (இஷ்ட) 
என்றவொட்டுக்கள்‌ பெயர்ச்‌ சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

ஆட்‌யதம: 'இவர்கள்‌ எல்லோரும்‌ பணக்காரர்கள்‌. இவன்‌, இவர்கள்‌ 
எல்லோரையும்‌ காட்டிலும்‌ பெரிய பணக்காரன்‌". தரர்ஸனீய தம: படிஷ்ட: 
இவர்கள்‌ எல்லோரும்‌ கெட்டிக்காரர்கள்‌. இவர்களுள்‌. இவன்‌ மிகச்‌ சிறந்த 
கெட்டிக்காரன்‌. 

லகிஷ்ட*; 

திஙஸ்‌' ச 

வினைச்‌ சொல்லுக்குப்‌ பின்னும்‌ 'தமப்‌' ஒட்டு சிறப்பைக்‌ குறிக்கும்‌ போது 
வரும்‌.பசதி தமாம்‌. 'இவன்‌ எல்லோரையும்விடச்‌ சிறப்பா கச்‌ சமைக்கிறான்‌' 
ஜல்பதிதமாம்‌ “சிறப்பாகப்‌ பேசுகிறான்‌" 


முனைவர்‌ கு. மீனாட்சி - 214 


5.3.57 


5.3.60 


த்விவசன விப*ஜ்ய உபபதே தரப்‌ ,யஸுனெள 

இரு பொருட்களை ஒப்பிடும்‌ பொருளையோ அல்லது உபபதமாக வருஞ்‌ சொல்‌ 
அதனோடு நிற்கும்‌ சொல்லிலிருந்து வேறுபட்டது என்ற பொருளைச்‌ 
சுட்டும்போ தும்‌, தமப்‌ (தம), ஈயஸுன்‌ (ஈயஸ) என்றவொட்டுக்கள்‌ , ஒரு பெயர்ச்‌ 
சொல்‌ அல்லது வினைச்‌ சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

ஆட்‌“யதர:- இவனைவிட அவன்‌ பணக்காரன்‌ 

பசதிதராம்‌:- இவனைவிட அவன்‌ சிறப்பாகச்‌ சமைக்கிறான்‌ 

படீ'யான்‌ :- இவனைவிட அவன்‌ கெட்டிக்காரன்‌ 

மாது*ரா: பாட'லீபுத்ரகேப்‌ “ய: ஆட்‌யதர: பாடலீபுரத்திரத்தில்‌ வசிக்கும்‌ 
மக்களைவிட மதுரையில்‌ வசிக்கும்‌ மக்கள்‌ பணக்காரர்கள்‌" மாது£ரா: 
பாட 'லீபுத்ரகேப்‌“ய: படீ'யாம்ஸ: 


அஜாதி' குணவசனாத்‌” ஏன 

உயிரெழுத்தை முதலாகக்‌ கொண்ட ஓட்டுக்கள்‌ (அதாவது ஈயஸ்‌, இஷ்ட?) 
அடையைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களுக்குப்பின்‌ மட்டும்தான்‌ இணைக்கப்படும்‌. 
லக்‌*யான்‌, வகி*த்ரு 

ஆனால்‌ பாசகதர':, பாசகதம: 

இச்சூத்திரத்தில்‌ காணப்படும்‌ 'ஏவ' என்ற சொல்‌, ஒட்டின்‌ அடிச்‌ சொல்லுக்கு 
அல்ல... ஆகவே படு தர:, படு'தம: என்ற சொற்களும்‌ சரியானவைகளே. 


துஸ்‌' ச“ந்தஸி . 

£த்ரு' ஈற்றுப்‌ பெயர்ச்‌ சொற்களுக்குப்பின்‌, வேதமொழியில்‌, இவ்வொட்டுக்கள்‌ 
(இஷ்டசன்‌, ஈயஸ்‌) வரும்‌. இச்சூத்திரம்‌, அடைகளைத்தவிர, மற்ற 
சொற்களோடும்‌ வரலாமென்று உணர்த்துகிறது. 

த்ரு' - த்ருன்‌, த்ருச்‌ 

கரிஷ்ட?: (கர்த்ரு * இஷ்டன்‌ : கர்‌(6.4.154) இஷ்டன்‌) வெகு சிறப்பாகச்‌ 
செய்பவன்‌ 


ப்ரஸ'ஸ்யஸ்ய ஸ்‌*: 

இவ்வொட்டுக்கள்‌ தொடரும்போது 'ஸ்‌ர' 'ப்ரஸ'ஸ்ய'வுக்குப்‌ பதிலியாகும்‌. 
ஸ்‌'ரேஷ்ட“ - எல்லோரிலும்‌ சிறந்தவன்‌ 

ஸ்‌'ரேயான்‌ - இருவரில்‌ சிறந்தவன்‌ 


ஜ்ய ச 

இவ்வொட்டுக்களுக்குமுன்‌, 'ப்ரஸ'ஸ்ய'வுக்குப்‌ பதிலியாக 'ஜ்ய' வரும்‌. 
ஜ்யேஷ்ட?: - எல்லோரையும்விட புகழ்‌ வாய்ந்தவன்‌ 

ள்‌ ன்‌ இணனைலிட ்‌ தத பந்தனம்‌ 

'ஈயஸ்‌' இய 'ஈ'க்குப்‌ பதிலியாக 'ஆ' வரும்‌ (6.4.160) 


5.3.64 


5.3.66 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


வ்ருத்‌“த“ஸ்ய ச 

'வ்ருத்‌த* என்ற சொல்லுக்குப்‌ பதிலியாகவும்‌ 'ஜ்ய' (இவ்வொட்டுக்கள்‌ 
தொடரும்போது) வரும்‌. | 

ஜ்யேஷ்ட?: எல்லோரையும்விட மூத்தவன்‌ 

ஜ்யாயான்‌ - இருவரில்‌ மூத்தவன்‌ 


அந்திக பராடயோர்‌ நேத”ஸாதெ“ள 

அந்திக, பாட” என்ற சொற்களுக்கு முறையே, நேத, ஸாத” என்பவைகள்‌, 
இவ்வொட்டுக்கள்‌ தொடரும்போது பதிலியாகும்‌. 

நேதி"ஷ்டம்‌, 

நேதீய: 

ஸாதி£ஷ்டம்‌ 

ஸாதீ“ய: 


யுவால்பயோ: கன்‌ அன்யதரஸ்யாம்‌ 
'யூவன்‌', அல்ப என்ற சொற்களைத்‌ தொடர்ந்து இவ்வொட்டுக்கள்‌ வரும்போது 1 
'கன்‌' அச்சொற்களுக்கு விருப்பாக பதிலியாகும்‌. 

கனிஷ்ட: அல்லது யவிஷ்ட?: 'இவர்கள்‌ எல்லோரையும்‌ விட இவன்‌ 
இளையவன்‌ ' 

கனீயான்‌ அல்லது யவீயான்‌ 'இவ்விருவர்களில்‌ இவன்‌ சிறியவன்‌ அல்பிஷ்ட “ 
அல்லது கனிஷ்ட“ 

அல்பீயான்‌ அல்லது கனீயான்‌ 


வின்‌ மதோர்லுக்‌ 

இஷ்ட?ன்‌, ஈயஸுன்‌ ஒட்டுக்கள்‌ தொடரும்போது. வின்‌. மதுப்‌ ஒட்டுக்கள்‌ 
கெடும்‌. 

ஸ்‌ரக்‌வின்‌ - ஸ்ரஜிஷ்ட: அல்லது ஸ்ரஜீயான்‌ 

த்வக்‌”வத்‌ - த்வசிஷ்ட: அல்லது த்வசீயான்‌ வின்‌, மத்‌ ஒட்டுக்களில்‌ மு டியுஞ்‌ 
சொற்களில்‌ (Comparitive) (Superlative) ஈயஸ்‌. இஷ்டசன்‌ ஒட்‌ 
டுக்களிணைத்து ஆக்கப்படுமென்பதைச்‌ சுட்டும்‌ (ஞாபகம்‌) இச்சூத்திரம்‌. 


ப்ரஸம்ஸாயாம்‌ ரூபப்‌ 

ரூபப்‌ (ரூப) ஒட்டு. பெயர்ச்சொல்‌. (அ) வினைச்‌ சொற்களுக்குப்பின்‌ 'புகழ்ச்சி' 
என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ போது வரும்‌. 

வையாகரணரூப - புகழ்‌ வாய்ந்த இலக்கணக்காரர்‌ 

பசதி ரூபம்‌ (ஒரு). சிறந்த சமையற்காரன்‌ 

பசரோரூபம்‌ (இரு) சிறந்த சமையற்காரர்கள்‌ 

பசந்திரூபம்‌ (பன்‌) சிறந்த சமையற்காரர்கள்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 216 


5.3.67 


ஈஷத்‌” அஸமாப்தெள கல்பப்‌” தே"ஸ்‌'ய தே'ஸீயர: 

கல்பப்‌ (கல்ப); தேஃஸ்ய, தே/ஸீய (தேஸீய) என்ற வொட்டுக்கள்‌, 
பெயர்ச்சொல்‌, வினைச்‌ சொற்களுக்குப்பின்‌ 'சிறிது குறைந்த' என்ற 
பொருளில்‌ வரும்‌. படு'கல்ப:, படு' தே”ஸ்ய', படுதே"ஸ்‌'ப: 'சிறிது குறைந்த 
கெட்டிக்காரன்‌. அதாவது முழுவதும்‌ கெட்டிக்காரனல்ல 'சுமாரான 
கெட்டிக்காரன்‌. 

பசதிகல்பம்‌, பசதி தேூஸ்யம்‌, 

பசதி தேஸ்‌!யம்‌ (வினைச்‌ சொல்‌) 


விபா“ஷா ஸு போ ப£ஹாசச்‌ புரஸ்தாத்‌ து 

வேற்றுமையுருபுடன்‌ சேர்ந்து நிற்கும்‌ பெயர்ச்‌ சொல்லோடு பஹுச்‌ (பஹு) 
ஒட்டு விருப்பாக மேலே குறிப்பிட்ட பொருளில்‌ வரும்‌. இவ்வொட்டு மற்ற 
வொட்டுக்களைப்‌ போல சொற்களுக்குப்பின்‌ வராமல்‌, அவைகளுக்கு 
முன்னால்‌ நிற்கும்‌. 

'பஹாுச்‌' சின்‌ 'ச்‌, இறுதியசை உதாத்தசுரம்‌ பெறும்‌ என்று சுட்டும்‌. 
பீஹுபடு: 'சுமாரான கெட்டிக்காரன்‌ 

பஹுரு“டீ” த்‌*ராக்ஷா - சுமாரான இனிப்புள்ள திராட்சை 


ப்ரகார வசனே ஜாதீயர்‌ 

தனிச்சிறப்பைக்‌ குறிக்கும்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'ஜாதீய' வொட்டு 
வரும்‌. 

படு'ஜாதீய 'அவன்‌ கெட்டிக்கார வர்க்கத்தைச்‌ சேர்ந்தவன்‌" 


ப்ராகி'வாத்‌ க: 
'க' ஒட்டு, இலே ப்ரதிக்ருதெள (5.3.96) என்ற சூத்திரம்‌ வரையில்‌ தொடர்ந்து 
பயன்படுத்தப்படும்‌, அஸ்‌'வக: 'யாருடைய குதிரை? பார்க்க 5.3.73 


அவ்யய ஸர்வநாம்னாம கச்‌ ப்ராக்‌ டே* 

அகச்‌ (அக்‌) ஒட்டு, அவ்யயம்‌, மாற்றுப்‌ பெயர்‌ (ஸார்வநாமன்‌) ஆகிய 
சொற்களோடு, அவைகளின்‌ ஈற்றயல்‌ உயிருக்கு முன்‌ இணைக்கப்படும்‌. 
இவைகள்‌ 'ப்ராகிவீய' வொட்டுக்களின்‌ பொருளைச்‌ சுட்டும்‌ 'ச்‌' (அகச்சின்‌) 
ஈற்றசை உதாத்த சுரம்பெறும்‌ என்று சுட்டுகிறது. 

இவ்வொட்டு வினைச்‌ சொல்லுடனும்‌ வரும்‌. 

உச்சை: * அக : உ'சச்‌ + அக்‌ * ஐ : உ'ச்சகை: 

நீசகை: 

விஸ்‌'வகே (“விஸ்‌'வே) 

இவ்வொட்டுக்கள்‌, ப்ராதிபதிகம்‌, வேற்றுமைச்‌ சொல்‌ இரண்டுடனும்‌ வரும்‌. 
ஸர்வகே. முதலியவைகளில்‌ வேற்றுமைச்‌ சொல்லுடன்‌ இவ்வொட்டு 


- இணைக்கப்பட்டிருக்கிறது. 


217 


5.3.72 


5.3.73 


5.3.74 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


யுஷ்மகாபி:, அஸ்மகாபி:, யுவகயோ: ஆகியவற்றில்‌, பிராதிபதிகங்களோடு 


்‌ இவ்வொட்டிணைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யுஷ்மத்‌?, அஸ்மத்‌ 


ஆகியவைகளுடன்‌ இவ்வொட்டிணைக்கப்பட்டி ருக்கிறது. 


'த்வ்யகா, மயகா, த்வயகி, மயகி, ஆகியவைகளில்‌, இவ்வொட்டுத்வயா, மயா 


(மூன்றாம்‌ வேற்றுமைச்‌ சொல்‌) த்வயி, மயி, (7ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்‌) 
என்பவைகளுடன்‌ வருவதைக்‌ காணலாம்‌. ஆகவே, ஒ, ஸ, ப* என்ற 
வெழுத்துக்களை முதலாகக்‌ கொண்ட வேற்றுமையுருபுகள்‌ தொடரும்‌ போது 
'அக' ஒட்டு, ப்ராதிபதிகங்களுடனும்‌, மற்ற இடங்களில்‌, வேற்றுமைச்‌ 
சொல்லுடனும்‌ வருமென்பது, இவ்வெடுத்துக்காட்டுக்களிலிருந்து 
தெளிவாகிறது. 


வா: அகச்‌ ப்ரகரணே தூஷ்ணீம: காம்‌ ப்ரத்யய: வக்தவ்ய: 
காம்‌ ஒட்டு, 'தூஷ்ணீம்‌' என்ற அவ்யயத்தோடு வரும்‌. 
தூஷ்ணீம்‌ * கா - தூஷ்ணீ காம்‌ ஆஸ்தே 

'பேசாமல்‌ இருக்கிறான்‌" 


வா: ஸீலே கி மலோபஸ்‌'ச வக்தவ்ய: 

ஆனால்‌, அது அவன்‌ வழக்கம்‌ என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ போது 'க'வொட்டு 
வரும்‌. 'தூஷ்ணீம்‌' இன இறுதி 'ம்‌' கெடும்‌. தூஷ்ணீக: 'மெளனமான ' பசதகி, 
(வினைச்‌ சொல்லுடன்‌) 


கஸ்ய ச த 

ஒரு அவ்யயத்தினிறுதி 'க"வுக்குப்‌ பதிலியாக “த” 'அசுச்‌' ஒட்டு 
தொடரும்போது வரும்‌. 

திக்‌ - த*கித்‌ 

ஹிருக்‌ - ஹிரகுத்‌ 


அக்ஞாதே 

தெரியாத ஒருவனையோ, ஒன்றையோ பற்றிக்கூறும்போது, சு , அ/க 
ஓட்டுக்கள்‌, மேற்கூறியவைகளுக்குப்பின்‌ வரும்‌ அக்ஞாத (தெரியாத) 
என்பது, 'ஒரு பொருளைப்‌ பற்றியது அல்ல. அப்பொருளோடு மற்ற 
பொருளுக்குள்ள தொடர்பு என்பதைக்‌ குறிக்கும்‌. 

அஸ்வக: - 'யாருடைய குதிரை?' 

உச்சகை: உயர்வான (இது பற்றி தெரியாமலிப்பது) 

பசதகி 'அவன்‌ சமைக்கிறான்‌ அப்படியா" 


குத்ஸிதே 

ஒரு பொருளைப்பற்றி இகழ்ச்சியாகப்‌ பேசும்போது மேலே 
குறிப்பிட்டவொட்டுக்கள்‌ வரும்‌. 

அஸ்‌'வக: மோசமான குதிரை 


முனைவர்‌ கு. மீனாட்சி 218 


5.3.75 


உச்சகை:, பசதகி 'மோசமாக சமைக்கிறான்‌' 


ஸம்க்ஞாயாம்‌ கன்‌ 

ஆக்கப்பட்டசொல்‌ பெயர்ச்‌ சொல்லாகும்போது, 'கன்‌' ஒட்டு மேற்கூறிய 
பொருளில்‌ வரும்‌. 

ஸுத்ரக:, தாரக: 


.. அனுகம்பாயாம்‌ 


இரக்கம்‌, அன்பு ஆகியவற்றைச்‌ சுட்டும்போது மேலே கூறியவொட்டுக்கள்‌ 
வரும்‌. 

புத்ரக:, வத்ஸக: 'பாவம்‌, குழந்தை' 

ஸ்வபிதகி 'பாவம்‌, தூங்குகிறான்‌" 


நீதெள ௪ தத்‌£யுக்தாத்‌ 

'க' அல்லது 'அகச்‌' ஒட்டுக்கள்‌ முறையே, பெயர்‌ அல்லது வினைச்‌ 
சொற்களுக்குப்பின்‌ இரக்கத்துடன்‌ உதவுதல்‌ அல்லது வருத்தமகற்றுதல்‌ 
என்ற பொருளைச்‌ சுட்ட இணைக்கப்படும்‌. 

ஹந்த தே தரானகா: பார்‌, இதோ உனக்குத்‌ தானியம்‌ (இருக்கிறது) 
ஏஹகி - தயவு செய்து வா. 

இதற்கு முந்திய சூத்திரத்தில்‌ இவ்வொட்டுக்கள்‌, பரிதாபத்துக்குரிய ஆள்‌ 
அல்லது செயலைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களோடு இணைக்கப்படுமென்பதைக்‌ 
குறிக்கும்‌ இச்சூத்திரம்‌, பரிதாபத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்‌ அல்லது 
செயலையுணர்த்தும்‌ சொற்களோடு இவ்வொட்டு இணைக்க 
வேண்டுமென்று கூறுகிறது. 


ப£ஹ்வசோ மனஷ்யராம்ன: ட2ச்‌ வா 

இரண்டசைகளுக்கும்‌ மேற்பட்ட அசைகளைக்‌ கொண்ட, மனிதனு டைய ' 
பெயரைச்‌ சுட்டும்‌ சொற்கள்‌ அல்லது இரக்கத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொல்‌ அல்லது 
இரக்கத்துடன்‌ உதவுதல்‌ என்ற பொருளைச்‌ சுட்டுஞ்‌ சொல்‌ 
ஆகியவைகளுக்குப்பின்‌ டச்‌ (இக) ஒட்டு விருப்பாக வரும்‌. 

தே”விக: (தேவத”த்த * இக - தேவிக: (5.3.83) அல்லது தேவத£த்தக: 'பாவம்‌ 
தேவதத்தன்‌" 


க'னிலசெள ச ்‌ 

மேற்சூத்திரத்தில்‌ குறிப்பிட்ட சூழ்நிலையில்‌, க*ன்‌ (இய), இலச்‌ (இல) 
ஒட்டுக்களும்‌ வரும்‌. 

தே”விய:, அத”வில:, தேவிக:, தே£வத”த்தக: 


ப்ராசாமுபாதே': அட*ச்வுசெள ச 
கீழ்த்திசை இலக்கணக்காரர்களின்‌ கருத்துப்படி, அடச்‌ (அட3வுச்‌ (அக) 


12 


219 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


ஒட்டுக்கள்‌, 'உப வை முதலாகக்‌ கொண்ட மனிதனின்‌ பெயரைக்‌ குறிக்குஞ்‌ 
சொற்களுக்குப்பின்‌ வரும்‌. 'ச' மேற்கூறிய ஒட்டுக்களும்‌ இச்சொல்லுடன்‌ 
வருமென்பதைச்‌ சுட்டுகிறது. மேற்கூறிய பொருட்களைத்தான்‌, இச்சொல்லும்‌ 
உணர்த்தும்‌. 

உபேந்த்ரத'த்த: (1) உபேந்த்‌“ரத“த்தக: (கன்‌) (2) உபிக: (ட2ச) (3) உபில: 


I (இலச்‌) (4) உபிய: (கன்‌) (5) உபக: (வுச்‌) (6) உபட?; (அடச்‌) 


5.3.82 


ஜாதிநாம்ன: கன்‌ 

ஒரு இனத்தைச்‌ சுட்டும்‌ (மனிதனின்‌) பெயருக்குப்பின்‌ (மேற்‌ கூறிய 
பொருட்களில்‌) கன்‌ ஒட்டு வரும்‌. 

வ்யாக்‌“ரக:, ஸிம்ஹக:, வ்யாக்ர, புலி, ஸிம்ஹ சிங்கம்‌" என்ற விலங்குகளின்‌ 
பெயர்கள்‌ உருவணியாக மனிதனையும்‌ குறிக்கப்படும்‌. 


அஜினாந்தஸ்‌ யோத்தரபத? லோபஸ்‌! ச 

'அஜின' என்ற சொல்லையிறுதியாகக்‌ கொண்ட மேலே கூறியவாறமைந்த 
மனிதனின்‌ பெயருக்குப்பின்‌ “கன்‌' ஒட்டு 'இரங்குதல்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 
இவ்விறுதிச்‌ சொல்‌ கெடும்‌. 

வ்யாக்‌*ராஜின: - வ்யாக்‌*ரக: 

ஸிம்ஹாஜின: - ஸிம்ஹக: 


டரஜாதரதூர்த்‌'வம்‌ த்‌'விதீயாத' ச' 

மேலே விதிக்கப்பட்ட ட2(5.3.78), அல்லது, உயிரெழுத்தை முதலாகக்‌ கொண்ட 
வொட்டுக்கள்‌ தொடர்ந்து வரும்போது மனிதனின்‌ பெயரைக்‌ குறிக்குஞ்‌ 
சொல்லின்‌, இரண்டாவது உயிருக்குப்பின்‌ நிற்கும்‌ பகுதியெல்லாம்‌ கெடும்‌. 
தேவதத்த * இக: - தேவிக: 

இங்கு,இரண்டாவது உயிரான அ(வ)வுக்குப்பின்‌ நிற்கும்‌ 
எல்லாவெழுத்துக்களும்‌, 'இக' தொடரும்போது கெடுகிறது. தே”விய: 

ே தவில: 


வா: சதுர்த£ாதச ஊர்த்‌*வஸ்யலோ போ வக்தவ்ய: சில சொற்களின்‌, 
நான்காவது உயிரெழுத்துக்குப்பின்‌ நிற்கும்‌ எழுத்துக்கள்‌ எல்லாம்‌ கெடும்‌. 
ப்‌1ருஹஸபதித£த்த: - ப்‌'ருஹஸ்பதிக:, ப்‌”ருஹஸ்பதிய:, ப்ருஹஸ்பதில: 


வா: அனஜாதெள விபராஷா லோபோ வக்தவ்ய: ஒரொட்டின்‌ 
முதலெழுத்து உயிராக அமையாமலிருந்தால்‌, மறைதல்‌ விருப்பாகும்‌. 
தேவ தத்தக:, தே விக: 


வா: லோப: பூர்வபத”ஸ்ய ச 
டரஜாதாவனஜாதெள ச வக்தவ்ய: 
உயிரெழுத்தோ அல்லது வேறெழுத்துக்களையோ முதலாகக்கொண்ட 


முனைவர்‌ கு. மீனாட்சி 220 


முதலியவொட்டுக்கள்‌ தொடரும்போது, முதலுறுப்பினர்‌ கெடும்‌. 
தே'வத"த்த: - த'த்திக்‌:, த'த்தில:, த'த்திய: த'த்தக: 


வா: வினாபி ப்ரத்யயேன பூர்வ உத்தரபத'யோர்‌ விபாஷா லோபோ 


. வக்தவ்ய: 


ஒட்டிணைக்காவிட்டாலும்‌, முதல்‌ அல்லது இறுதியுறுப்பினர்‌ மேற்கூறிய 
சூழலில்‌ விருப்பாகக்‌ கெடும்‌. 
தே"வத'த்த;- த'த்த: அல்லது தேவ: 


வா: உவர்ணால்ல இலஸ்ய ச 
'உ' வீற்றுச்‌ சொல்லோடு நிற்கும்‌ 'இல' ஒட்டுக்கு 'ல' பதிலியாகும்‌. 
பரனுத"த்த:- பரனுல:, வஸாத“த்த: - வஸுல: 


வா: த்‌'விதீயாதசோ லோபே ஸந்த்யக்ஷர த்‌'விதீயத்வே ததுதே*ர்‌ 
லோப வசனம்‌ 

இரண்டாவது உயிர்‌ ஒ, ஒள,ஏ,ஐ (ஸந்த்‌“யக்ஷர) ஆகுமானால்‌, இவைகளின்‌ 
முதலெழுத்து கெடும்‌. 

லஹோட: > லஹிக: 


வா: ஏகாக்ஷர பூர்வபதானாமுத்தர பதலோபோ வக்தவ்ய: 
முதலுறுப்பினர்‌ ஒரசை கொண்டதானால்‌, இரண்டாமுறுப்பினர்‌ கெடும்‌. 
வாசிக: கவாகீ'ஸ': (வாக்‌ 4 ஈஸ”) 

ஷடி'க: (“ஷஷ்‌) என்ற சொல்‌ இதற்குப்புறனடை. இது ஷட*ங்கு"லித தத்த: 
என்பதிலிருந்த ஆக்கப்பட்டது. 


ஸே'வல ஸுபரி விஸால வருணார்யமாத்னாம்‌ த்ருதீயாத்‌ ஸே'வல, ஸுபரி, 
விஸால, வருண அர்யம ஆகிய சொற்களில்‌ தொடங்கும்‌ மனிதனின்‌ 
பெயரைச்‌ சுட்டுஞ்‌ சொற்களின்‌ மூன்றாம்‌ உயிரெழுத்தின்பின்‌ நிற்கும்‌ பகுதி, 
'ட” ஒட்டு அல்லது உயிரெழுத்தை முதலாகக்‌ கொண்ட ஒட்டுத்‌ 
தொடரும்போது கெடும்‌. 

ஸேவலிக:, ஸேவலிய:, ஸேவலில: 

ஸுபரிக:, ஸுபரிய:, ஸுபரில: 

விஸாலிக:, விஸாலிய:, விஸாலில: 

வருணிக:, வருணலிய:, வருணில: 

அர்யமிக:, அர்யமிய:, அர்யமில: 


வா: ஸே'வலாதீனாம்‌ த்ருதீயாத சோ லோப: 

ஸ சாக்ருத ஸந்தீ“னாமிதி வக்தவ்யம்‌ : 

'ஸே'வல' முதலியவைகளின்‌ மூன்றாம்‌ உயிரென்பது, 

புணர்ச்சி மூலம்‌ கிடைக்கப்பெற்ற உயிரல்ல என்று குறிப்பிடவேண்டும்‌. 


221 


5.3.87 


5.3.89 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


காட்டாக, ஸே'வலேந்த்‌"ர தத்த: 

என்ற சொல்‌, ஸே'வல * இந்த்ர - அஸ'வலேந்த்ர * தத்த - ஸேவ லேந்த்‌ர 
தத்த: இச்சொல்லிலிருந்து ஆக்கப்படும்‌ சொல்‌ ஸேவலிக: என்று 
தானாகும்‌. அதாவது, ஸேவலவின்‌ 'ல்‌'க்குப்பிறகு நிற்கும்‌ 'அ தான்‌ 
மூன்றாவதான உயிர்‌. 


அல்‌ பே 

மேலே குறிப்பிட்ட ஒட்டுக்களான 'க' (5.3.70)வும்‌ மற்றவைகளும்‌, 'சிறிய 
அளவு' என்ற பொருளைச்‌ சுட்ட இணைக்கப்படும்‌. 

தைலக:- 'கொஞ்சம்‌ எண்ணெய்‌' 

உச்சகை: சிறிது உயரம்‌' 

பசதகி 'அவன்‌ குறைவாகச்‌ சமைக்கிறான' 


ஹ்ரஸ்வே 
மேற்கூறியவொட்டுக்கள்‌ 'குட்டையான' அல்லது சிறிதான என்ற பொருளில்‌ 
வரும்‌. 

வ்ருக்ஷக: - 'சிறிய அல்லது குட்டையான மரம்‌' 


ஸம்க்‌“ஞாயாம்‌ கன்‌ 

குட்டையான பொருள்‌ ஒரு பெயராகுமானால்‌, 'கன்‌' ஒட்டு வரும்‌. 
வம்ஸக:- சிறிய மூங்கில்‌ 

தண்டூக:- சிறிய தடி 

இச்சூத்திரம்‌ 'க' வருவதைத்‌ தடுக்கிறது. 


குடீ'ஸூமீ ஸு'ண்டு£ப்‌யோ ர: 

குடீ', ஸ'மீ, ஸுண்ட*ஈ ஆகியவைகளுக்குப்பின்‌ 'குட்டை' என்ற பொருளில்‌ 
'ர' ஒட்டு வரும்‌. 

குடீர: குட்டையான,ஸ'மீர: 'குட்டையான மரம்‌ ஸுண்ட ர: 
குட்டையான துதிக்கை' இது 'க'வொட்டு வருவதைத்‌ தடை செய்கிறது. 
இங்கு முதல்‌ சொல்‌ பெண்பாலாகவும்‌ ஆக்கப்பட்ட சொல்‌ ஆண்பாலிலும்‌ 
அமையும்‌. 


குத்வா டு“பச்‌ 
குது 'ஜாடி' என்ற சொல்லுக்குப்பின்‌ டு'பச்‌ (உப) ஒட்டு மேற்கூறிய பொருளில்‌ 


வரும்‌. 
குதுப: அல்லது குதுபம்‌ 'தோலாற்‌ செய்யப்பட்ட சிறிய எண்ணெய்‌ வைக்கும்‌ 


ஜாடி 


காஸு கோனிப்‌“யாம்‌ ஷ்டரச்‌ 
காஸு. கோணி என்ற சொற்களுக்குப்பின்‌, ஷ்டரச்‌ (தர) ஒட்டு சிறியது என்ற 


இன்ன்வர்‌ கு. மீனாட்சி ்‌ ்‌ 222 


பொருளில்‌ வரும்‌. 
காஸூதரீ - சிறிய ஈட்டி 
கேள்ணீதரீ - சிறிய சாக்கு 


வத்ஸோக்ஷ£ஸ்‌' வருஷபே“ப்‌யஸ்‌ ௪ தனுத்வே 

ஷ்டரச்‌ ஒட்டு, வத்ஸ, அஸ்‌'வ ௬ுஷப” ஆகியவைகளுக்குப்பின்‌ 'இளமை' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

வ்த்ஸதர:. இளங்கன்று” 

உக்ஷதர: 'இனம்‌ எருது' 

அஸ்‌'வதர: இளங்குதிரை 

௬ுஷப£தர: 'இளங்காளை' 


கிம்‌ யத்‌ ததோ" நிர்த*£ரரணே த்‌*வயோர்‌ ஏகஸ்ய டதரச 

கிம்‌, யத்‌”, தத்‌” ஆகியவைகளுக்குப்‌ பின்‌, 'இரண்டிலொன்று தீர்மானித்தல்‌' 
என்ற பொருளில்‌ ட“தரச்‌ (அதர) ஒட்டு வரும்‌. இச்சொற்களிறுதியான இம்‌, 
அத்‌ கெடும்‌ கதரோ ப*வதோ: கட?:- உங்களிருவரில்‌ யார்‌ கட பிராம்மணர்‌? 
கதரோ ப'வதோ: படு:- உங்களிருவரில்‌ யார்‌ கெட்டிக்காரன்‌? 

யதா: பவதோ: ததர ஆக”ச்ச“து 'உங்களிருவரில்‌ யார்‌ தேவதத்தனோ அவன்‌ 
வாட்டும்‌' இனம்‌, செயல்‌, குணம்‌, பெயர்‌ முதலியவற்றால்‌, ஒருவனை 
மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்திக்காண்பது நிர்த்தாரணம்‌. 


வா ப£ஹுூனாம்‌ ஜாதி ப்ரஸ்னே ட”தமச்‌ 

மேலே குறிப்பிட்ட சொற்களுக்குப்பின்‌, ட“தமச்‌ (அதம்‌) ஒட்டு, 
பலவற்றிலிருந்து ஒன்றை இனத்தின்‌ மூலம்‌ வேறுபடுத்துதல்‌ என்ற 
பொருளில்‌ இணைக்கப்படும்‌. 

சுதமோ ப*வதாம்‌ கட“ உங்களில்‌ யார்‌ கட பிராம்மணர்‌?” 

யதமோ ப“வதாம்‌ கட* தம ஆக'ச்ச2து 'உங்களுள்‌ யார்‌ கட பிராம்மணனோ 
அவர்‌ வரட்டும்‌' அசுச்‌ (5.3.71) ஒட்டும்‌ வருமென்பதை 'வா' சுட்டும்‌. யகோ 
ப£வதாம்‌ கட ஆகசச்சது. 


ஏகாச்‌ ச ப்ராசாம்‌ 

மேலே குறிப்பிட்ட பொருட்களில்‌ ட “தரச்‌, ட£தமச்‌ ஒட்டுக்கள்‌, 'ஏக' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ வருமென்பது கிழக்கத்திய இலக்கணகாரர்களின்‌ கருத்து/ 
ஏகதரோ ப£வதோ தே”வத”த்த: 

உங்களிருவரில்‌ ஒருவர்‌ தேவதத்தன்‌ 

ஏகதமோ ப“வதாம்‌ தே”வத”த்த: 

உங்களில்‌ (பூன்மை) ஒருவர்‌ தேவதத்தன்‌ 


அவக்ஷேபனே கன்‌ 
ஒரு பெயர்ச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'கன்‌' 'க' ஒட்டு கிண்டல்‌ அல்லது கேலியாகக்‌ 


223 


5.3.96 


5.3.99 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


குறிப்பிடுதல்‌' என்ற பொருளில்‌ இணைக்கப்படும்‌. ' 
வ்யாகரணசு: 'இலக்கணத்தில்‌ குறைந்த தேர்ச்சியுள்ள 


இவே ப்ரதிக்ருதெள 

இதைப்‌ போன்ற' என்ற பொருளில்‌ 'கன்‌' ஒட்டு ஒரு சொல்லுக்குப்பின்‌ 
உருவம்‌, 'படிமம்‌' 

என்ற பொருளில்‌ வரும்‌. 

அஸ்‌'வக: குதிரையின்‌ உருவச்சிலை, அல்லது படிமம்‌ ஆனால்‌ கெளைரிவ 
கவய: 


ஸம்க்‌'ஞாயாம்‌ ச 

(இதைப்‌ போன்ற என்ற பொருளில்‌ 'கன்‌' ஒட்டு) ஆக்கப்பட்ட சொல்‌ ஒரு 
பெயரைச்‌ சுட்டும்போது இணைக்கப்படும்‌. 

அஸ்‌'னக: குதிரையை நினைவூட்டும்‌ ஒரு பொருள்‌ 


லுப்‌ மனுஷ்யே 

ஆக்கப்பட்ட சொல்‌ 'மனிதன்‌' என்ற பொருளைச்‌ சுட்டும்போது ஒட்டு கெடும்‌ 
(லுப்‌) ஆயினும்‌ அதன்‌ எண்ணும்‌ பாலும்‌ கெடாது. சஞ்‌ சா புல்லால்‌ 
செய்யப்பட்ட மனிதன்‌” புல்லுரு 


ஜீவிகார்தே£ ச அபண்யே 

ஒருவன்‌ பிழைப்புக்காக ஆக்கப்பட்ட உருவம்‌ விற்பதற்காக அல்ல என்ற 
பொருளைச்‌ சுட்டும்போதும்‌, மேற்கூறியவாறு 'கன்‌' ஒட்டு கெடும்‌. 
வாஸுதேவ: 'பிழைப்புக்காக ஆக்கப்பட்ட வாஸுதேவனின்‌ உருவ ச்‌ சிலை' 
ஆனால்‌ அல்‌'லகான்‌ விக்ரீணாதி "குதிரைகளின்‌ உருவச்சிலைகளை 
விற்கிறான்‌" 


5.3.100 தேவ பத5தி“ப்‌*பஸ்‌' ச 


தேவ பத” முதலிய சொற்களுக்குப்பின்‌ நிற்கும்‌ உருவம்‌ என்ற பொருளைச்‌ 
சுட்டும்‌ கன்‌ ஒட்டு (5.3.96. 97) மேற்கூறியவாறு கெடும்‌ 
தேவ பத”: - இடப்பெயர்‌ 


5.3.101 வஸ்தேர்‌ டூஞ்‌ 


ட£ஞ்‌ (ஏய) என்ற வொட்டு வஸ்தி என்ற சொல்லுக்குப்பின்‌ இதைப்போன்ற 
என்ற பொருளில்‌ வரும்‌ 

வாஸ்தேய: 'வயிறு போன்ற' 

வாஸ்தேயீ (பெண்பால்‌) 


இச்சூத்திரத்திலிருந்து, விளக்கப்படும்‌ ஒட்டுக்கள்‌ பொதுவான பொருளைக்‌ 
குறிப்பதாகும்‌. உருவத்தைக்‌ குறிப்பதல்ல. 


முனைவர்‌ கு. மீனாட்‌.சி 224 


5.3.102 ஸிலாயா ட” 
'ஸிலா'வென்ற சொல்லுக்குப்பின்‌, ட2(ஏய) என்றவொட்டு 'இதைப்போன்ற' 
என்ற பொருளில்‌ வரும்‌. 
ஸி'லேயம்‌ தூதி* 'கல்லைப்போன்ற கெட்டியான தயிர்‌' ஸை'லேயம்‌ 
(மற்றவர்களின்‌ கருத்துப்படி) 


5.3.103 ஸாகசதி பயோ ய: (யத்‌) 
'யத்‌' ஒட்டு ஸாகச்‌' முதலியவைகளுக்குப்பின்‌ 'இதைப்‌ போன்ற” வென்ற 
- பொருளில்‌ வரும்‌. 
ஸாக்‌2ய: 'கிளைபோன்ற' 
முக்ய: 'முகத்தைப்போன்ற' 


5.3.104 தரவியம்‌ ச ப'வ்யே 
*தீரவ்ய' என்ற சொல்‌ 'அழகான' என்ற பொருளில்‌ நிபாதனமாகும்‌. 
த்‌ரவ்ய (த்ரூ 4 யத்‌) 
த்‌ரவ்யோ அயம்‌ ராஜபுத்ர: 
எவ்வளவு அழகானவன்‌ இந்த அரச குமாரன்‌' 


5.3.105 குஸுக்‌“ராச்‌ ச£ 
'குஸாக்2ர' என்ற சொ்றற்கும்பின்‌ ச? (ஈய) ஒட்டு 'இதைப்போன்ற' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 
குஸாக்‌'ரீயா பு'த்‌"தி* குலத்தின்‌ நுனி போன்ற கூர்மையான புத்தி' 


5.3.106 ஸமாஸாச்‌ ச தத்‌'விஷயாத்‌ 
'இதைப்போன்ற'" என்ற பொருளில்‌ ச” (ஈய) ஒட்டு, ஒரு தொகைக்குப்பின்‌ 
அத்தொகையே, 'இதைப்போன்ற' என்ற பொருளிலமையும்போது 
இணைக்கப்படும்‌. 
காகதாலீயம்‌ - காகம்‌ உட்காரப்‌ பனம்பழம்‌ கீழே விழுவதைப்‌ போன்ற, 
தற்செயலாய்‌ நிகழ்வதான 


5.3.107 ஸர்கராதி'ப்‌'யோ அன்‌ 
'ஸரர்கரா' முதலிய சொற்களுக்குப்பின்‌ ' அண்‌” (அ) ஒட்டு, 'இதைப்‌ போன்ற' 
என்ற பொருளில்‌ வரும்‌. 
ஸார்கரம்‌ 


5.3.108 அங்கு"ல்யாதி£ப்‌*யஸ்‌ ட£க்‌ 
'அங்குலீ' முதலிய சொற்களுக்குப்பின்‌ ட2க்‌ (இக்‌, ௧) ஒட்டு இதைப்போன்ற 
என்ற பொருளில்‌ வரும்‌. 
ஆங்கு£லிக:, அங்கு"விய: 


225 ' 


5.3.109 


5.3.110 


5.3.111 


5.3.112 


5.3.113 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


ஏக ஸாலாயாஸ்‌ ட“ஜ்‌ அன்யதரஸ்யாம்‌ 

(இதைப்போன்ற என்ற பொருளில்‌) 'ஏகஸாலா' என்ற சொல்லுக்குப்பின்‌ 
ட“ச்‌ (இக) விருப்பாக வரும்‌. 

எஏகஸாலிக: (ட2ச்‌) அல்லது 

ஜகஸாலிக: (டக்‌) 


கர்க லோஹிதாத்‌” ஈகக்‌ 

காரக, லோஹித என்ற சொற்களக்குப்பின்‌ ஈகக்‌' 'இதைப்போன்ற' என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

கார்கீக: வெள்ளைக்‌ குதிரை போன்ற 

லெளஹிதீக:, ஸ்படிக: 


ப்ரஸ்‌'க பூர்வ வில்வ இமாத்தல்‌ ச“ந்தஸி 

வேத மொழியில்‌ ப்ரஸ்‌'ன, பூர்வ, விஸ்‌'வ, இம ஆகியவைகளுக்குப்‌ பின்‌ 
இதைப்போன்ற என்ற பொருளில்‌ 'துல்‌' ஒட்டு வரும்‌. 

ப்ரஸ்‌'னத?ா 

பூர்வத?ா 

விஸ்வத?ா 

இமதா” 


பூர்வாஞ்ஞ்யோ அக்‌”ராமண்‌ பூர்வாத்‌ 

'நாடோடி இனக்குழுவினர்‌ என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ சொல்லுக்குப்பின்‌ 
'ஞ்ய' (:ய) ஒட்டு பொருள்‌ மாற்றமில்லாமல்‌ இணைக்கப்படும்‌. அக்குழுவின்‌ 
தலைவனின்‌ பெயரிலிருந்து தருவிக்கப்பட்ட சொல்லாக அமையாதிருந்தால்‌ 
தான்‌ இவ்வொட்டிணைக்கப்படும்‌. 

லெளஹத்‌'வஜ்ய ஸைப்‌'ய: 

ஆனால்‌ தேவத£த்தக - தேவதத்தனைத்தலைவனாகக்‌ கொண்ட குழு 


வ்ராதச்‌ பஜஞெளரஸ்த்ரியாம்‌ 

'வ்ராத' கொடுந்‌ தொழில்‌ மூலம்‌ பிழைக்கும்‌ குழுவினர்‌ என்ற சொல்‌, ச்பூஞ்‌ 
(ஆயன 4.1.98) ஒட்டை யீறாகக்‌ கொண்ட சொல்‌ ஆகியவற்றிற்குப்பின்‌ ஞ்ய' 
ஒட்டு பொருள்‌ மாற்றமில்லாமல்‌ வரும்‌. ஆனால்‌ பெண்பாலிலல்ல. 

காபோத பாக்ய: 'புறாக்களைக்‌ கொன்று வாழும்‌ குழுவினர்‌ 
க்ரெளஞ்ஜாயன்ய: (ச்ப£ஞ்‌' இல்முடியுஞ்‌ சொல்‌) 

'க்ரெளஞ்ச பட்சியைக்‌ கொன்று வாழும்‌ குழுவினர்‌' ஆனால்‌ கபோதபாக்‌, 
க்ரெளஞ்ஜாயனீ ்‌ 


_ 5.3.114 ஆயுத'ஜிவீ ஸங்கள்ஞ்‌ ஞ்யட? வாஹீகேஷ்வப்‌'ராஹ்மண ராஜன்யாத்‌ 


ஆயுதம்‌ விற்றுப்பிழைக்குங்‌ குழுவினரைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லுக்குப்பின்‌ 
'ஞ்யட்‌' ஒட்டு வரும்‌. இக்குழு வாஹீககர்களின்‌ பெயரைச்‌ சுட்டும்போது! 


மூனைவர்‌ கு. மீனாட்சி 226 


மட்டுந்தான்‌, இவ்வொட்டிணைக்கப்படும்‌ அச்சொல்‌ பிராம்மணன்‌ அல்லது 
ராஜன்யன்‌ என்ற பெயரைச்சுட்டும்போது இவ்வொட்டு வராது. 
கெளண்டீ'ப்‌'ருஸ்ய: 

கெஷளத்‌'ரக்ய: 

ஆனால்‌ மல்லா: 'ஆயுதஜீவி' அல்ல 

ஸபரா:, புலிந்த*: 

கோபலவா ப்‌£ராய்மணா: 

ஸாலங்காயனா ராஜன்ய: 


5.3.115 வ்ருகாட்டேண்‌ யண்‌ 
'வ்ருக' (ஆயுதஜீவி) என்ற சொல்லுக்குப்பின்‌ டேண்யண்‌ (ஏண்ய பெண்பால்‌, 
'ஈ ஒட்டு இணைந்து ஆக்கப்படும்‌) ஒட்டு வரும்‌. “ 
வார்கேண்ய:, வார்கேணீ (பெண்பால்‌) 


5.3.116 தாமன்‌ யாதி£த்ரிகர்தஷஷ்ட£ாச்‌'ச: 
'தராமனீ' முதலிய சொற்களுக்குப்‌ பின்னும்‌ த்ரிக'ர்தஷஷ்ட என்ற ஆறு போர்‌ 
வீரர்களின்‌ இனப்‌ பெயர்களுக்குப்பின்னும்‌ ச”(ஈய) ஒட்டு வரும்‌. 
த்ரிக'ர்தஷஷ்ட - கெளண்டே £ பரத”, தராண்டகீ, க்ரெளஷ்டிக:, ஜாலமானி, 
ப்‌*/ப'ரஹ்மகு'ப்த, ஜானகி. 
தாமனீய:, ஒளவபீய: 
கெளண்டே *£பரதீ“ய:, கராண்டகீய:, க்ரெளஷ்டி'கீய: ஜாலமானீய: 
பீரஹ்மகு"ப்தீய, ஜானகிய: 


5.3.117 23.117 பர்ஸ்வாதியெளதே'யா தி*ப்‌யாமணஜெள 
பர்ஸு' முதலிய சொற்களுக்குப்பின்‌ “அண்‌' ஒட்டும்‌, யெளதே*ய 
முதலியவைகளுக்குப்பின்‌ 'அஞ்‌' ஒட்டும்‌ (தனது பொருள்‌ மாறாமல்‌, போர்‌ 
வீரர்கள்‌ என்ற பொருளில்‌) வரும்‌. 
பார்ஸ'வ:, ஆஸுர: 
யெளதே”“ய:, கெளஸே।ப: 


5.3.118 அபி'ஜித்‌” பி£த” ப்‌'ருத்ச்சலாவச்‌'சி£கா வச்‌'சம்‌ வதூர்ணா 
வ'ச£ரு மதூணோ யஞ்‌ 
அபி*ஜித்‌, பி£த"ப்‌*ருத்‌, எ்லாவத்‌ ஸி'க?வத்‌, ஸமீவத்‌. ஊர்ணாவத்‌ ஸ்‌'ருமத்‌ 
ஆகியவற்றிற்குப்பின்‌ 'யஞ்‌' ஒட்டு, இச்சொற்கள்‌ 'அண்‌' ஒட்டை மீறாகக்‌ 
கொண்டு நிற்கும்போது வரும்‌. 
அபி'ஜித்‌ * அண்‌ - ஆபி£ஜித்‌ 4 யஞ்‌ : ஆபிசஜித்ய: 
பைத“ப்ருத்ய:, ஸாவத்ய:, 
ஸை'கசவத்ய: ஸாமீவத்ய:, 
ஒளர்ணாவத்ய:, ஸ்‌'ரெளமத்ய: 


227 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


5.3.119 ஞ்யாத'வஸ்‌ தத்‌ராஜா 


on 


on 


a 


(4) 


ட] 


ம 


[2] 


- 


'ஞ்யா' முதலியவொட்டுக்கள்‌ (5.3.112 இலிருந்து தொடங்கி, விளக்க 
ப்பட்டிருக்கும்‌ ஒட்டுக்கள்‌) 'தத்‌ராஜா' ஒட்டுக்கள்‌ என்ற பெயரால்‌ 
அழைக்கப்படும்‌. 


பாத ஸ'தஸ்ய ஸங்க்‌“யாதேர்‌ வீப்ஸாயாம்‌ வுன்‌ லோபஸ்‌' ச 
எண்ணுப்பெயரை முதலாகக்‌ கொண்ட பாத, ஸ'த என்ற சொற்களுக்குப்பின்‌ 
வுன்‌ (அக) ஒட்டு 'பங்கிட்டளித்தல்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. அடிச்சொல்லின்‌ 
ஈறும்‌ கெடும்‌. த்‌'விபதி'காம்‌ தததி (த்‌”விபாத + வுன்‌ : த்‌'வி பாத்‌? + வுன்‌ - 
த்‌'விபத்‌ * வுன்‌ - த்‌”விபதி”கா) (7.3.44) ஒவ்வொருவர்க்கும்‌ இரண்டு கால்‌ 
பங்கு கொடுக்கிறான்‌. த்‌”விஸதி காம்‌ த$த*ஈதி (த்‌'வேத்‌'வே ஸதே த”த*தி) 
ஒவ்வொருவருக்கும்‌, 200, 200 பங்கிட்டளிக்கிறான்‌. 


தூண்ட வ்யவ ஸர்க“யோஸ்‌'ச 

மேற்குறிப்பிட்ட சொற்களோடு 'வுன்‌' ஒட்டு, 'தண்டனை' அல்லது பரிசில்‌" 
என்ற பொருளைச்‌ சுட்டுமாறும்‌ வரும்‌. த்‌'விபதி'கான்‌ த'ண்டித: இரண்டு கால்‌ 
(நாணயங்கள்‌) தண்டிக்கப்பட்டான்‌ 

த்விபதிகாம்‌ வ்யவஸ்குஜதி இரண்டுகால்‌ (நாணயம்‌) தானமளிக்கிறான்‌. 

த்‌ விஸ'திகாம்‌ தூண்டித: 200 அபராதம்‌ விதிக்கப்பட்டது த்‌*விஸ'திகாம்‌ 
வ்யவஸ்ருஜதி 


ஸ்து£லாதி"ப்‌“ய: ப்ராகார வசனே கன்‌ 

'ஸ்தூ£ல' முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'கன்‌' (௧) ஒட்டு 'அதைப்போன்றது 
அல்லது சிறப்பு' என்ற பொருளில்‌ வரும்‌. 

ஸ்தூஃலக: 'பருமனான' அணுக: 'அணுவைப்‌ போன்ற" 

வா: கன்ப்ரகரணே சஞ்சத்‌, ப்‌?ருஹதோ ர௬பஸம்க்‌“யானம்‌ 

ஸ்தூல வகுப்பில்‌ சஞ்சத்‌, ப'ருஹத்‌ என்ற சொற்களும்‌ சேரும்‌. 

சஞ்சத்க: ப்‌'ருஹத்க: 

சஞ்சத்‌, ப்ருஹத்‌ அல்ல 

சஞ்சா. ப்‌'ருஹா என்பது சிலரின்‌ கருத்து. ஆகவே, சஞ்சக: ப்ருஹக: என்று 
ஆக்கப்பட்ட சொற்களாகும்‌. 


அனத்யந்தக 'தெள க்தாத்‌ 

'க்த வை ஈறாகக்‌ கொண்ட சொற்களுக்குப்பின்‌ அது இன்னும்‌ 
முடிவுறவில்லை யென்ற பொருளில்‌ 'கன்‌' ஒட்டு இணைக்கப்படும்‌. பி“ன்னக: 
(பின்ன * கன்‌) 'இன்னும்‌ முழுவதும்‌ பிளவுபடவில்லை' சி£ன்னக: 'முழுவதும்‌ 
உடைக்கப்படவில்லை' மாற்று வடிவங்கள்‌ 
பி£ன்னம்‌ - முழுவதும்‌ பிளக்கப்பட்டது 
சி*ன்னக: - முழுவதும்‌ உடைக்கப்பட்ட து 


முனைவர்‌ கு. மீனாட்சி 228. 


5.4.5 ந ஸாமிவசனே 
'அரை' என்ற பொருளை யுணர்த்தும்‌ சொற்கள்‌ (க்த வையீறாகக்‌ கொண்ட 
சொற்களுக்கு) முன்‌ நிற்கும்போது 'கன்‌' ஒட்டு இணைக்கப்படமாட்டாது. 
ஸாமிக்ருதம்‌ - 'பாதி செய்யப்பட்டது" 
ஸாமி பு'க்தம்‌ - 'பாதி உண்ணப்பட்டது' 
அர்த*க்ருதம்‌, அர்த“பு'க்தம்‌ 
இங்கு ஒட்டு இணைக்கப்படவில்லை. 'பாதி' என்ற சொல்லே, செயல்‌ 
முடிவுறவில்லையென்‌ று சுட்டும்‌. ஆகையால்‌ இச்சூத்திரம்‌ 
தேவையில்லையேயென்ற வினாவெழுப்பலாம்‌. தனது பொருளைச்‌ 
சுட்டும்போது 'கன்‌' ஒட்டு வரும்‌ என்பதைத்‌ தடுப்பதற்குத்தான்‌ இச்சூத்திரம்‌ 
பி'ன்னதா, பி'ன்னதம என்ற சொற்கள்‌. அவைகளால்‌ உணர்த்தப்படும்‌ செயல்‌ 
முடிவுபெற்றதல்லவென்று சுட்டும்‌ இச்சொற்கள்‌. 'கன்‌' ஒட்டு சேர்க்கப்பட்டு 
பி*ன்னதரக:, பி*ன்னதமக: என்றாகும்‌. 
'ஸாமி' யென்ற சொல்லோடு சேர்த்து ஆக்கப்பட்ட தொகையோடும்‌ 'கன்‌” 
ஒட்டு வருவதற்குத்‌ தடை விதிக்கிறது இச்சூத்திரம்‌. இச்சூத்திரம்‌ 
மறைமுகமாக (க்‌ஞாபக) 'கன்‌' ஒட்டு தனது பொருளைச்‌ (ஸ்வார்த?) 
சுட்டுமாறும்‌ வரும்‌ என்று குறிப்பிடுகிறது. 


a 
on 


5.4.6 ப்‌ருஹத்யா ஆச்சரதனே 
'ப'ருஹத்‌' என்ற சொல்லோடு 'கன்‌' ஒட்டு 'உடை'யென்ற பொருளில்‌ வரும்‌. 
ப்‌'ருஹதிகா (ப்‌'ருயதீ + கன்‌) 'மேலாடை' 7.4.13 இன்படி 'ப்‌?ருஹதீ யின்‌ இறுதி 
'ஈ' குறிலாகும்‌. ஆனால்‌ ப்‌'ருஹத்‌ சந்த”: 


an 
~ 


2.4.7  அஷட*க்ஷாஸிதம்‌ கவலங்கர்மாலம்‌ புருஷாத்‌*யுத்தா பத*ஈத்க* 
அஷடக்ஷ, ஆஸிதங்கு?, அலங்கர்ம. அலம்புருஷ. 'அதி“யை யீறாகக்‌ கொண்ட 
சொல்‌, ஆகியவைகளுக்குப்பின்‌ க*(ஈன) ஒட்டு வரும்‌. 
௧” ஒட்டும்‌ ஸ்வார்த? ஒட்டாகும்‌. அஷட?க்ஷண: மந்த்ர: 'ஆறு கண்கள்‌ 
கொண்டதல்லாத ரகசியம்‌' அதாவது இரண்டு ஆட்களுக்கு மட்டும்‌ 
தெரிந்தது. 
அஷட'க்ஷ - ஆறு கண்களைக்‌ கொண்டதல்லாதது (அஷட”க்ஷ * சூ? - 
அஷட க்ஷண) 
ஆஸிதம்‌ ௧”வீனம்‌ அரண்யம்‌ 'முன்பு பசுக்கள்‌ (புல்‌) மேய்ந்த காடு” 
அலங்கர்மீண: - 'எச்செயலையும்‌ செய்யும்‌ திறமையுள்ளவன்‌, திறமைசாலி" 
அலம்புருஷீண: மனிதனுக்குத்‌ தகுந்த' 
ராஜாதீ*ன: அரசனுக்குக்‌ கட்டுப்பட்டவன்‌" 
இவ்வொட்டு, ஸ்வார்திகமாகவும்‌ கட்டாயமாக வாக்கூடியதாகவும்‌ (நித்ய) 
கருதப்படும்‌. இதைப்‌ போன்ற மற்ற வொட்டுக்கள்‌ 'தமப்‌' இலிருந்து கன்‌ ணை 
5.3.55-95) 'ஞ்ய' - வுன்‌ (5.3.112 - 5.4.4) ஆம்‌ மயட்‌ (5.4.11-21). 5.4.6 'கன்‌' 9 
(௧*ன) தொகை யிறுதியொட்டுக்கள்‌. 


a 
௯ 
க்‌ 
ணட 


பாணினியின்‌ அஷ்‌! _ாத்தியாயி 


விபரஷாஞ்சேர்‌ அதிக்‌ ஸ்த்ரியாம்‌ 

பெண்பாலைச்‌ சுட்டும்‌ திசையைக்‌ குறிக்குஞ்‌ சொல்லல்லாத 'அஞ்ச்‌' 
ஐமீறாகக்‌ கொண்ட சொல்லுக்குப்பின்‌ 'க?' ஒட்டு விருப்பாக 
பொருள்மாற்றமேற்படாமல்‌, இணைக்கப்படும்‌. ப்ராசீனம்‌ பழமையான" 
அர்வாசீனம்‌ 'புதிய' 

ஆனால்‌ ப்ராசீ திக்‌ கிழக்குத்‌ திசை' 

ப்ரதீசீ திக்‌ 'மேற்கு' 

ப்ராசீனம்‌ தி£க்‌ரமணியம்‌. இங்கு 'ப்ராக்‌' என்ற சொல்‌ இவ்வொ ட்டோடு வரும்‌. 
ஏனென்றால்‌, இது 'நபும்ஸகம்‌' பெண்பாற்‌ சொல்லல்ல. 


ஜாத்யந்தாச்‌ ச“ப£ந்து“னி 

'ஜாதி' என்ற சொல்லை யீறாகக்‌ கொண்ட அடிச்சொல்லுக்குப்‌ பின்‌ ச? (ஈய) 
ஒட்டு (பொருள்மாற்றமில்லாமல்‌) 'பொருத்தமான' என்ற பொருளைச்‌ 
சுட்டுமாறு வரும்‌. ்‌ 
ப்ராஹ்மண ஜாதீய: - 'பிராம்மணனுக்குப்‌ பொருத்தமான அல்லது தகுந்த' 
ஆனால்‌ ப்‌'ராஹ்மணஜாதி; ஸோபனா 'பிராம்மணசாதியழகானது' 


ஸ்தரனாந்தாத்‌” விபாஷா ஸஸ்தரனேனேதி சேத்‌ 

'ஸ்தான' என்ற சொல்லை யீறாகக்‌ கொண்ட தொகைக்குப்பின்‌ 'ச?' ஒட்டு 
விருப்பாக வரும்‌. 'அதன்‌ இடத்தில்‌ நிற்கும்‌ அல்லது அதற்குச்‌ சமமான 
இடத்தையடையும்‌ என்ற பொருளை அத்தொகை சுட்டும்‌. 

பித்ரு|ஸ்தனீய: அல்லது பித்ரு'ஸ்தரான: 

அவன்‌ தகப்பனுடைய இடத்தில்‌ நிற்கிறான்‌. அதாவது அவன்‌ தகப்பனுக்கு 
ஒத்தவன்‌. மாற்றாக கே ஸ்தானம்‌ - மாட்டுத்‌ தொழுவம்‌ 


கிம்‌ ஏத்‌ திங்‌ அவ்யய க£ஈ£த*£ம்‌ வத்‌'ரவ்ய ப்ரகர்ஷே 
'கிம்‌' எது, என்ன, யார்‌ , வினைச்‌ சொற்கள்‌, அவ்யயம்‌ ஆகியவைகளைத்‌ 
தொடர்ந்து வரும்‌.க“ (தரப்‌,தமப்‌) ஒட்டிற்குப்பின்‌ 'ஆமு' என்ற ஒட்டு, க ஒரு 


பொருளையே சுட்டாமல்‌ நிற்கும்‌ போது வரும்‌. கிம்தராம்‌ அல்லது கிம்தமாம்‌ 


பூர்வாஹ்ணேதராம்‌ அல்லது பூர்வாஹ்ணே தமாம்‌ காலையில்‌ இன்னுங்‌ 
கூடுதலான அல்லது ஏற்ற மிகுதியான பசதிதராம்‌ அல்லது பசதிதமாம்‌. அவன்‌ 
சிறப்பாக அல்லது மிகச்‌ சிறப்பாக சமைக்கிறான்‌. உச்சைஸ்தராம்‌ அல்லது 
உச்சைஸ்தமாம்‌ மிகஉயர்ந்த ஆனால்‌ உச்சைஸ்தராம்‌ அல்லது உச்சைஸ்தம: 
தரு: 'மிகவும்‌ உயரமான மரம்‌' இது அதிகமான உயரம்‌. மரத்திற்குரியது. 


அமு சச்ச“ந்தஸி 

மேற்கூறிய சூழலில்‌ அமு” (அம்‌) ஒட்டும்‌, வேதமொழியில்‌ வரும்‌. 

"கிம்‌ “ஏ” யீற்றுச்‌ சொற்கள்‌, வினைச்‌ சொற்கள்‌, அவ்யயம்‌, தர, தம 
ஒட்டுக்களில்‌ முடியுஞ்‌ சொற்கள்‌ ஆகியவற்றோடு வேதமொழியில்‌ 'அம்‌' 


முனைவர்‌ கு. மீனாட்சி 230 


ஒட்டும்‌ இணைக்கப்படும்‌. 
ப்ரதராம்‌ நயாம:- 'நாங்கள்‌ இன்னும்‌ முன்னால்‌ போகிறோம்‌' 


அனுகள்தினஷ்‌ டக்‌ 

அனுக*ாதின்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ ட*க்‌ (இக) ஒட்டு பொருள்‌ 
மாற்றமில்லாமல்‌ இணைக்கப்படும்‌. 
ஆனுகன்தி”க: மந்திரங்களைத்‌ திருப்பி (திருப்பி)ச்‌ சொல்பவன்‌ 


ணச: ......ஸ்த்ரியாம்‌ அஞ்‌ 

ணச்‌ (அ) ஒட்டில்‌ முடியுஞ்‌ சொற்களுக்குப்பின்‌ “அஞ்‌' ஒட்டு (பொருள்‌ 
மாற்றமில்லாமல்‌) அச்சொல்‌ பெண்பாலாக அமையுமானால்‌ வரும்‌. 
வ்யாவக்ரோஸீ வர்ததே - ஒருவரையொருவர்‌ திட்டிக்‌ கொள்கிறார்கள்‌ 
வ்யாவஹாஸீ - பரஸ்பரச்‌ சிரிப்பு 

“ஸ்த்ரீ திரும்பவும்‌ இச்சூத்திரத்தில்‌ பயன்படுத்தியதன்‌ காரணம்‌, இது 
ஞாபகமாக. 


அண்‌ இனுண: 

“இநுண்‌' ஒட்டில்‌ முடியுமடிச்‌ சொற்களுக்குப்பின்‌ பொருள்‌ மாற்றமில்லாமல்‌ 
'அண்‌' ஒட்டு வரும்‌. 

ஸாம்ராவினம்‌ 'பெருங்கூச்சல்‌' 

ஸாங்கடினம்‌ - பெருந்தீ 


விஸாரினோ மத்ஸ்யே 

'விஸாரின்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ அண்‌” ஒட்டு, ஆக்கப்பட்ட சொல்‌ 'மீன்‌' 
என்ற பொருளைச்‌ சுட்டும்போது வரும்‌. 

வைஸாரிண: 'மீன்‌' 


ஆனால்‌ விஸாரீ தேவதத்த: நழுவிச்‌ செல்கிற தேவதத்தன்‌ 


ஸம்க்‌*பா யா: க்ரியாப்‌(யாவ்ருதி கணனே க்ருத்வஸுச்‌' (க்ருத்வஸ) 

என்ற ஒட்டு, ஒரு செயல்‌ எவ்வளவு முறைத்‌ திரும்பச்‌ செய்யப்படுகிறது என்று 
குறிப்பிடும்போது இணைக்கப்படும்‌. பஞ்ச க்ருத்வோ பு'ங்க்தே 'அவன்‌ ஐந்து 
முறை சாப்பிடுகிறான்‌ இச்சூத்திரத்தில்‌ காணப்படும்‌ 'க்ரியா என்ற சொல்‌ 
தொடர்ந்து வரும்‌ சூத்திரங்களில்‌ அனுவிருத்தி மூலம்‌ பயன்படுத்துவதற்காக. 
சூ.19இல்‌, இவ்வொட்டு எவ்வளவு முறை ஒரு செயல்‌ செய்யப்படுகிறது என்று 
கணக்கிடுவதைச்‌ சுட்டத்தான்‌ பயன்படுத்தப்படும்‌. ஒரு செயல்‌ எவ்வளவு 
முறை திரும்பச்‌ செய்யப்படுகிறது என்று கணக்கிட அல்ல. 


த்‌£வி த்ரி சதுர்ப'யோ: ஸுச்‌ 
த்‌'வி, த்ரி, சதுர்‌ என்ற எண்ணுப்‌ பெயர்களுக்குப்பின்‌ ஸுச்‌ (ஸ்‌) ஒட்டு 
எவ்வளவு முறை ஒரு செயலைத்‌ திரும்பிச்‌ செய்தலைக்‌ கணக்கிட்டுக்‌ 


231 


5.4.20 


5.4.22 


பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 


கூறும்போது வரும்‌. 

த்‌'வி: பு*ங்க்தே இருமுறை உண்கிறான்‌ 
த்ரி: பு$ங்க்தே மூன்று முறை உண்கிறான்‌ 
சதுர்‌ பு£ங்க்தம்‌ நான்கு முறை உண்கிறான்‌ 


ஏகஸ்ய ஸக்ருச்‌ ச 

“ரக என்ற சொல்லுக்கு 'ஸக்ருத்‌ என்ற சொல்‌ 'ஸுச்‌ ஒட்டிணைக்கும்போது 
ஆதேசமாகும்‌. ஒரு செயல்‌ எவ்வளவு முறை செய்யப்பட்டது என்று 
கணக்கிடுவது என்ற பொருளை அச்‌ சொல்‌ சுட்டும்‌. 

ஸக்ருத்‌£பு'ங்க்தே 'ஒரு முறை உண்கிறான்‌' 

இங்கு 'திரும்பிச்‌ செய்தல்‌' என்பது முடியாததால்‌, செயலை மாத்திரந்தான்‌ 
கணக்கிடப்படும்‌. 


விபராஷா ப£ஹோர்த்‌”த*£ அவிப்ரக்ருஷ்டகாலே 

“தா்‌ ஒட்டு, ப/ஹு என்று சொல்லுக்குப்பின்‌ திரும்பச்‌ செய்யும்‌ (அல்லது 
நிகழும்‌) செயலைக்‌ குறிக்க விருப்பாக இணைக்கப்படும்‌. 
அச்செயல்களுக்கிடையே அதிக இடைவெளியில்லாமலிருக்கும்போது தான்‌ 
இவ்வொட்டிணைக்கப்படும்‌. ப£ஹுத*£ அல்லது ப/ஹுக்ருத்வ தி'வஸஸ்ய 
பு-ங்க்தே 'அவன்‌ ஒரு நாளில்‌ பலமுறை உண்கிறான்‌' ஆனால்‌ 
பஹுக்ருத்வோ மாஸஸ்ய பு*ங்க்தே “அவன்‌ ஒரு மாதத்தில்‌ 
பலமுறையுண் கிறான்‌. 


தத்‌ ப்ரக்ருத வசனே மயட்‌ 

அதால்‌ செய்யப்பட்டது" என்ற பொருளில்‌ 'மயட்‌' ஒட்டு முதல்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. 

அன்னமயம்‌ - நிறைந்த அளவு உணவு 

'ப்ரக்ருதம்‌' - 'மிகுதியைச்‌ சுட்டும்‌ 

அன்னமயோ யக்ஞ 'மிகுதியான உணவு படைக்கும்‌ விருந்து' 
இச்சூத்திரத்தில்‌ காணப்படும்‌ 'வசன' என்ற சொல்‌, இரு பொருட்களைக்‌ 
கொடுக்கும்‌. 'ல்யுட்‌' ஒட்டினாலாக்கப்பட்ட சொல்லாகையால்‌ இச்சொல்‌ 
இயற்கை (3.1.114) இடம்‌ ஆகிய இரு பொருட்களைச்‌ சுட்டும்‌. ஆகவே தத்‌ 
ப்ருக்ருதவசனம்‌ என்பது (1) அப்பொருள்‌ மிகுதியாகக்‌ காணப்படுவது 
என்பதைக்‌ கூறுதல்‌: காட்டாக அன்னமயம்‌ மிகுதியான உணவு. (2)சில 
(பொருள்‌) அந்த இடத்தில்‌ மிகுதியாகக்‌ காணப்படுவதைக்‌ குறிப்பிடுதல்‌. 
காட்டாக அன்னமய: யக்ஞ: அதிக அளவில்‌ உணவு அளிக்கப்படும்‌ வேள்வி. 


ஸூமூஹவச்‌ ச ப/ஹுஷு 

'மிகுதியானது' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ ஒட்டுக்கள்‌ (4.2.37) 
(அதனாலாக்கப்பட்டது என்று சுட்டுஞ்‌ சொல்‌) ஒரு குவியலைக்‌ 
குறிக்குமானால்‌ இணைக்கப்படும்‌. மயட்‌ ஒட்டும்‌ இச்சூழலில்‌ வருமென்பதை 


முனைவர்‌ கு. மீனாட்சி . 232 


'ச சுட்டுகிறது. மெளத'கிகம்‌, மோதகமயம்‌ 'மிகுதியாக மோதங்களைக்‌ 
கொண்டது" 
ஸாஷ்குலிகம்‌, ஸஷ்குலீமயம்‌ 


அனந்தாவஸதே”“திஹ பே'ஷ ஜாஞ்‌ ஞ்ய: 
அனந்த, ஆவஸத?, இதிஹ, பே'ஷஜ என்ற சொற்களோடு 'ஞ்ய' 
(ய) ஒட்டு பொருள்‌ மாற்றமில்லாமல்‌ இணைக்கப்படும்‌. 


. ஆனந்த்யம்‌ - முடிவில்லாதது 


ஆவஸக்‌?யம்‌ - இருப்பிடம்‌ 
ஐதிஹ்யம்‌ - வரலாறு, மரபு 
பைஷஜ்யம்‌ - மருந்து, பரிகாரம்‌ 


தேவதாந்தாத்தாத*ர்த்‌“யே யத்‌ 

*தேவதா' (கடவுள்‌) என்ற சொல்லை யிறுதியுறுப்பினராகக்‌ கொண்ட “ஆம்‌ 
வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'யத்‌' ஒட்டு “அதன்‌ பொருட்டு' என்ற 
பொருளில்‌ இணைக்கப்படும்‌ அக்னிதை” வத்யம்‌ "அக்னி தேவதைக்காகப்‌ 
படைக்கப்பட்ட' பித்ருதை“வத்யம்‌ 


பாதன்ர்கப்‌'யாம்‌ ச 

மேற்கூறிய சூழலில்‌ அவ்வொட்டு பாத”, அர்க்‌“ய என்ற சொற்களுக்குப்பின்‌ 
வரும்‌. 

பாத்‌யம்‌ - 'கால்‌ கழுவுதல்‌ என்ற பூசைக்குரித்தான தண்ணீர்‌' 

அர்க்யம்‌ - 'விருந்தாளியை மரியாதையுடன்‌ வரவேற்குந்‌ தருணத்தில்‌ 
அளிக்கப்படும்‌ தண்ணீர்‌ வஸு, அயஸ்‌, ஒக, கவி, க்ஷேம, உம"க, வர்சஸ்‌, 


. நிஷ்கேவல, உக்த£, ஜன, பூர்வ, நவ, ஸூர, மர்த, யவிஷ்ட? 


ஆகியவற்றிற்குப்பின்‌, 'யத்‌' ஒட்டு, வேதமொழியில்‌ வரும்‌. 
வஸவ்ய:, அயஸ்ய:, ஒக்ய:, கவ்ய:, க்ஷேம்ய:, உதூக்யம்‌, வர்சஸ்ய:, 
நிஷ்கேவல்யம்‌, உக்தயம்‌, ஜன்ய:, பூர்வ்ய:, நவ்ய:, ஸூர்ய:, மர்த்ய:, யவிஷ்ட்ய: 


வா: ஆமுஷ்பாயணாமுஷ்ய புத்ரிகேத்யுப ஸங்க்யானம்‌ 
ஆமுஷ்யாயண, ஆமுஷ்யுபுத்ரிகா என்ற சொற்களுமித்துடன்‌ சேர்க்கப்பட 
வேண்டும்‌. 


வா: ஸமஸ்ப”தத*வது ப்ரத்யயோ வக்தவ்ய: 

'ஆவது' ஒட்டு 'ஸம'என்ற சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. ஸமாவத்‌? கர ஹ்ணாதி 
வா: நவஸ்ய நூ ஆதேஸ: த்னப்தனக*ஸ்‌' ச ப்ரத்யயா: 

நவவுக்கு 'நூ' ஆதேசமாகும்‌. தன. தன, க*£ ஓட்டுக்கள்‌ இத்துடன்‌ 
இணைக்கப்படும்‌. நூத்னம்‌, நூதனம்‌, நவீனம்‌ - 'புதியது' 


233 


5.4.26 


5.4.27 


5.4.28 


5.4.29 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


வா: நஸ்‌'ச புராணே ப்ராத்‌ 

'பழைய' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ 'ப்ர என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ந' ஒட்டும்‌ 
வரும்‌. அதாவது த்ன, தன 'க?' ஒட்டுக்களும்‌, 'ந' ஒட்டும்‌ வரும்‌. ப்ரணம்‌, 
ப்ரத்னம்‌, ப்ரதனம்‌, ப்ரீணம்‌ பழைமையானது" 


வா: பாக? ரூப நாமப்‌*யோ: தேய: ப்ரத்யயோ வக்தவ்ய: " 
'தே'ய' ஒட்டு பாக”, ரூப, நாம என்ற சொற்களோடு வரும்‌. 
ப£ஈக“தேயம்‌, ரூபதே£யம்‌, நாமதே"யம்‌ 


வா: மித்ராச்ச?ந்தீஸி வேத மொழியில்‌, 'மித்ர என்ற 
சொல்லுக்குப்பின்‌. 'தே*ய' ஒட்டு வரும்‌. மித்ரதே'யம்‌ 


வா: ஆக்னீத்‌*ர ஸாதாரணாத”ஞ்‌ 

ஆக்‌்‌னீத்‌*ர, ஸாதாரண என்ற சொற்களோடு 'அஞ்‌' ஒட்டு வரும்‌. 
ஆக்‌னித்‌*ரம்‌, ஸாதரரணம்‌ 

ஆக்‌'னித்‌*ர, ஸாத£ரணீ (பெண்பால்‌) 


வா: அயவஸ மருத்‌“ப்‌“யாம்‌ ச“ந்த“ஸ்யஞ்‌ வக்தவ்ய: 
அயவஸ, மருத்‌ ஆகியவைகளுக்குப்பின்‌ 'அஞ்‌' ஒட்டு வேதமொழியில்‌ வரும்‌. 
ஆயவஸம்‌, மாருதம்‌ 


அதிதேர்ஞ்ய: 
அதிதி? என்ற சொல்லுக்குப்பின்‌ மேலே குறிப்பிட்ட பொருளில்‌ 'ஞ்ய' ஒட்டு 
வரும்‌. ஆதித்‌“யம்‌ - விருந்தாளிக்குரியது. 


தேவாத்தல்‌ 
'தேவ' என்ற சொல்லுக்குப்பின்‌, 'தல்‌' ஒட்டு பொருள்‌ மாற்றமில்லாமல்‌ 
இணைக்கப்படும்‌. தேவதா கடவுள்‌ (தேவா) 


அவே: க: 
'அுவி' என்ற சொல்லோடு 'க' ஒட்டு பொருள்‌ மாற்றமில்லாமல்‌ 


இணைக்கப்படும்‌. ஆவிக: ( : அவி) 


யாவாதி”ப்‌*ய: கன்‌ 
'யாவ' முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'கன்‌' ஒட்டு பொருள்‌ மாற்றமில்லாமல்‌ 
வரும்‌. பாவக: (யாவ): மணிக: (மணி) 


வா: உஷ்ண, ஸீ'த என்ற சொற்களுக்குப்பின்‌ இவ்வொட்டு 
பருவங்களைக்‌ குறிக்கும்போது வரும்‌. | 


முனைவர்‌ கு. மீனாட்சி 234 


உஷ்ணக:, ஸீ'தக ருது. ஆனால்‌ உஷ்ணோ அக்னி: ஸீத உத”கம்‌ 


வா: லூன, வியாத என்ற சொற்களோடு 'கன்‌' ஒட்டு விலங்கைச்‌ 
கட்டும்போது வரும்‌. லூனக: பஸு, வியாதக: பஸு: ஆனால்‌ லூனா தர்ர்பர, 
வியாதோ நீச: 


வா: 'அணு' என்ற சொல்லோடு 'கன்‌' ஒட்டு 'கெட்டிக்காரன்‌' என்ற 
பொருளில்‌ வரும்‌. அணுக: எ௫ிக்ஷ்மத்‌'ருத்‌ கூர்மை, மான புத்தியுள்ளவன்‌' 
ஆனால்‌ 'அணு * 'சிறிய' 

வா: 'புத்ர என்ற சொல்லுக்குப்பின்‌ 'கன்‌' ஒட்டு செயற்கையான” என்ற 
பொருளில்‌ வரும்‌. 

புத்ரக: 'உலோகத்தினால்‌ செய்யப்பட்ட குழந்தை 'பொம்மை' ஆனால்‌ புத்ர - 
பிள்ளை 


வா: 'ஸ்நாத' என்ற சொல்க்குப்பின்‌ 'வேதங்களைப்‌ படித்து முடித்த 
மாணவன்‌" என்ற பொருளில்‌ 'கன்‌' ஒட்டு வரும்‌. 
ஸ்நாதக: வேதங்கள்‌ படித்து முடித்தவன்‌ 


வா: 'ஸூன்ய' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'வெறுமை, இன்மை” என்ற 
பொருளில்‌ இவ்வொட்டு வரும்‌. 

ஸூன்யக: கட”: - தண்ணீரில்லாத பானை ஆனால்‌ ஸூன்ய: ப்ரத்யய: 
'வெற்றுருபு' 


வா: 'தரான' என்ற சொல்லோடு இகழ்ச்சியாகக்‌ கூறும்‌ போது 'கன்‌' 
ஒட்டு வரும்‌. தானக: 


வா: 'தனுவுக்குப்பின்‌ 'கன்‌' ஒட்டு 'நூல்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 
தனுக:- மெல்லிய நூல்‌ ஆனால்‌ தனு: ஸரீரம்‌ 'உடம்பு' 

வா: 'ஈயஸ்‌' ஐ ஈறாகக்கொண்ட சொற்களோடு 'கன்‌' ஒட்டு வரும்‌. 
ஸ்‌'ரேயஸ்க: 


வா: பெண்‌ குழந்தைகள்‌ வைத்து விளையாடும்‌ பொம்மைகள்‌ என்ற 
பொருளைச்‌ சுட்டுஞ்‌ சொற்களுக்குப்பின்‌ இவ்வொட்டு வரும்‌. கந்து'கம்‌ - 
'பந்து' 

லோஹிதான்‌ மணெள 

'லோஹித' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'கன்‌' ஒட்டு 'மணிக்கல்‌' லைக்குறிக்க 
பொருள்‌ மாற்றமில்லாமல்‌ வரும்‌. 


5.4.32 


5.4.34. 


5.4.36 


16 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 
லோஹிதக: - லோஹித "சிவப்புக்கல்‌, கெம்பு' ஆனால்‌ லோஹித - சிவப்பு 


வர்ணே ச அநித்யே 

நிலையற்ற நிறத்தைக்‌ குறிக்கும்போது 'லோஹித' என்ற சொல்லுக்குப்‌ பின்‌ 
'கன்‌' ஒட்டு வரும்‌. லோஹிக: கோபேன. 'கோபத்தினால்‌ சிவந்த' ஆனால்‌ 
லோஹிதம்‌ ருதி“ரம்‌ சிவப்பான ரத்தம்‌ 


வா: லோஹிதால்லிங்க? பராதனம்‌ வா வக்தவ்யம்‌ 'லோஹித' என்ற 
சொல்லிலிருந்து ஆக்கப்பட்ட சொல்‌ அதன்‌ மூலச்‌ சொல்லின்‌ பாலைக்‌ 
கொண்டதாகாது. லோஹிதிகா கோபேன, லோஹினிகா கோபேன 
(பெண்பால்‌) 


ரக்தே 

சாயமேற்றிய ஒரு பொருளைச்‌ சுட்டும்போது 'கன்‌' ஒட்டு 'லோஹித' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ வரும்‌. லோஹித: கம்ப£ல: அல்லது பட 'சிவப்புக்‌ கம்பளி 
அல்லது துணி' லோஹிதிகா அல்லது லோஹினிகா ஸாடீ: 'சிவப்புப்‌ புடவை' 


காலாச்‌ ச 

'கால' (கருப்பு) என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ 'கன்‌' ஒட்டு நிலையற்ற நிறம்‌, 
சாயமேற்றிய என்ற பொருளில்‌ வரும்‌. 

காலகம்‌ முகம்‌ வைலக்ஷ்யேண. 

'குழப்பத்தினாலோ வெட்கத்தினாலோ கருத்த முகம்‌' : 

காலக: பட: - கருப்புச்‌ சாயமேற்றிய துணி; 

காலிகா ஸாடீ : 'கருப்புப்‌ படவை' 


வினயாதிப்‌“யஷ்‌ ட“க்‌ 
'வினய' முதலிய சொற்களுக்குப்பின்‌ ட£க்‌ (க அல்லது இக) ஒட்டு பொருள்‌ 
மாற்றமில்லாமல்‌ வரும்‌. வைனயிக: : வினய: ஸாமாயிக: 


வாசோ வ்யாஹ்ருதார்தாயாம்‌ 

'வாச்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'ட2க்‌' ஒட்டு மற்றொருவரால்‌ கூறப்பட்டதை 
வேறொருவன்‌ செய்தியாக அறிவிப்பது' என்ற பொருளில்‌ வரும்‌. 

வாசிகம்‌ கதயதி - 'அவன்‌ செய்தியைக்‌ கூறுகிறான்‌ 

ஆனால்‌ மது£ரா வாக்‌” தேவதத்தஸ்ய 'தேவதத்தனுடைய பேச்சு 
இனிமையானது' 


தத்‌யுக்தாத்‌ கர்மணோ அண்‌ 

கர்மன்‌ 'செயல்‌' என்ற சொல்லுக்குப்பின்‌ 'அண்‌” ஒட்டு. அறிவிக்கப்பட்ட ஒரு 
செய்தியின்‌ தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை 'யென்ற பொருளில்‌ வரும்‌. 
கார்மணம்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி - 236 


வா: அண்ட்ரகரணே குலால வருட“:நிஷாத” கர்மார சண்ட்ல மித்ரா 
மித்ரேப்‌ யஸ்‌ ச“ந்த£ஸ்யுப ஸங்க்‌யானம்‌ 
வேதமொழியில்‌, குலால, வருட", நிஷாத", கர்மார, சண்ட *£ல, மித்ர, அமித்ர 
என்ற சொற்களோடு 'அண்‌' ஒட்டு இணைக்கப்படும்‌. கெளலால:, வாருடஃ, 
நைஷாத: கார்மார:, சாண்டரல:, மைத்ர: ஆமித்ர: 


வா: ஸான்னாய்யானுஜா வரானுஷுகா ஷ்டுப* சாதுஷ்‌ 
ப்ராஸ்யராகுஷோக்‌*ன வையாத வைக்ருதவாரி வஸ்க்ருதாக்‌'ராயணாக்‌”்‌ 
ரஹாயண ஸாந்தபனா. பொருள்‌ மாற்றமில்லாமல்‌ “அண்‌” 
ஒட்டிணைத்தாக்கப்பட்ட கீழ்க்கண்ட சொற்கள்‌ வேதமொழியிலும்‌ பேச்சு 
மொழியிலும்‌ காணப்படுகின்றன. 

ஸான்னாய்ய:, ஆனுஜாவா: (ஆனுஜாத*வர), ஆனுஷூக:, ஆனுஷ்டுப”., 
சாதுஷ்ப்ராஸ்ய:, ராக்ஷோக்‌“னா:, வையாத:, வைக்ருத:, வாரிவஸ்க்ருத:, 
ஆக்‌"ராயண:, ஆக்‌'ரஹாயண்யா:, ஸாந்தாபன: 


ஒஷதே" ரஜாதெள 
ஒரினத்தைச்‌ சுட்டாதபோது 'ஒஷதி” என்ற சொல்லுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு 


்‌ வரும்‌ (ஸ்வார்தி“க) 


ஒளவுதி£ம்‌ பிப'தி - மருந்து குடிக்கிறான்‌ 
ஒளஷதி“ம்‌ த£தரரதி - மருந்து கொடுக்கிறான்‌ 
ஆனால்‌ ஒஷத*ய: க்ஷேத்ரே ரூடர ப'வந்தி 
'நிலத்தில்‌ செடிகள்‌ (மருந்து) வளர்கின்றன" 


ப்ரக்‌“ஞாதி“ப்‌யஸ்‌' ச 

'ப்ரக்‌'ஞ' முதலிய சொற்களுக்குப்பின்‌ 'அண்‌' ஒட்டு பொருள்‌ மாற்றமில்லாமல்‌ 
இணைக்கப்படும்‌.  . ்‌ 
ப்ராக்‌: - ப்ரக்‌“ஞ: 'அறிவாளி' 

ப்ராக்‌*ஞீ (பெண்பால்‌) 


ப்ராக்‌ ஞ:- "அறிவுடையவன்‌" என்ற சொல்லின்‌ பெண்பாற்சொல்‌ 


ப்ராக்‌“ஞா: இச்சொல்‌ அதாவது ப்ராக்கு:, ப்ராக்‌ஞா 'அறிவு' என்ற 
சொல்லோடு 'மதுப்‌' ஒட்டின்‌ பொருளைச்‌ சுட்டும்‌ 'ண' ஒட்டிணைத்து 
ஆக்கப்பட்டது. (5.2.101). இச்சூத்திரத்தில்‌ (5.4.38) குறிப்பிடப்பட்டிருக்கும்‌, 
ப்ரக்‌'ஞ, ப்ராஜானாதி 'நன்கறிந்தவன்‌' என்ற வேர்ச்‌ சொல்லிருந்து 
ஆக்கப்பட்டது. 'ப்ரக்‌*ஞா' வகுப்பில்‌ காணப்படும்‌ விதன்‌ என்ற சொல்‌ "வித்‌? 
என்ற தாதுவோடு ஸ'த்ரு ஒட்டிணைக்கப்பட்டு ஆக்கப்பட்டது (பார்க்க 7.1.36) 
'ஸ்ரோத்ர' என்ற சொல்லோடு 'அண்‌' ஒட்டிணைத்து ஸ்ரெளத்ரம்‌ 'உடல்‌' 
என்ற பொருளில்‌ வரும்‌. ஜுஹ்வத்‌ என்ற சொல்லோடு என்ற பொருளைச்‌ 
கட்டும்போது 'அண்‌' ஒட்டிணைத்து ஜெளஹத்‌ என்ற சொல்லாக்கப்படும்‌. 
கார்ஷ்ண: (க்ருஷ்ண * அண்டு 


237 


5.4.39 


8 


பாணினியின்‌ அஷ்ட ாத்தியாயி 


ம்ருத” ஸ்திகன்‌ 
'ம்ருத்‌” என்ற சொல்லோடு 'திகன்‌' ஒட்டு பொருள்‌ மாற்றமில்லாமல்‌ 
இணைக்கப்படும்‌. 


ஸஸ்னெள ப்ரஸ1ம்ஸாயாம்‌ 

ஸ, ஸ்ன ஒட்டுக்கள்‌, ம்ருத்‌? என்ற சொல்லுக்குப்பின்‌ 'சிறந்த என்ற 
பொருளைச்‌ சுட்டும்போது வரும்‌. 

ம்ருத்ஸா, மிருத்ஸ்னா 'சிறந்த மண்‌" இவ்வகொ௱ட்‌ க்கள்‌ கில்‌ ஓட்டுக்கள்‌. 
அதாவது கண்டிப்பாக வருபவை. 


வ்ரு'க ஜ்யேஷ்ட*ப்‌'யாம்‌ தில்தாதிலெள சச்ச2ந்தஸி 

வ்ருக, ஜ்யேஷ்ட என்ற சொற்களோடு வேதமொழியில்‌, தில்‌ (தி) 'தாதில்‌' 
ஓட்டுக்கள்‌ 'சிறந்த' என்ற பொருளில்‌ வரும்‌. 

வ்ருகதி:, ஜ்யேஷ்ட தாதி; 


பஃய்வல்‌ பார்த?ச்ச2ஸ்‌ காரகாதன்யதரஸ்யாம்‌ 

மிகுதி அல்லது குறைவு என்ற பொருளைச்‌ சுட்டுஞ்‌ சொற்களுக்குப்பின்‌ 
'ஸூஸ்‌' ஒட்டு விருப்பாக அச்சொற்கள்‌ காரகத்தைக்‌ குறிக்கும்போது வரும்‌. 
பஹுஸே* த'தரதி (ப/ஹூனி ததாதி) அல்பஸே த£த*தி நிறைய அல்லது 
குறைவாகக்‌ கொடுக்கிறான்‌” இங்கு குறிப்பாக ஒரு காரகத்தைக்‌ 
கூறாததால்‌, எந்தக்‌ காரகமும்‌ வரலாம்‌ என்ற பொருள்படும்‌. 

ஆனால்‌ கூரம்‌ ததாதி ப£ஹுனாம்‌ ஸ்வாமி (6ஆம்‌ வேற்றுமை காரகமல்ல) 
பூ*ரிஸோ ததாதி-நிறையக்‌ கொடுக்கிறான்‌ ஸ்தோகஸோ ததாதி - 
குறைவாகக்‌ கொடுக்கிறான்‌ 

பூரி, (மிகுதி) ஸ்தோக (குறைவு) என்ற சொற்களும்‌ பஹு, அல்ப என்ற 
சொற்களின்‌ பொருளைக்‌ கொண்டது. சூத்திரத்தில்‌ காணப்‌ படும்‌ 'அர்துத்‌' 
என்ற சொல்லிலிருந்து. ப£ஹு, அல்ப என்ற சொற்களின்‌ பொருளைக்‌ 
கொண்ட மற்ற சொற்களும்‌ இத்துள்ளடங்கும்‌ என்று தெளிவாகிறது. 


வா: ப£ஹ்வல்பார்தன்‌ மங்கலா மங்கல வசனம்‌ 
இவ்வொட்டுக்கள்‌ பஹு, அல்ப ஆகியவைகளுடன்‌. முறையே, 
மங்கலமானதும்‌ அமங்கலமாதுமான செயல்களைச்‌ சுட்ட வரும்‌. 


ஸங்க்‌?யா ஏகவசனாச்‌ ச வீப்ஸாயாம்‌ 

ஸூஸ்‌ ஒட்டு. எண்ணுப்‌ பெயர்களுக்குப்‌ பின்னும்‌, ஒருமையில்‌ நிற்கும்‌ 
நாணயத்தைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களுக்குப்பின்னும்‌ விருப்பாக 
'பங்கிட்டளித்தல்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. த்‌'விஸோ மோத"கெள தததி 
அவன்‌ ஒவ்வொருவருக்கும்‌ இரண்டு மோதகங்கள்‌ கொடுக்கிறான்‌. 
கார்ஷாபணஸோ தததி - 'அவன்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு கார்ஷாபணம்‌ 
கொடுக்கிறான்‌" ஆனால்‌ த்‌”வயோர்‌ த்‌ வயோர்‌ ஸ்வாமீ - 'இரண்டிரண்டின்‌ 


“மூனைவர்‌ கு. மீனாட்சி 298 


5.4.44 


5.4.45 


5.4.46 


சொந்தக்காரன்‌ (6ஆம்‌ வேற்றுமை காரகமல்ல) கார்ஷாபணஸ்ய 
கார்ஷாபணஸ்ய ஸ்வாமீ 'ஒவ்வொருவரும்‌ ஒரு கரர்ஷாபணமுடையவன்‌'. 


'ப்ரதியோகே” பஞ்சம்‌ யாஸ்தஸி: 

'ப்ரதி' என்ற கர்மப்ரவ்சனீயத்துடன்‌ நிற்க வேண்டுமென்று விதிக்கப்பட்ட 
ஐந்தாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 'தஸி' ஒட்டு. வரும்‌. 2.3.11 இல்‌ 
இந்த ஐந்தாம்‌ வேற்றுமை விதிக்கப்பட்டிருக்கிறது. 

ப்ரத்‌“யும்ன: வாஸுதே3வத: ப்ரதி அபி'மன்யு: அர்ஜுனத: ப்ரீதி. இது 
ஒரு விருப்பு விதியாகையால்‌, ப்ரத்‌யும்ன: வாஸுதே”வாத்‌ ப்ரதி என்றும்‌ 
வரலாம்‌. 


வா: தஸிப்ரகரணே ஆத்‌பாதி"ப்‌*ப உபஸங்க்‌“யானம்‌ 
"ஆதி' முதலியவைகளோடும்‌ 'தஸி' ஒட்டு இணைக்கப்படும்‌ ஆதி£த:, 
'முதலிலிருந்து', மத்‌*யத: 'நடுவிலிருந்து' பார்ஸ்‌'வத: 'அருகிலிருந்து'. 


அபாதசானே ச அஹீயரு ஹோ: 

ஹிய ('ஹா' என்ற தாதுவின்‌ செயப்பாட்டு வினை), ருஹ்‌ என்ற 
தாதுக்களோடு தொடர்புள்ள அபாதான காரகத்தைத்‌ தவிர்த்த, ஏனைய 
அபாதான காரகங்களைக்‌ குறிக்குஞ்‌ சொற்களோடு. 'தஸி' வரும்‌. 

க்‌£ராமத: அல்லது க்‌ராமாத*ாக”ச்ச*தி, - 'கிராமத்திலிருந்து வருகிறான்‌" 
சோராத்‌ அல்லது சோரத: பி”பே*தி - 'திருடனிடமிருந்து பயப்படுகிறான்‌" 
ஆனால்‌ ஸார்தாத்‌ ஹீயதே - 'கூட்டத்திலிருந்து விலக்கப்பட்டவன்‌' பாவதாத 
வரோஹதி - மலையிலிருந்து இறங்குகிறான்‌. 'ஹீய' என்ற சூத்திரத்தின்‌ 
சொல்‌, ஜஹாதி என்ற நிகழ்காலச்‌ சொல்லைக்‌ கொடுக்கும்‌ 'ஹா'என்ற 
தாதுவைச்‌ சுட்டும்‌ ஜிஹீதே என்ற வடிவத்தைக்‌ கொடுக்கும்‌ தாதுவையல்ல. 
ஆகவே பூ“மித: உஜ்ஜிஹீ தே அல்லது பூமேருஜ்ஜியீதே. 


அதிக்‌“ *ஹாவ்யத£னக்ஷேபேஷ்வகர்தரி த்ருத்யாயா: 

கர்த்தாவைச்‌ சுட்டாத 3ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்னும்‌, "மேம்படு, 
சிறப்புறு, விட்டுக்கொடு, குறைகூறு' ஆகிய பொருட்களைச்‌ சுட்டும்‌ 
வினைகளோடு வரும்‌ 3ஆம்‌ வேற்றுமைச்‌ சொற்களுக்குப்‌ பின்னும்‌ 'தஸி' 
ஒட்டு வரும்‌. 

வ்ருத்தேனா திக்‌“ருஹ்யதே அல்லது வ்ருத்ததோ அதிக்‌'ருஹ்யதே அவன்‌ 
தனது நடத்தையால்‌ சிறப்புறுகிறான்‌/மேம்பட்டு நிற்கிறான்‌ வ்ருத்தேன ந 


. வ்யதூதே அல்லது வ்ருத்ததோ நவ்யத?தே 'அவன்‌ நடத்தையின்‌ மூலம்‌ 


ஒருவருக்கும்‌ விட்டுக்‌ கொடுக்க மாட்டான்‌" வ்ருத்தேன அல்லது வ்ருத்தத: 
க்ஷிப்த: 'அவன்‌ தனது நடத்தையால்‌ பழிக்கப்படுகிறான்‌.' 
ஆனால்‌ தே£வத"த்தேன சக்ஷிப்த: தேவதத்தனால்‌ குறை கூறப்பட்டவன்‌. 


239 


5.4.47 


5.4.48 


5.4.49 


பாணினியின்‌ அஷ்ட த்தியாயி 


ஹீயமான பாபயோகாச்‌ ச 


- ஹீ (வினை), பாப (பெயர்‌) என்ற சொற்களைச்‌ சார்ந்து நிற்கும்‌ 3ஆம்‌ 


வேற்றுமைச்‌ சொற்களுக்குப்பின்‌ 'தஸி' ஒட்டு விருப்பாக (அச்சொற்கள்‌ 
கர்த்தாவைச்‌ சுட்டாமல்‌ நிற்கும்‌ போது) வரும்‌. 

சாரித்ரேண ஹீயதே அல்லது சாரித்ரதோ ஹீயதே- தன்‌ நடத்தையால்‌ அவன்‌ 
ஒதுக்கி வைக்கப்பட்டான்‌ சாரித்தேண பாப: அல்லது சாரித்ரத: பாப: 
'நடத்தையால்‌ தீங்கிழைப்பவன்‌ 'நிந்தித்தல்‌' என்ற பொருளைச்‌ சுட்டாமல்‌ 
ஒரு நிகழ்ச்சியைக்‌ கூறும்போது, இவ்வொட்டு வரும்‌. 5.4.46இல்‌ கூறப்பட்ட 
விதி, இகழ்ந்து பேசும்போது பயன்படுத்தப்படும்‌. 


ஷஷ்ட்‌யா வ்யாஸ்ரயே 'தஸி' ஒட்டு விருப்பாக, 

ஆறாம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌, ஒரு குறிப்பிட்ட கட்சியைச்‌ சேர்ந்த' 
என்ற பொருளில்‌ வரும்‌. தேவா அர்ஜுனதோ அப“வன்‌ - 'தேவர்கள்‌ 
அர்ஜுனனுடைய பக்கத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ ஆனால்‌ வ்ருக்ஷஸ்ய ஸாகர 
மரக்கிளை" 


ரோகாச்‌ சாபநயனே 

'தஸி' ஒட்டு, ஒரு நோயைக்‌ குறிக்கும்‌ 6ஆம்‌ வேற்றுமைச்‌ சொல்லுக்குப்பின்‌ 
"அந்நோயைக்‌ குணப்படுத்துதல்‌' என்ற பொருளில்‌ விருப்பாக 
இணைக்கப்படும்‌. 

ப்ரவாஹிகாத: குரு - 'பேதியைக்‌ குணப்படுத்து” 

ஆனால்‌ பாவாஹிகாயா: ப்ரகோபனம்‌ குரு 


அ பூத தத்பராவே க்ருபூ” அஸ்தியோகே” ஸம்பத்‌*ய கர்தரி ச்வி: 
முன்பில்லாத ஒரு நிலையைக்‌ கர்த்தாவடைந்துள்ளதாகக்‌ குறிப்பிடும்‌ 
சொல்லோடு, பூ”, அஸ்‌, க்ரு' தாதுக்கள்‌ நிற்கும்போது, அச்சொல்லோடு 'ச்வி' 
ஒட்டு இணைக்கப்படும்‌. ஸு'க்லீ கரோதி:- 'வெள்ளையாக இல்லாத 
ஒருவனை அல்லது ஒன்றை மற்றொருவன்‌ வெள்ளையாக்குகிறான்‌' 
ஸுத்லீ பவதி: ஸு'க்லீ ஸ்யர்த்‌ - 'அழுக்காயிருந்ததை தூய்மையாக்குகிறான்‌ ' 
ஸு'க்ல 4 சவி - ஸுக்ல்‌ * ஈ (7.4.32) ச்வி - ஸுக்லீ * 0 (6.1.67) - ஸுக்லீ 
“டீ! கரோதி ம்ரு'தூம்‌ - 'மண்ணைப்‌ பானையாகச்‌ செய்கிறான்‌' 
இச்சூத்திரத்தில்‌ காணப்படும்‌ 'அபூ*த தத்‌'பராவ' என்ற சொல்‌ பாணினியால்‌ 
எழுதப்பட்டதல்ல. இது வார்த்திக காரரால்‌ சேர்க்கப்பட்டது. காஸிகா. 
இச்சொல்லையும்‌ சேர்த்து சூத்திரம்‌ அமைக்கிறது. 


அருர்‌ மனஸ்‌'சக்‌ ஷு ஸ்‌'சேதோரஹோரஜஸாம்‌ லோபஸ்‌'ச 

அருஸ்‌' காயம்‌'. மனஸ்‌ 'மனது' , சக்‌ ஷுஸ்‌ 'கண்‌', சேதஸ்‌ 'விழிப்புள்ள நிலை', 
ரஹஸ்‌ இரகசியம்‌', ரஜஸ்‌ 'உணர்ச்சி' ஆகியவைகளுக்குப்பின்‌ ச்வி' ஒட்டு 
வரும்‌. அச்சொற்களினிறுதி மெய்‌, இவ்வொட்டுக்கு முன்‌ கெடும்‌. 

அரு கரோதி, அரூப*வதி, அரூஸ்யாத்‌ 


முனைவர்‌ கு. மீனாட்சி 240 


5.4.52 


'காயப்படுத்துகிறான்‌' 'காயமடைகிறான்‌ 

உன்‌ மனீ கரோதி, உன்‌ மனீ பவதி, உன்‌ மனீஸ்யாத்‌ 

'தடுமாற்றம்‌. உண்டு பண்ணுகிறான்‌, 'தடுமாற்றமடைகிறான்‌' 
உச்சக்ஷுகரோதி, உச்சக்ஷ பவதி, உச்சக்‌ ஷூஸ்யாத்‌ 'ஒருவ னைக்‌ 


-கண்ணை உயர்த்தச்‌ செய்கிறான்‌. "கண்ணை. உயர்த்துகிறான்‌ விசேத்‌ 


கரோதி, விசேதீ பவதி, விசேதீ ஸ்யாத்‌ 'விழிப்புறச்‌ செய்கிறான்‌, 
'விழித்திருக்கிறான்‌' விரஹீ கரோதி. விரஹீ பவதி, விரஹீ ஸ்யாத்‌ 
'பிரிக்கிறான்‌'. பிரிந்திருக்கிறான்‌ ' விரஜீ கரோதி, விரஜீ பவதி விரஜீஸ்யாத்‌ 
ஒருவனை உணர்ச்சியடைவதிலிருந்து : தடுக்கிறான்‌, 
உணர்ச்சிவசமாகாதிருக்கிறான்‌. 


- விபரரஷா ஸாதி கார்த்ஸ்ன்யே 


'ச்வி' ஒட்டின்‌ பொருளில்‌ ஸாதி ஒட்டு, ஒன்று மற்றொன்றாக முழுவதும்‌ 
மாற்றமடைவதைச்‌ சுட்டும்‌ போது விருப்பாக வரும்‌. 

மேற்சூத்திரத்தில்‌ குறிப்பிட்ட “முன்பு இல்லாத ஒரு நிலையைக்‌ 
சுர்த்தாவடைவதைக்‌ குறிக்கும்போது, அச்‌ சொல்லுடன்‌ பூ, க்ரு, அஸ்‌ 
ஒட்டுக்கள்‌ நிற்கும்போது' ஆகியவை இச்சூத்திரத்திலும்‌ அனுவிருத்தியாகும்‌. 
அக்‌னிஸாத்‌? ப£வதி ஸஸ்த்ரம்‌ ஆயுதம்‌ நெருப்பாக ஆகிவிட்டது அல்லது 
அதிளிபி வதி உத“கஸாத்‌” பவதி லவணம்‌ அல்லது உதசக்‌ ட லவணம்‌. 

"உப்பு முழுவதும்‌ தரகராக ஆகிவிட்டது' 

சூத்திரத்தில்‌ 'விபஷா' என்று கூறப்பட்டிருப்பதால்‌, வி த்து றவு வரும்‌. 


அபி“விதெ”ள ஸம்பதன்‌ ச 

'ஸம்பத்‌' என்ற வினையோடு நிற்கும்‌ சொல்லோடு 'ச்வி' ஒட்டின்‌ பொருளில்‌ 
'ஸாதி' ஒட்டு, ஒரேயினத்தைச்‌ சேர்ந்த எல்லாப்‌ பொருட்கள்களும்‌ 
மற்றொன்றாக மாறுதல்‌' என்ற பொருளில்‌ வரும்‌. 'க்௬ு” , பூ”, “அஸ்‌” என்ற 
வினைகளுடன்‌ நிற்கும்‌ போதும்‌ இதே பொருளைக்‌ கொடுக்கும்‌ என்று ச்‌ 
சுட்டுகிறது. இதே பொருளைச்‌ சுட்ட 'ச்வி' ஒட்டு மிணைக்கப்படுமென்பதை 


மேற்குத்திரத்திலிருந்து அனுவிருத்தி மூலம்‌ 'விபாஷா' என்ற சொல்லைச்‌ 


சேர்த்து விளக்கப்டுவதிலிருந்து தெளிவாகிறது. அப்போது 'க்ரு முதலிய 
வினைகளும்‌ இத்துடன்‌ வரவேண்டும்‌. அக்‌னிஸாத்‌ ஸம்பத்‌“பயதே அல்லது 
அக்‌னிஸாத்‌” பவதி அல்லது அக்‌னீ பவதி. 

ஒரேயினத்தைச்‌ சேர்ந்த எல்லாப்‌ பொருட்களும்‌ மாற்றமடைவதைக்‌ குறிக்கும்‌ 
அபி“விதி விகாரம்‌. இதில்‌ மாற்றம்‌ முழுமையாகவோ, பகுதியாகவோ 
ஏற்படலாம்‌. காட்டாக அஸ்யாம்‌ ஸேனாயாம்‌ உத்பாதேன ஸர்வம்‌ ஸ'ஸ்த்ரம்‌ 
அக்னிஸாத்‌” ப*வதி - இச்சேனையின்‌ ' ஆயுதம்‌ . முழுவதும்‌ 
நெருப்பாகிவிட்டது.' 

வர்ஷாஸு ஸர்வம்‌ லவணம்‌ உதக ஸாத்‌ ஸம்பத்‌யதே மழைக்‌ காலத்தில்‌ 
உப்பெல்லாம்‌ தண்ணீராக மாறிவிடுகிறது. இக்காட்டுக்களில்‌ காணப்படும்‌ 
ஸர்வ என்ற சொல்‌ ஆயுத வகையைச்‌ சேர்ந்த எல்லா பொருட்களும்‌ அதாவது 


241. 


பாணினியின்‌ அஷ்ட ஈத்தியாயி 


கத்தி, ,ஈட்டி போன்றவையும்‌, உப்பின்‌ தன்மையைக்‌ கொண்ட எல்லா 
பொருட்களையும்‌ சுட்டும்‌. ஆனால்‌, இப்பொருட்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ தனித்‌ 
தனியாகக்‌ குறிக்காது. ' 

கார்த்ஸ்ன்ய என்ற சொல்‌. ஒரு பொருளில்‌ எல்லா பகுதிகளும்‌ முழுமையாக 
மற்றொன்றாக மாறுவ்தைச்‌ சுட்டும்‌. அபி” விதி”, கார்த்ஸ்ன்ய 
இவ்விரண்டுக்குமிடையேயுள்ள வேறுபாடு வருமாறு. ஒரு பொருள்‌ 
முழுமையாக (அதாவது அதன்‌ எல்லாப்‌ பகுதிகளும்‌) மாற்றமடைவதைக்‌ 
குறிப்பது 'கார்த்ஸ்ன்ய' மாற்ற. பல பொருட்கள்‌ முழுவதும்‌ மாற்றமடையாமல்‌ 
அவைகளின்‌ சில பகுதிகளில்‌ மட்டும்‌ மாற்றமடைவதைக்‌ குறிப்பது அபி"விதி" 
மாற்றம்‌ எனப்படும்‌. 


தத£தீ*ன வசனே 

"சார்ந்திருத்தல்‌ என்ற பொருளைச்‌ சுட்டுஞ்‌ சொற்களுக்குப்பின்‌ ஸாதி ஒட்டு 
மேற்குறிப்பிட்ட வினைகளோடு -அச்சொற்கள்‌ நிற்கும்போது 
அதனாளுமைக்குட்பட்ட என்ற பொருளில்‌ வரும்‌. ராஜஸாத்சுரோதி, 
ராஜஸாத்‌? ப'வதி ராஜஸாத்‌ ஸ்யாத்‌ ராஜஸாத்‌ ஸம்பத்‌*யதே: (அரசன்‌) அதைத்‌ 
தனது ஆளுமைக்கடியில்‌ கொண்டு வருகிறான்‌. 

ப்ராஹ்மணஸாத்‌ கரோதி, ப்‌ ராஹ்மணஸாத்‌” பவதி, 

ப்‌ராதஹ்மணஸாத்‌ ஸ்யாத்‌, ப்‌“ராஹ்மணஹாத்‌ ஸம்பத்‌“யதே. 

பிராம்மணன்‌ அதைத்‌ தனக்குட்பட்டதாக ஆக்குகிறான்‌. 


தேயேத்ராச. 

“அதற்குக்‌ கொடுக்க வேண்டும்‌” என்ற பொருளில்‌ த்ரா ஒட்டும்‌ ஸாதி ஒட்டும்‌ 
மேற்கூறிய க்ரு முதலியவொட்டுக்களோடு சொற்கள்‌ நிற்கும்போது வரும்‌. 
'தத?தின (அதற்குட்பட்ட) என்ற சொல்லும்‌ அனுவிருத்தியாக இங்கு வரும்‌. 
ப்‌ராஹ்மணத்ரா ப*வதி, ப்‌ராஹ்மணத்ரா கரோதி 

ப்‌ரராஹ்மணத்ரா ஸ்யாத்‌, ப்‌ரராஹ்மணத்ரா ஸம்பத்‌'யதே 

அல்லது ப்ராஹ்மண ஸாத்‌ கரோதி, ப“வதி, ஸ்யாத்‌ ஸம்பத்‌"யதே. 
'பிராம்மணனுக்குத்தானமாகக்‌ கொடுக்கத்‌ தகுந்தது அது. ஆகையால்‌ அதை 
அவன்‌ பிராம்மணனுக்குக்‌ கொடுக்கிறான்‌ 

ஆனால்‌ ராஜஸாத்‌” ப£வதி - ராஷ்ட்ரம்‌ இங்கு கொடுக்கத்‌ தகுந்தது என்ற . 
பொருளைக்‌ குறிக்காததால்‌ த்ரா ஒட்டு வராது. 


தேவ மனுஷ்ய புருஷ புருமர்த்யேப்‌*யோ த்‌'விதீயஸப்தம்யோர்‌ ப'ஹுலம்‌ 
இரண்டு அல்லது ஏழாம்‌ வேற்றுமையில்‌ நிற்கும்‌ தே'வ, மனுஷ்ய, புருஷ, புரு 
மர்த்ய ஆகியவற்றிற்குப்பின்‌- த்ரா ஒட்டு பல வகையில்‌ வரும்‌. 

தேவைத்ரா கச்ச”தி - கடவுளிடம்‌ செல்கிறான்‌ 

தேவத்ரா வஸதி - கடவுளோடு வசிக்கிறான்‌ 

மனுஷ்யத்ரா க”ச்ச“தி - மனிதனிடம்‌ செல்கிறான்‌ 

மனுஷ்யத்ரா வஸதி - மனிதனிடம்‌ வசிக்கிறான்‌ 


முனைவர்‌ கு..மீனாட்சி 242 


5.4.57 


புருஷத்ரா க£ச்ச“தி - ஆள்களிடம்‌ போகிறான்‌ 

புருஷத்ரா வஸதி - ஆள்களோடு வசிக்கிறான்‌ 

புருத்ரா ௧2ச்ச2தி - பலரிடம்‌ போகிறான்‌. 

புருத்ரா வஸதி - பலரோடு வசிக்கிறான்‌ 

மர்த்யத்ரா க£ச்ச2தி - மனிதனிடம்‌ போகிறான்‌ 

மர்த்யத்ரா வஸதி - மனிதனோடு வசிக்கிறான்‌ 

ப£ஹுர்த்ரா ஜீவதோ மன: என்ற வாக்கியத்தில்‌ காணப்படும்‌ பஹுத்ரா என்ற 
சொல்லிலிருந்து பஹு என்பவைகளோடும்‌ இவ்வொட்டு வருவதை 
'ப£ீஹாுலம்‌' என்ற சொல்‌ சுட்டுகிறது. 


அவ்யக்தானுகரணாத்‌” த்‌“வஜ்வரார்தாஈதனிதெளடுசச்‌ 

ஈரசையை (அதன்‌) பாதிப்‌ பகுதியில்‌ கொண்ட ஒலிக்குறிப்புச்‌ 
சொல்லுக்குப்பின்‌ ட*ஈச்‌ ஒட்டிணைக்கப்படும்‌. அவ்வொலிக்‌ குறிப்புச்‌ 
சொல்லைத்‌ தொடர்ந்து 'இதி' என்ற சொல்‌ தொடராமல்‌ நிற்கும்போதுதான்‌ 
'டரச்‌' ஒட்டு இணைக்கப்படும்‌. 

இதுவும்‌ கரு, பூ*, அஸ்‌ ஒட்டோடு வரும்‌. 

படத்‌ 4 டச்‌ : படத்‌ - படத்‌ *-ட*ச்‌ 

பட 6 - பட 6+ ஆபடபடா கரோதி (6.1.100) 

'படபடவென்று சத்தம்‌ போடுகிறது ஆனால்‌ படத்‌ 4 இதி - பட 00 இதி - படிதி 
(6.4.98) கரோதி படபடாப“வதி, படபடாஸ்யாத்‌ 


க்ருஞோ த்‌“விதீய த்ரு'தீயஸ'ம்ப” ப்‌ஜாத்‌ க்ருஷெள 

த்‌“விதீய, த்ரு'தீய, ஸ'ம்ப” (எ திர்த்திசை) பீஜ (விதை) ஆகிய சொற்கள்‌ க க்ரு ஞ்‌ 
(ய என்ற வினனையோடு சேர்ந்து நிற்கும்போது அச்சொற்களோடு | டராச்‌' 
ஒட்டு 'உழுதல்‌' என்ற பொருளை சுட்ட இணைக்கப்படும்‌. 

த்‌'விதீயா கரோதி இரண்டாவது முறை உழுகிறான்‌: 
த்ருதீயா கரோதி முன்றாம்‌ முறை உழுகிறான்‌ ஸம்பர£ கரோதி - எதிர்த்‌ 
திசையில்‌ உழுகிறான்‌ பீ£ஜா கரோதி ஒரே நேரத்தில்‌ உழுது, விதை 
விதைக்கிறான்‌ ஆனால்‌ த்‌“விதீயம்‌ கரோதி பதம்‌ (உழுதல்‌ என்ற 
பொருளிலல்ல) 


ஸம்க்‌“பாயாஸ்‌' ச கு£ணாந்தாயா: 

குண (தடவை, முறை) என்ற கொக்னைபிறுகிரறப்ளோக்‌ கொண்ட 
எண்ணுப்‌ பெயரோடும்‌ 'ட?ரச்‌' ஒட்டு (க்ரு என்ற வினையுடன்‌ உழுதல்‌ என்ற 
பொருளில்‌ வரும்போது) இணைக்கப்படும்‌. 

த்‌'விகுணாகரோதி இருமுறை உழுகிறான்‌ 

த்ரிகுணா கரோதி 

ஆனால்‌ த்‌”விகு*ணாம்‌ கரோதி ரஜ்ஜும்‌ அவன்‌ கயிற்றை இரட்டிக்கிறான்‌. 


5.4.63 


5.4.64 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


ஸமயாச்ச யாபனாயாம்‌ 

ஸமய (காலம்‌ என்ற சொல்லுடனும்‌ காலந்தாழ்த்துதல்‌ என்ற பெ ஈருளில்‌ 
(அச்சொல்‌ க்ருவுடன்‌ நிற்கும்போது) 'ட*ஈச்‌' ஒட்டிணைக்கப்படும்‌. 
ஸமயாகரோதி - காலந்தாழ்த்துகிறான்‌ ஆனால்‌ ஸமயம்‌ கரோதி 

ஸபத்ர நிஷ்பத்ராத”தி வ்யத'னே 

ஸபத்ர (அம்பின்‌ இழைமுள்‌) நிஷ்பத்ர (இழை முள்ளில்லாத) என்ற சொற்கள்‌ 
(க்ருவுடன்‌ நிற்கும்போது) 'பெரிய வலி என்ற பொருளில்‌ டச்‌ 
ஒட்டிணைக்கப்படும்‌. ஸபத்ராகரோதி ம்ருகம்‌ வ்யாத*: - 'அம்பின்‌ இழைமுள்‌ 
உடலுக்குள்‌ நுழையும்‌ வண்ணம்‌ மானைத்‌ துளைக்கிறான்‌ வேடன்‌ நிஷ்பத்ரா 
கரோதி' ஒரு பக்கமாக உடலுக்குள்‌ நுழைந்த அம்பு மற்றொரு பக்கமாக இழை 
முள்ளில்லாமல்‌ வெளியே வரும்படி வேடன்‌ மானைத்‌ துளைக்கிறான்‌ ஆனால்‌ 
ஸபத்ரம்‌ வ்ருக்ஷம்‌ கரோதி ஜலஸேசக தண்ணீர்‌ தெளிப்பவன்‌ மரத்தில்‌ இலை 
வளரும்படி செய்கிறான்‌ நிஷ்பத்ரம்‌ வ்ரு௯ஷதலம்‌ டகரோதி பூமி 

ஸோதசக: 

நிஷ்குலாந்‌ நிஷ்கோஷனே 

'நிஷ்குல என்ற சொல்‌ (கருவுடன்‌ நிற்கும்போது) டச்‌ ஒட்டு உள்ளுறுப்பை 
வெளியிலெடுத்தல்‌/வெட்டுதல்‌ என்ற பொருளில்‌ வரும்‌. 

நிஷ்குலா கரோதி பஸூன்‌ 

"விலங்கின்‌ உள்ளுறுப்பை வெளியேற்றுகிறான்‌ 

ஆனால்‌ நிஷ்குலான்‌ கரோதி ஸத்ரூன்‌ - எதிரியின்‌ குடும்பத்தையழிக்கிறான்‌ 
ஸுக? ப்ரியாதானுலோம்யே 


ஸுக(மகிழ்ச்சி) ப்ரிய (அன்பான) என்ற சொற்கள்‌ (க்ருவுடன்‌ நிற்கும்போ து) 
மகிழும்‌ தன்மை என்ற பொருளில்‌ ட ரச்‌ ஒட்டு வரும்‌. 

ஸுக£கரோதி உவப்பூட்டுகிறான்‌ 

ப்ரியாகரோதி விருப்புடையதாக்குகிறான்‌ 

ஆனால்‌ ஸுகம்‌ கரோதி மகிழ்ச்‌ சியுண்டாக்குகிறான்‌ 


துக்க?த்‌ ப்ராதிலோம்யே 
துக்க (வருத்தம்‌) என்ற சொல்லுடன்‌ (க்ரு நிற்கும்போது) 
அச்சொல்லுக்குப்பின்‌ டச்‌ ஒட்டு வேதனை, கடுந்துன்பம்‌ என்ற பொருளில்‌ 


வரும்‌. 
துக்க? கரோதி - வருத்தத்தையளிக்கிறான்‌/உண்டாக்குகிறான்‌ ஆனால்‌ 
துக்கம்‌ கரோதி கதன்னம்‌ - கெட்டுப்போன உணவு கெடுதி 
விளைவிக்கிறது 
ஸூ' லாத்‌ பாகே 


எல (இரும்பமுள்‌) என்ற சொல்லுடன்‌ (க்ருவுடன்‌ நிற்கும்‌ போது) டரச்‌ ஒட்டு 


முனைவர்‌ கு. மீனாட்சி. 244 


5.4.67 


இறைச்சி வாட்டல்‌ என்ற பொருளில்‌ வரும்‌. 


ஸுூ'லாகரோதி மாம்ஸம்‌ “இரும்பு முள்ளில்‌ இறைச்சியை வாட்டுகிறான்‌ 


ஸத்யாத ண்ட 

'ஸத்ய என்ற? சொல்லுக்குப்பின்‌ (க்ருவுடன்‌ நிற்கும்போது) 'ட*ச்‌' ஒட்டு 
சூளுரைத்தல்‌ என்ற பொருளல்லாத இடங்களில்‌ வரும்‌. 

ஸத்யா கரோதி வணிக்‌ பேரத்தை முடிக்கிறான்‌ 

ஆனால்‌ ஸத்யம்‌ கரோதி ப்‌'ராஹ்மண: 


“ பிராம்மணன்‌ குளுரைக்கிறான்‌. 


மத்‌“ராத்‌ பரிவாபனே 

மத்‌? (நற்குறியுள்ள) என்ற சொல்லுக்குப்பின்‌ (க்ருவுடன்‌ நிற்கும்போது) டச்‌ 
ஒட்டு மொட்டையடித்தல்‌ என்ற பொருளில்‌ வரும்‌. 

மத்‌'ரா கரோதி - மொட்டையடிக்கிறான்‌ 


வா: ப£த்ராச்‌ சேதி வக்தவ்யம்‌ 

பதர என்ற சொல்லுடனும்‌ இவ்வொட்டு வரும்‌. 

பத்ரா கரோதி நாபித கமாரம்‌ 

“குழந்தைக்கு முடியிறக்குகிறான்‌ ஆனால்‌ பரத்‌ரரம்‌ கரோதி 


ஸமாஸாந்தா: 

தொகையிறுதியொட்டுக்கள்‌. இது ஒரு அதிகார சூத்திரம்‌. 
இச்சூத்திரத்திலிருந்து தொடங்கி, இந்த வியலினிறுதிவரை விதிக்கப்படும்‌ 
ஓட்டுக்கள்‌, தொகைகளினிறுதியில்‌ இணைக்கப்படும்‌. இவ்வொட்டுக்கள்‌, 
தொகைகளினிறுதியில்‌ நின்று, தொகைகளை முழுமையானதாக ஆக்கும்‌ 
இவ்வொட்டுக்கள்‌ எல்லாத்‌ தொகைகளினிறுதியிலும்‌ நிற்கும்‌. காட்டாக உப 
* ராஜன்‌ உபராஜன்‌. இதனிறுதியான அன்‌ ஸமாஸாந்தவொட்டான ட'ச்ஜ 
(5.4.105) இணைப்பதால்‌ கெடும்‌. ஆகவே உபராஜ என்ற வடிவம்கெடும்‌ 
இதனுடன்‌ அம்‌ (2.4.8) இணைக்கப்படும்‌ 'உபராஜம்‌ என்ற தொகையாகிறது. 
இச்சொல்தான்‌ அவ்யயீ பாவம்‌ என்ற தொகையாகிறது உபராஜன்‌ அல்ல. 
தொடர்ந்து வரும்‌ சூத்திரங்கள்‌ எவ்வொட்டிணைத்து எந்தெந்த 
தொகையாக்கப்படும்‌. என்பதை விளக்குகிறது. 


ந பூஜ னாத்‌ 

ஒரு தொகையின்‌ முதலுறுப்பினர்‌ புகழ்தல்‌ என்ற த்‌ சுட்டுஞ்‌ 
சொல்லாகுமானால்‌ அத்தொகையோடு ஸமாஸாந்தவொட்டு 
இணைக்கப்படமாட்டாது. 
ஸுராஜன்‌ - நல்ல அரசன்‌ 
அதிராஜன்‌ - மாபெரிய அரசன்‌ 


245 


5.4.70 


5.4.73 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


வா: :  பூஜாயாம்‌ ஸ்வதிக்‌'ரஹணம்‌ கர்தவ்யம்‌ 

'புகழ்ச்சி'யைச்‌ சுட்டுஞ்‌ சொல்‌, ஸு அல்லது அதி ஆக இருக்க வேண்டும்‌. 
அப்பொருளைக்‌ குறிக்கும்‌ மற்ற சொற்கள்‌ அல்ல. 

பரமராஜ : பரமக”வ : என்ற தொகைகளுக்கு இத்தடையில்லை. 


வா: ப்ராக்‌? ப£ஹுவ்ரீ ஹிக்‌ரஹணம்‌ ச கர்தவ்யம்‌. 
இத்தடை 5.4.113 வரை தொடரும்‌. 
ஸுஸக்த்‌ : அதிஸக்த? : ஸ்வக்ஷ: அத்யக்ஷ: 


கிம: க்ஷேபே 

'திந்தித்தல்‌ என்ற பொருளைக்‌ கொண்ட கிம்‌ என்ற சொல்லை 
முதலுறுப்பினராகக்‌ கொண்ட தொகைக்குப்பின்‌ ஸமாஸாந்த ஒட்டு வராது. 
கிம்‌ * ராஜன்‌ - கிம்ராஜன்‌ 

கிம்ராஜா யோ நரக்ஷதி 

(குடிகளைக்‌) காப்பாற்றாதவன்‌ ஒரரசனே அல்ல 

கிம்ஸக* யோ அபி“த்‌“ருஹ்யதி - துரோகம்‌ செய்பவன்‌ கெட்ட நண்பன்‌ 
ஆனால்‌ கஸ்யராஜா : கிம்‌ ராஜம்‌: கிஸக” 


நஞஸ்‌ தத்புருஷாத்‌ 

எதிர்மறைச்‌ சொல்லான நவைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ ராஜன்‌ முதலிய 
சொற்களோடு இணைத்து ஆக்கப்பட்ட தத்‌ புருஷ ஸமாஸத்திற்குப்பின்னும்‌ 
ஸமாஸாந்தவொட்டுக்கள்‌ வராது. 

அராஜா அரசனல்ல 

அஸகச்‌ நண்பனல்ல 

ஆனல்‌ அண்ரு சோ மாணவக 

அது'ரம்‌ ஸ'சுடன்‌ 


பதே விபராஷா 

எதிர்மறை நஞ்‌ ஒடு பதி£ன்‌ (வழி) என்ற சொல்லினைத்‌ தாக்கப்பட்ட 
தத்புருஷத்‌ தொகைக்குப்பின்‌ ஸமாஸாந்த ஒட்டு விருப்பாக வராது. 
அபதசம்‌ அல்லது அபந்தன்‌ 


பஹு வ்ரீஹெள ஸம்க்‌*யேயே ட“ஜபஹு கணாத்‌ 

பஹு கண என்ற சொற்களைத்‌ தவிர்த்த மற்ற எண்ணைச்‌ சுட்டும்‌ 
பஹுவ்ரீஹித்‌ தொகைக்குப்‌ பின்‌ ட*ச்‌ ஒட்டு வரும்‌. 

உபத£ஸா அதன்‌ எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10 

த்‌'வித்ரா இரண்டு அல்லது மூன்று 

ஆனால்‌ சித்ரரு” (எண்ணைக்‌ குறிப்பதல்ல) 

உபபஹவ: உபகணா: (பஹு க'ண இறுதியுறுப்பினராக நிற்கின்றன) 


முனைவர்‌ கு. மீனாட்சி . . 246 


வா: டச்‌ கரணே ஸம்க்‌2யாயாஸ்‌ தத்புருஷஸ்யோப ஸம்க்‌ யானம்‌ 
கர்தவ்யம்‌ நிஸ்த்ரிஸாத்‌யர்தம்‌ 

நிஸ்த்ரிஸ' முதலிய எண்ணுப்‌ பெயர்களுடன்‌ . வரும்‌ தத்புருஷத்‌ 
தொகைகளுக்குப்பின்‌ டச்‌ ஒட்டு வரும்‌. 

நிஸ்த்ரிஸானி வர்ஷாணி ச” ற த்தஸ்ய தேவதத்தன்‌ .30 ல்ல 
மேற்பட்டவன்‌ நிஸ்த்ரிம்ஸ கடக? : கத்தி 30 விரல்‌ அளவு நீளத்துக்கும்‌ 
மேற்பட்டது 


ருக்‌ பூரப்‌'தூ* பராமனக்ஷே 

ருக்‌ பூர்‌ அப்‌ தூர்‌ பதின்‌ ஆகியவைகளிறுதியுறுப்பினராக ஒரு தொகையில்‌ 
நிற்கும்போது அ ஒட்டு அத்தொகைபினிறுதியில்‌ வரும்‌. ஆன £ல்‌ அக்ஷ என்ற 
சொல்‌ துர்‌ உடன்‌ நிற்கும்‌ போது இவ்வொட்டு வராது. 

இவ்விதி எல்லாத்‌ தொகைளுக்கும்‌ பொதுவானது. 

பஹ்வ்ரு'ச ருக்கு வேதத்துக்குரிய லலாடபுரம்‌ ஒரு நகரத்தின்‌ பெயர்‌ த்‌வீபம்‌ 
தீவு ராஜது“ரா அரசின்‌ பளு அல்லது.சுமை 

அக்ஷதூ”* : நுகத்தடியின்‌ இருசு 

ஜலபதன்‌ கடற்‌ பாதை 


அச்‌ ப்ரதி அன்வவ பூர்வாத்‌ ட்ஸாமலோம்ன: 

ப்ரதி, அனு, அவ ஆகியவைகளைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ ஸாமன்‌, ஆயன்‌ 
என்ற சொற்களுக்குப்பின்‌ அச்‌ ஒட்டு வரும்‌. 

ப்ரதிஸாமன்‌ அனு ஸாமன்‌ அவஸாமன்‌ 

ப்ரதிலோமன்‌ அனுலோமன்‌ அவலோமன்‌ 


வா: க்ருஷ்ண, உதக பாண்டு என்ற சொற்களைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ 
பூமி என்ற சொல்லுக்குப்பின்‌ அச்‌ ஒட்டு வரும்‌. 

க்ருஷ்ண பூ*ம: உதகபூ*ம: பாண்டு “பூ*ம: எண்ணுப்‌ பெயரைத்‌ தொடர்ந்து 
நிற்கும்‌ கே்த்வரி, நதீ” என்ற சொற்களுக்குப்பின்னும்‌ அச்‌ ஒட்டு வரும்‌. 
பஞ்ச நத”ம்‌ பஞ்ச கே்த“வரம்‌. 

எண்ணுப்‌ பெயரைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ பூமி என்ற சொல்லுக்குப்பின்னும்‌ 
அச்‌ ஒட்டு வரும்‌. . 

த்‌'வி பூம: த்ரி பூம: 
மேலே குறிப்பிட்ட சொற்களைத்‌ தவிர மற்ற சொற்களோடும்‌ அச்‌ ஒட்டு வரும்‌ 
பத்‌'ம நாப* : ஊர்ணநாப” : தீ“ர்க*ராத்ர : ஸமராத்ர: 

இங்கு நாபி* என்ற சொல்லுக்குப்பின்‌ அச்‌ ஒட்டு வருகிறது. இச்சூத்திரம்‌ 
யோக விபாகத்தினால்‌ (1) அச்‌ எல்லாத்‌ தொகைகளுக்குப்‌ பின்னால்‌ வரும்‌ 
(2) ப்ரதி முதலியவைகளைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ ஸாமன்‌, லோமன்‌ 
ஆகியவைகளுக்குப்பின்‌ அச்‌ வரும்‌ என்ற இரண்டுவகையான பெருளைச்‌ 
சுட்டுவதாக அமைகிறது. 


247 


5.4.76 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


அக்ஷ்ணோ அதசர்ஸானாத்‌ 
அச்ஷி என்ற சொல்‌ கண்‌ என்ற பொருளைச்‌ சுட்டாமல்‌ பயன்படுத்தும்போது 
அச்சொல்லோடு அச்‌ ஒட்டு வரும்‌. லவணாகுஷம்‌. புஷ்கராக்ஷம்‌ 


அசதுர விசதுர ஸுசதுர 
ஸ்த்ரீபும்ஸ தே*ன்வண்டு'ஸருக்‌ ஸாம வாங்மனஸாச்ஷிப்‌*ருவ தரகவோர்‌ 


'வஷ்டீ வபத3ஷ்டீவ நக்தந்திவ ராத்ரிந்தி'வாஹர்தி?வ ஸரஜஸ 


நிஸ்‌'ஸ்‌'ரேயஸபுருஷாயுஷர்த” வ்யாயுஷ த்ர்யாயுஷக ருக்‌*பஜுஷ * தோ க்ஷ 
மஹோக்ஷ வ்ருத்‌” தே க்ஷ உபஸுன கேர்ஷ்டஸ்‌'வ 

கீழ்க்கண்ட சொற்கள்‌ அச்‌ ஒட்டோடிணைக்கப்பட்டு ஆக்கப்பட்ட 
நிபாதனங்கள்‌ 

1) அசதுர அதன்‌ நான்கு காணப்படாத 

2) விசதுர அதன்‌ நான்கு மறைந்த 

3) ஸுசதுர பாதங்கள்‌ நன்றாக அமைந்த (செய்யுள்‌) 

4) ஸ்த்ரீபும்ஸ - பெண்ணும்‌ ஆணும்‌ 

5) தே£ன்வனடு”ஹ - பசுவும்‌ காளையும்‌ 

6) ருக்ஸமம-ருக்‌ வேதமும்‌ சாம வேதமும்‌ 

7) வாங்மனஸ -சொல்லும்‌ மனதும்‌ 

8) அக்ஷிப்‌”ருவ -கண்ணும்‌ புருவமும்‌ 

9) தராராக'வ -மனைவியும்‌ பசுவும்‌ 

10) ஊர்வஷ்டீவ -பாதமும்‌ முட்டும்‌ 

12) நக்தம்தி” வ -இரவும்‌ பகலும்‌ 

13) ராத்ரிம்தி”வ -இரவும்‌ பகலும்‌ 

14) அயர்தி*வ -ஒவ்வொரு நாளும்‌ 

15) எணீஸ - முழுமையாக 

16) நிஸ்‌'ஸ்ரேயஸ- மிகச்‌ சிறப்பான 

17) புருஷாயுஷ - மனிதனின்‌ வாழ்நாள்‌ காலவரையறையளவு 

18) த்வ்யாயுஷ - இரண்டு வாழ்‌ நாட்காலவரையறையளவு 

19) த்ர்யாயுஷ - மூன்று வாழ்‌ நாட்காலவரையறையளவு 

20) ர௬ுக்யஜுஷ - ௬க்வேதமும்‌ யஜூர்வேதமும்‌ 

21) ஜாதோக்ஷ - இளங்காளை 

22) மஹோக்ஷஜ - கொழுத்த காளை 

23) வ்ருத்‌தே க்ஷ - கிழட்டுக்காளை 

24) உபஸுன - நாய்க்கு அருகில்‌ 

25) கேள்ஷ்டஸ்‌'வ - தானும்‌ வாழாத பிறரையும்‌ வாழ விடாதவன்‌ 
இவைகளில்‌ முதல்‌ மூன்று தொகைகளும்‌ ப'ஹுவ்ரீஹித்‌ தொகையாகும்‌. 
அடுத்த பதினொன்றும்‌ துவந்த்வம்‌. 


ப்ரஹ்ம ஹஸ்திப்‌*யாம்‌ வர்சஸ 
ப்ரஹ்ம ஹஸ்தி ஆகியவைகளைத்‌ தொடர்ந்து வரும்‌ வர்சஸ்‌ என்ற 


முனைவர்‌ கு. மீனாட்கி 248 


சொல்லுக்குப்பின்‌ அச்‌ ஒட்டு வரும்‌. 
ப்‌ரய்ம வர்சஸம்‌ - சமயங்களைப்‌ பற்றி மிகச்‌ சிறந்த அறிவுஹஸ்‌ தி வர்சஸம்‌ 


- யானையின்‌ பலம்‌ 


வா: பல்ய ராஜப்‌*யாம்‌ சேதி வக்தவ்யம்‌ 

பல்ய, ராஜ என்ற சொற்களுக்குப்பின்‌ வரும்‌ வர்சஸ்‌ உக்குப்பின்னும்‌ அச்‌ 
வரும்‌. . 

'பல்ய வர்சஸ்‌ நா£வர்சஸ்‌ 


அவஸமந்தே “ப்யஸ்‌ தமஸ 

அவ ஸம்‌ அந்த* ஆகியவைகளுக்குப்பின்‌ வரும்‌ தமஸ்‌ என்ற சொல்லோடும்‌ 
அச்‌ ஒட்டு இணைக்கப்படும்‌. 

அவதமஸம்‌ இருட்டு 


ஸ்‌'வஸோ வஸுய ஸ்‌'ரேயஸ: 

ஸ்‌'வஸ்க்குப்பின்‌ வரும்‌ வஸீயஸ்‌ ஸ்ரேயஸ்‌ ஆகியவைகளுக்குப்‌ பின்னும்‌ அச்‌ 
ஒட்டு வரும்‌. 

ஸ்‌'வோ வஸியம்‌ எதிர்காலத்துக்கு நன்மையளிக்கும்‌ 

ஸ்‌'வ: ஸ்‌1ரேயஸம்‌ படிப்படியான மேம்பாடு 


அன்வவதப்தாத்‌ 'ரஹஸ: 

அனு அவ தப்த ஆகியவைகளுக்குப்‌ பின்‌ நிற்கும்‌ ரஸஸ்‌ ஒடு அச்‌ வரும்‌. 
அனுரஹஸம்‌ கள்ளத்தனமான, ஒளிவு மறைவான 

அவரஹஸம்‌ மனித வாடையற்ற, பாழான 

தப்தரஹஸம்‌ வேறு ஒருவருமறியாத இரகசியம்‌ 


ப்ரதேருரஸ ஸப்தமீஸ்தாத்‌ 

ப்ரதி யைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ உரஸ்‌ உக்குப்பின்‌ அச்‌ ஒட்டு வரும்‌ அது 
(உரஸ்‌) 7ஆம்‌ வேற்றுமைப்‌ பொருளைக்‌ கொண்டதாகும்‌. 

ப்ரத்யுரஸம்‌ 'நெஞ்சுக்கு மேல்‌, ஆனால்‌ ப்ரத்புர: 


அனுக”வமாயாமே 

'அச்‌' ஒட்டிணைக்கப்பட்டு பசு (அல்லது காளையின்‌) நீளத்துக்கு ஒப்பான 
என்ற பொருளில்‌ அனுக”வம்‌ என்ற சொல்‌ நிபாதனமாகும்‌அனுக”வம்‌ - பசு 
அல்லது காளையின்‌ நீளத்துக்கொப்பான நீளமுடைய வண்டி 

ஆனால்‌ அனுகு” பசுவின்‌ பின்னால்‌ 


249 


5.4.84 


5.4.87 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


த்‌'விஸ்தாவா த்ரிஸ்தாவா வே£தி: 

த்‌'விஸ்தாவா, த்ரிஸ்தாவா என்ற சொற்கள்‌ வேதி என்ற பொருளில்‌ (அச்‌ 
ஒட்டிணைக்கப்பட்டு) நிபாதனங்களாகும்‌. ' டி. ' -(இறுதியசை) 
விதிக்குப்புறம்பாகக்‌ கெடுகிறது. 

த்‌'விஸ்தாவா வேதி பொதுவாகக்‌ வக்ப்‌ விட இரண்டு மடங்கு 
பெரியதான வேதி த்ரிஸ்தாவா 

த்‌'வி * தாவத்‌ * அச்‌ : திவி * தாவ்‌ 00 * அச்‌ - த்விஸ்தாவா ஆனால்‌ 


த்‌'விஸ்தாவதீ ரஜ்ஜு : த்ரிஸ்தாவதீ ரஜ்ஜு: 


உபஸர்காதத்‌*வன 
உபசர்க்கத்துடன்‌ நிற்கும்‌ அத்‌ “வன்‌ என்ற சொல்லுக்குப்பின்‌ அச்‌ ஒட்டு வரும்‌. 
ப்ராத்‌'வ ரத்‌ வெகுதூரம்‌ பிரயாணஞ்‌ செய்த ரதம்‌ 

ப்ராத்‌“வம்‌ ஸ'கடம்‌ - வெகுதூரம்‌ சென்ற வண்டி 

நிரத்‌“வம்‌, ப்ரத்யத்‌“வம்‌ 


“ஆனால்‌ பரமாத்‌“வா 'நெடுஞ்சாலை' 


தத்புஒஸ்யாங்கு”லே ஸங்க்‌“யாயவ்யாதே”: 

எண்ணுப்பெயர்‌ அல்லது அவ்யயத்தைத்‌ தொடர்ந்து அங்கு"லி என்ற சொல்‌ 
நிற்கும்‌ தத்புருஷத்தொகைக்குப்பின்‌ அச்‌ ஒட்டு வரும்‌ 

த்‌'வ்யங்கு'லம்‌ - இரண்டங்குல அளவுள்ள து. 

த்ர்யங்கு£லம்‌ 

இத்தொகைகள்‌ தத்‌”தி*தார்த* ஸமாஸம்‌ எனப்படும்‌. இந்த த்‌விகு” 
ஸமாசங்களில்‌, அளவைச்‌ சுட்டும்‌ 'மானச்‌' ஒட்டு கெடும்‌. (பார்க்க 5.2.37 
வார்த்திகம்‌) 

நிரங்கு“லம்‌ விரலிலிருந்து நழுவியது 

ஆனால்‌ பஞ்சாங்கு”லி : புருஷ: 

அத்யங்கு“லி : புருஷ: (தத்புருஷ ஸமாஸமல்ல) தொடர்ந்து வரும்‌ 
சூத்திரங்களில்‌ (5.4.106வரை) தத்புருஷ என்ற சொல்‌ தொடரும்‌. 


அஹ்ஸ்‌ ஸர்வைகதே” ஸ ஸங்க்‌“யாதபுண்யாஸ்‌'ச ராத்ரே 

அஹஸ்‌, ஸர்வ ஒரு பகுதியென்ற பொருளைச்‌ கட்டுஞ்‌ சொல்‌, ஸங்க்‌“யா புண்ய 
ஆகியவைகளைத்‌ தொடர்ந்து ராத்ரி என்ற சொல்‌ நிற்கும்‌ (தத்புருஷ) 
தொகைக்குப்பின்‌ 'அச்‌' ஒட்டு வரும்‌. எண்ணுப்பெயர்‌ அல்லது அவ்யயத்தைத்‌ 
தொடர்ந்து ராத்ரி என்ற சொல்‌ நிற்கும்‌ தத்புஷத்‌ தொகைக்குப்பின்னும்‌ அச்‌ 
ஒட்டு வரும்‌ 

அஹோராத்ர : இரவும்‌ பகலும்‌ 

ஸர்வராத்ர: இரவு முழுவதும்‌ 

பூர்வராத்ர : முன்னிரவு 


_ அபரராத்ர : பின்னிரவு 


ஸங்க்‌ யாத : ராத்ர எண்ணப்பட்ட இரவு 


முனைவர்‌ கு. மீனாட்சி 250 . 


5.4.88 


5.4.89 


5.4.90 


5.4.87 


புண்யராத்ர: நற்குறியுள்ள இரவு 
த்‌“விராத்ர:.இரண்டிரவுகள்‌ 
அதிராத்ர: இரவைக்‌ கடந்த 
நிராத்ர: 


அஹ்னோ அஹ்ன ஏதேப்‌'ய 

இச்சொற்களுக்குப்பின்‌ (அதாவது மேலே கூறிய சொற்களுக்குப்பின்‌) 
அஹன்‌ நிற்கும்போது இச்சொல்லுக்குப்‌ பதிலியாக அஹ்ன வரும்‌ டச்‌ ஒட்டு 
இச்துடனிணைக்கப்படும்‌ (5.4.91) மேற்சூத்திரத்தில்‌ அஹன்‌ உம்‌ 
காணப்படும்‌. ஆனால்‌ அஹன்‌ மற்றொரு அஹன்‌ உடன்‌ சேர்ந்து 
தத்புருஷமாகாது 5.4.90இன்படி புண்யவுடனும்‌ அஹன்‌ வராது ஆகவே 
த்‌'வ்யஹ்ன: இரண்டு பகல்கள்‌ 

அத்யஹ்ன : பகலைக்‌ கடந்த 

நிரஹ்ன: 

ஸர்வாஹ்ண : பகல்‌ முழுவதும்‌ 

பூர்வாஹ்ண: முற்பகல்‌, அபராஹ்ண: 

பிற்பகல்‌ ஸங்க்‌/யாதாஹ்ன : எண்ணப்பட்ட பகல்‌ 


ந ஸங்க்‌பாதே” : ஸமாஹாரே 

எண்ணுப்‌ பெயருக்குப்பின்‌ நிற்கும்‌ 'அஹன்‌' உக்குப்‌ பதிலியாக அஹ்ன 
அத்தொகைஸமாஹார தத்புருமானால்‌ அதாவது எல்லா நாட்களையும்‌ 
சேர்த்து மொத்தமாகக்‌ கூறும்போது வராது 

த்‌ வ்யஹ: இரண்டு பகல்கள்‌ சேர்ந்தது 


உத்தமைகாப்‌“யாம்‌ ச 

மேலே கூறிய (5.4.87) சொற்களில்‌ இறுதியில்‌ சொற்களில்‌ கூறப்பட்ட 
(அதாவது 'புண்ய) சொல்லோடோ அல்லது ஏக என்ற சொல்லுக்குப்பின்னு.ம்‌ 
அஹன்‌ நிற்கும்போது அஹன்‌உக்கு அஹ்ன பதிலியாகாது. 

புண்யாஹ : நற்குறியுள்ள பகல்‌ 

ஏகாஹ: ஒரு பகல்‌ 


இல்‌ கொடுக்கப்பட்ட புண்யவுக்கு முன்‌ நிற்கும்‌ ஸங்க்‌பாத என்ற 
சொல்லுக்குப்பின்‌ நிற்கும்‌ 'அஹன்‌ 'உக்குப்‌ பதிலியாகவும்‌ அஹ்ன வராது 
என்பது சிலரின்‌ கருத்து ஆகவே ஸங்க்யாதாஹ: என்பதுதான்‌ சரியான 
சொல்‌, ஸங்க்யாதாஹ்ன என்பதல்லவென்பது இவர்களின்‌ கருத்து 


ராஜாஹஸ்‌ ஸகி£ப்‌“யஷ்ட'ச்‌ 

ராஜன்‌, அஹன்‌, ஸகி ஆகிய சொற்களையிறுதியுறுப்பினராகக்‌ கொண்ட 
தத்புருஷத்‌ தொகையோடு ட *்‌ ஒட்டு வரும்‌. 

மஹாராஜ : பெரிய அரசன்‌ 


251. 


5.4.94 


17 


பாணினியின்‌. அஷ்டாத்தியாயி 


மத்‌*ர ராஜ : மத்ரத்தினரசன்‌ 

பரமாஹ : மிகச்‌ சிறந்த பகல்‌ 

உத்தமாஹ : மிகச்‌ சிறந்த பகல்‌ 

ராஜஸக? : அரசனின்‌ நண்பன்‌ 
ப்ராஹ்மணஸக:? : பிராம்மணனின்‌ நண்பன்‌ 


கேள்ரத்‌"தி'தலுகி 

தத்தித ஒட்டு கெடாமல்‌, தொகையாக்கும்போது தத்புருஷத்‌ தொகையின்‌ 
இறுதியுறுப்பினராக கோ அமைந்திருந்தால்‌ அதன்‌ பின்‌ டச்‌ ஒட்டு வரும்‌. 
பரமக”வ : சிறந்த பசு பஞ்சக"வம்‌ 

ஆனால்‌ பஞ்சகு” : ஐந்து பசுக்களுக்கு வாங்கியது (தத்தித ஒட்டு 
கெடவில்லை) 

ராஜக'வீயதி (இங்கு எபுப்‌ ஒட்டு கெடும்‌ தத்தித ஒட்டல்ல) பஞ்க'ச” வரூப்யம்‌ 
பஞ்சகவ மயம்‌ (இவைகளில்‌ தத்திட ஒட்டு, தத்புருஷத்‌ 
தொகையாக்கும்போது இணைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வொட்டு 
கெடவில்லை) 


அக்ராக்‌? யாயாமுரஸ 

உரஸ்‌ ஐயிறுதியுறுப்பினராகக்‌ கொண்ட தத்புருஷத்‌ தொகைக்குப்பின்‌ டச்‌ 
ஒட்டு அதனினத்திலேயே அது மிகச்‌ சிறந்தது என்ற பொருளைச்‌ 
சுட்டும்போது வரும்‌. 

அஸ்‌'வோரஸம்‌ குதிரைகளில்‌ மிகச்‌ சிறந்த குதிரை 

ஹஸ்த்யுரஸம்‌, யானைகளில்‌ மிகச்‌ சிறந்த யானை 


அனோ அஸ்‌'மாயஸ்‌ ஸரஸாம்‌ ஜாதி ஸம்க்‌'ஞயோ: 

தத்புருஷத்‌ தொகையினிறுதியுறுப்பினராகும்‌ அனஸ்‌ 'தேர்‌' அஸ்மன்‌ 'பாரை' 
அயஸ்‌ 'இரும்பு' ஸரஸ்‌ 'குளம்‌' ஆகியவைகளுக்குப்பின்‌ டச்‌ ஒட்டு 
இனத்தையோ பெயரையோ சுட்டும்‌ போது வரும்‌. . 
உபாநஸம்‌ - 'தேரிலிருக்குமிடம்‌' (ஜாதி) மயானஸம்‌ (ஸம்க்ஞா) அம்‌ 
ருதாஸ்மன்‌ ஒருவிதப்‌ பாறை (ஜாதி) பிண்டாஸ்‌'ம (ஸம்க்ஞா) காலாயஸம்‌ 
ஒருவகை இரும்பு (ஜாதி) லோஹிதாயஸம்‌ (ஸம்க்ஞா) செம்பு மண்டுகஸரஸம்‌ 
மீன்‌ குட்டை/குளம்‌ (ஜாதி) ஜலஸரஸம்‌ (ஸம்க்ஞா) ஆனால்‌ ஸத'ன ஸத"ஸ்மா 
ஸத்ஸர இனத்தையோ பெயரையோ இவைகள்‌ சுட்டவில்லை. 


க்‌ராம கெளடாப்சயாம்‌ சதக்ஷ்ண 

க்‌'ராம கெளட என்ற சொற்களைத்‌ தொடர்ந்து த்க்ஷன்‌ தச்சன்‌ என்ற சொல்‌ 
நிற்கும்‌ தத்புருஷத்‌ தொகைக்குப்பின்‌ டச்‌ ஒட்டு வரும்‌. 

க்‌ராமதக்ஷ - கிராமத்தின்‌ தச்சன்‌ 

கெளடதக்ஷ சுயமாகத்‌ தொழில்‌ புரியும்‌ தச்சன்‌ 

ஆனால்‌ ராஜாதக்ஷா அரசனின்‌ தச்சன்‌ 


மூனைவர்‌ கு. மீனாட்சி ள்‌ 252 


5.4.96 


5.4.97 


5.4.99 


அதே ஸுன 

அதியைத்‌ தொடர்ந்து ஸ்‌'வன்‌ நிற்கும்‌ தத்புருஷத்‌ தொகைக்குப்பின்‌ டச்‌ ஒட்டு 
வரும்‌. ்‌ 

அதிஸ்‌'வ வராஹ நாயை மிஞ்சிய பன்றி அதாவது வெகு வேகமாக ஒடும்‌. 
அதிஸ்‌'வ ஸேவக நாயை விட (நன்றியுள்ள) வேலைக்காரன்‌ அதிஸ்‌'வீ ஸேவா 


உபமானாத” ப்ராணிஷு 
ஸ்‌'வன்‌ ஐயிறுதியுறுப்பினராகக்‌ கொண்ட தத்புருஷத்‌. தொகைக்குப்பின்‌ டச்‌ 


“ஒட்டு அச்சொல்‌ உவமைச்‌ சொல்லாக அமைந்து ஒரு அ ஃறிணைப்‌' 


பொருளைச்‌ சுட்டுவதாக அமையும்போது வரும்‌. 

ஆகர்ஷஸ்‌'வ : நாயைப்‌ போன்ற வடிவத்தைக்‌ கொண்ட காந்தம்‌ 
ப£லகஸ்‌'வ நாயைப்‌ போன்ற வடிவத்தைக்‌ கொண்ட பகடை 
ஆனால்‌ டஅஸ்‌'வா நாயல்லாத மண்ணுருண்டை 

வானரஸ்‌'வா நாயைப்‌ போன்ற குரங்கு (உயிருள்ளது) 


உத்தர ம்ருக” பூர்வாஸ்‌ ஸக்த்ன: 

உத்தர ம்ரு'க? பூர்வ ஆகியவைகளைத்‌ தொடர்ந்து ஸ்க்தி? என்ற சொல்‌ 
நிற்கும்‌ தத்புருஷத்‌ தொகைக்குப்பின்‌ டச்‌ ஒட்டு வரும்‌. சக்தி உவமையாகப்‌ 
பயன்படுத்தப்படும்போ தும்‌ இவ்வொட்டு வருமென்று ச சுட்டுகிறது. 
உத்தரஸக்த?ம்‌ 'இடது தொடை' 

ம்ருக/ஸக்த?ம்‌ 'மானின்‌ அல்லது விலங்கின்‌ தொடை” 

பூர்வஸக்த”ம்‌ தொடையின்‌ மேற்பகுதி” 

ப£லகஸக்த£ம்‌ தொடை போன்ற பலகை' 


நாவோ த்‌விகே 

த்‌'விக வினிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ நெள என்ற சொல்லுக்குப்பின்‌ டச்‌ 
ஒட்டு வரும்‌. 

த்‌'வி நாவம்‌ 

த்‌'விநாவத*ன: 

ஆனால்‌ ரா“நெள (த்விகு அல்ல) 'அரசனின்‌ படகு' 5.4.92 இங்கும்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஆகவே பஞ்சநெள 'ஐந்து படகுகளுக்குப்‌ பதிலாக 
வாங்கியது” இங்கு டச்‌ கெடும்‌. 


5.4.100 அர்தாச்ச 


“அர்ச*வைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ நெளவுக்குப்பின்‌ (தத்புருஷத்தொகை) டச்‌ 
ஒட்டு வரும்‌. 
அர்த்‌”த“நாவம்‌ பாதிப்படகு 


5.4.101 கார்யா ப்ராசாம்‌ 


கன்ரி இறுதியுறுப்பினராக நிற்கும்‌ டத்‌"விக தொகைக்குப்‌ பின்னும்‌ அர்த்த 


253 .. பாணினியின்‌, அஷ்ட த்தியாயி 


வைத்‌ ' தொடர்ந்து நிற்கும்‌ க?௱ரியைத்‌ கொண்ட தத்புருஷத்‌ 
தொகைக்குப்பின்னும்‌ டச்‌, ஒட்டிணைக்க வேண்டுமென்பது கீழ்த்‌ திசை 
இலக்கணக்காரர்களின்‌ கருத்து த'விகசரரம்‌ அல்லது த்‌/விகரி 'இருகாரி 
(தானியங்கொண்ட) குவியல்‌ அர்த்‌'தக*ராம்‌ அல்லது அர்த்‌'த“காரி காரியின்‌ 
பாதி' 


5.4.102 த்கு'வித்ரிப்‌£யாமஞ்ஜலே 
த்‌'விகு தொகையின்‌. முதலுறுப்பினர்‌ த்‌சவி அல்லது த்ரியாக அமைந்து 
அஞ்ஜலி அதைத்‌ தொடர்ந்து வரும்போது அதற்குப்பின்‌ டச்‌ ஒட்டு வரும்‌. 
த்‌“வ்யஞ்ஜலம்‌ த்ர்யஞ்ஜலம்‌ 
ஆனால்‌ த்‌“வ்யஞ்ஜலி (த்‌'விகு அல்ல) 5.4.92 இங்கேயும்‌ பயன்படுத்தப்படும்‌. 
த்‌'வ்யஞ்ஜலி இங்கு டச்‌ ஒட்டு வராது த்‌”வ்யஞ்ஜலிப்ரிய கீழ்த்திசை 
இலக்கணக்காரர்களின்‌ கருத்துப்படி ஆக்கப்பட்ட வடிவம்‌. 


5.4.103 அனஸந்தான்‌ நபும்ஸகாச்‌ ச“ந்த£ஸி 
அன்‌ அல்லது அஸ்‌ ஐயீறாகக்‌ கொண்ட நபும்ஸகத்திலமையும்‌ தத்புருஷத்‌ 
தொகைக்குப்பின்‌ 'டச்‌' ஒட்டு வேதமொழியில்‌ வரும்‌. 
ஹஸ்தி 4+ சர்மன்‌ - ஹஸ்தி சர்மன்‌ 
ஹஸ்தி சர்மே ஜுஹோதி 
தேவ * சந்தஸ்‌ - தேவச்ச*ந்தானி 
ஆனால்‌பில்வத*ரு ஜுஹோதி (அன்‌, அஸ்‌ ஈறாகக்‌ கொண்டதல்ல ) 
ஸுத்ராமாணம்‌ ப்ருதிவீம்‌ த்‌யாமனேஹஸம்‌ (நபும்ஸகமல்ல) 


வா: அனஸந்தான்‌ நபும்ஸகாச்‌ சந்த“ஸி வா வசனம்‌ 

'வா' (விருப்ப ஈக) என்ற சொல்‌ சூத்திரத்தில்‌ சேர்க்க வேண்டும்‌. அதனால்‌ 
'ட ச்‌ ஒட்டிணைப்பது விருப்பாகும்‌. 

ப்‌*ரஹ்மஸாம அல்லது ப்‌'ரஹ்மஸாமம்‌ 

தேவஸாம அல்லது தே£வஸாமம்‌ 


5.4.104 ப்‌.ரஹ்மணோ ஜானபத*க்‌“யாயாம்‌ 
தத்புருஷத்‌ தொகையினிறுப்பினராக நிற்கும்‌ ப்‌*ரஹ்மன்‌ (பிராம்மணன்‌) என்ற 
சொல்லுக்குப்பின்‌ 'டச்‌' ஒட்டு 'அந்நாட்டைச்‌ சேர்ந்தவொருவன்‌' என்ற 
பொருளில்‌ வரும்‌. முதலுறுப்பினர்‌ 'ஒரு நாட்டின்‌ பெயரைச்‌ கட்டுவதாக 
அமையும்‌. 
ஸுராஷ்ட்ர ப்‌'ரஹ்ம: 'ஸுராஷ்டிரத்தைச்‌ சேர்ந்த பிராம்மணன்‌", அவந்தி 
ப்‌ரஹ்ம:- 'அவந்தியைச்‌ சேர்ந்த பிராம்மணன்‌" 
ஆனால்‌ தே£வப்‌'ரஹ்மா நாரத':- 'தேவர்களின்‌ பிராம்மணன்‌ நாரதர்‌' 


5.4.105 குமஹத்‌“ப்‌யாமன்யதரஸ்யாம்‌ 
கு, மஹத்‌ ஆகியவற்றைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ 'ப்‌ரரஹ்மன்‌' என்ற 


முனைவர்‌ கு.மீனாட்சி ப, 25௧ 


சொல்லுக்குப்பின்‌ (தத்புருஷத்‌ தொகை) 'டச்‌'.ஒட்டு விருப்பாக வரும்‌: . 
குப்‌'ரஹ்மா, குப்‌ரஹ்மன்‌ 
மஹாப்‌'ரஹ்மா, மஹாப்‌'ரஹ்மன்‌ 


5.4.106 த்‌'வந்த்‌? வாச்சுதஷஹாந்தாத்‌ ஸமாஹாரே 
சு த்‌, ஷ்‌,ஹ்‌ ஆகியவெழுத்துக்களில்‌ முடியும்‌ துவத்துவத்‌ தொகைக்குப்பின்‌ 
டச்‌' ஒட்டு அத்துவந்துவம்‌, ஸமாஹார துவந்வமாக அமையும்போது வரும்‌. 
1 (சு) வாக்த்வசம்‌ (வாக்‌ 4 த்வச்‌) 'பேச்சும்‌ தொடுதலும்‌' 
2 (-த்‌) ஸமித்‌'த்‌ருஷதரம்‌ (ஸமித்‌” * த்‌”ரஷத்‌?) 'விறகும்‌ கல்லும்‌' 
3 (ஷ்‌ வாக்‌ விப்ருவும்‌ (வாக்‌ * விப்ருட்‌) 'பேச்சும்‌ வாயிலிருந்து சொட்டும்‌ 
எச்சிலும்‌" 
4 (ஹ்‌) ச *த்தரோப்னஹம்‌ (ச£த்த்ரம்‌ * உபானட்‌) (குடையும்‌ செருப்பும்‌) 
ஆனால்‌ பஞ்சவாக்‌ (தத்புருஷம்‌) 
வாக்ஸமித்‌ (சுதஷ, ஹ - ஈற்றைக்‌ கொண்டதல்ல) 
ப்ராவ்ருட்ஸரதெ'ள (ஸமாஹாரமல்ல) இவைகளோடு 'டச்‌' ஓட்டு வராது. 


5.4.107 அவ்யயீபராவே ஸரத்ப்ரப்‌“ருதிப்‌1ய: 
'ஸுரத்‌' முதலியவைகளுக்குப்பின்‌ 'டச்‌' ஒட்டு, :அவ்யயீப*£வத்‌ 
தொகையானால்‌ வரும்‌. 
i - சரத்ருதுவுக்குப்‌ பக்கத்தில்‌ மனவலி ம்‌ ஆனால்‌ பரம'ஸரத்‌ 
'நல்லஸரத்‌ காலம்‌' 
ஸரதாதி வகுப்பைச்‌ சேர்ந்த சொற்கள்‌ “ஜய்‌” ப்ரத்யா ஹாரத்தைச்‌ சேர்ந்த 
ஒரெழுத்தையீறாகக்‌ கொண்டவை. இவைகளோடு டச்‌” ஒட்டு கட்டாயமாக 
இணைக்கப்படும்‌. (5.ச.111க்குப்‌ புறம்பாக) 'அவ்யயீ பராவ' என்ற சொல்‌ 
5.4.113 வரை தொடர்ந்து வரும்‌. 


5.4.108 அனஸ்‌! ச 
பத்தல “அன்‌ னீற்று அவ்யயீப “வத்‌ தொகைக்குப்பின்னும்‌ ' டச்‌ ஒட்டு வரும்‌. 
உபராஜம்‌ 'அரசனுக்கருகில்‌' 
அத்‌'யாத்மம்‌ 'ஆத்மாவுக்குள்‌' 


5.4.109 நபும்ஸகாத ன்யதரஸ்யாம்‌ 
'அன்‌ னீற்று நபும்சக, அவ்யமீபாவத்‌ தொகைக்குப்பின்‌ 'டச்‌ "ட்டு விருப்பாக 
வரும்‌. 
உபசர்மம்‌ அல்லது உபசர்ம 'தோலுக்குப்பின்‌' அதி*சர்மம்‌ அல்லது அதி"சர்ம 
"தோலுக்கு மேல்‌ அல்லது தோலில்‌ 


5,4,110 நதீ? பெளர்ணமாஸ்யாக்‌ரஹாயனீப்‌/ய: 
நதீ, பெளர்ணமாஸ்‌, ஆக்‌ஹாயணீ ஆகியவைகளையிறுதியுறுப்பினராகக்‌ 
கொண்ட அவ்யமீப*£வத்‌ தொகைக்குப்‌ பின்‌ 'டச்‌" ஒட்டு விருப்பாக வரும்‌. * 


255 . பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


உபநதசம்‌ (அ) உபநதி 'ஆற்றுக்கருகில்‌' 

உபபெளர்ணமாஸம்‌ (அ) உபபெளர்ணமாஸீ பெளர்ணமிக்கு அருகே 
(நெருங்கும்‌) 

உபாக்‌ரரயாயணம்‌ (அ)உபாக்‌ரஹாயணி 'ஆக்ரஹாயண மாதத்துக்கருகில்‌ 
(நெருங்கும்‌) 


54.111 ஜூ: 
'ஜ£ய்‌' ப்ரத்யாஹாரத்தினோரெழுத்தையீறாகக்‌ கொண்ட அவ்யயீபராவத்‌ 


தொகைக்குப்பின்‌ 'டச்‌' ஒட்டு விருப்பாக வரும்‌. உபஸமித“ம்‌ அல்லது உபஸமித்‌ 
'விறகுக்கருகில்‌' 


5.4.112 கி”ரேஸ்‌'ச ஸேனகஸ்ய 
'கி£ரி'யையிறுதியுறுப்பினராகக்‌ கொண்ட அவ்யயீபாவத்‌ தொகைக்குப்பின்‌ 
'டச்‌' ஒட்டு வருமென்பது ஸேனகர்‌ என்ற இலக்கணக்காரரின்‌ கருத்து. 
அந்தர்கி'ரி அல்லது அந்தர்கி'ரம்‌ 
உபகி“ரி அல்லது உபகி"ரம்‌ 


5.4.113 பஹுவ்ர்ரீஹெள ஸக்த்‌பக்ஷ்ணோ: ஸ்வாங்காத்ஷச்‌ 
ஒருவனின்‌ அவயவம்‌ என்ற பொருளில்‌ ஸக்தி, அக்ஷி 
ஆகியவற்றையிறுதியுறுப்பினராகக்‌ கொண்ட பூஹுவ்ரீ ஹித 
தொகைக்குப்பின்‌ 'ஷச்ச ஒட்டு வரும்‌. 
த்‌ர்க* ஸக்த* 'நீண்ட தொடையைக்‌ கொண்ட' 
லோஹிதாக்ஷ: 'சிவந்த கண்களையுடைய" 
ஆனால்‌ 
பாமஸக்திஃ (ப'ஹுவ்ரீ ஹியல்ல) 
த்‌'ர்க'ஜானு: (ஸக்தி* என்ற சொல்‌ இங்கு இல்லை) 
தீ£ர்க* ஸக்தி? ஸ'கடம்‌ ஸதூலாக்ஷிரிக்‌ ஷு: இவைகள்‌ 'ஸ்வாங்கம்‌' அல்ல 


5.4,114 அங்கு”லே: தருணி 

'அங்குலி' என்ற சொல்லிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ ப£ஹுவ்ரீஹித்‌ 
தொகையின்‌ பின்‌ 'ஷக்‌' ஒட்டு அத்தொகை 'மரத்துண்டு' என்ற பொருளைச்‌ 
சுட்டும்போது வரும்‌. 

த்‌'வ்யங்குலம்‌, த்ர்யங்குலம்‌. 

'பார்லி' முதலியவைகளைச்‌ சிதறப்‌ பயன்படுத்தும்‌ இரண்டு அல்லது மூன்று 
விரலின்‌ வடிவுள்ள மரக்கரண்டி ஆனால்‌ த்‌'வ்யங்கு'லா யஷ்டி: இது “அச்‌' 
ஒட்டை (5.4.86) ஸமாஸாந்தவொட்டாகக்‌ கொண்ட தத்புருஷத்‌ தொகை. 
'இரண்டங்குல நீளமுள்ள கம்பு' என்பது இத்தொகையின்‌ பொருள்‌. இங்கு 
"அங்குல' ஒரளவைச்‌ சுட்டும்‌. ஒரு வடிவத்தையல்ல. பஹுவ்ரீ ஹித்‌ 
(சூத்திரத்தில்‌ கூறிய) தொகையில்‌ 'அங்குலி' ஒரு வடிவத்தைச்‌ சுட்டும்‌. 
பஞ்சாங்குலிர்ஹஸ்த: (இது மரத்தைக்‌ குறிக்கவில்லை) 


முனைவர்‌ கு. மீனாட்சி . 256 


5.4.115 த்‌'வித்ரிப்‌'யாம்‌ ஷ மூர்த்‌'த்‌ 
- தீவி, த்ரியைத்‌ க்க மூர்த்‌த தன்‌ (தலை) என்ற சொல்‌ நிற்கும்‌ 
பஹுவ்ரீஹித்‌ தொகைக்குப்பின்‌ 'ஷ ஒட்டு வரும்‌. 
த்‌'விமூர்த்‌'த*: 'இரண்டு தலைகொண்ட ' 
த்ரிமூர்த்‌'த*: மூன்று தலை கொண்ட ஆனால்‌ உச்சைர்‌ மூர்த்‌த*ன்‌ 
'தலை நிமிர்ந்த' 


5.4.116 அப்பூரணீப்ரமாண்யோ: 
(பெண்பால்‌) வரிசைமுறை சுட்டும்‌ எண்ணுப்பெயர்‌ ப்ரமாணீ என்ற சொல்‌ 
ஆகியவற்றையிறுதியுறுப்பினராகக்‌ கொண்ட பஹுவ்ரீ ஹித்‌ 
தொகைக்குப்பின்‌ 'அப்‌' ஒட்டு வரும்‌. கல்யாண்‌ பஞ்சமா ராத்ரய: 'ஐந்தாவது, 
இரவை நற்குறியுள்ள தாகக்கொண்ட இரவுகள்‌” 
ஸ்த்ரீ ப்ரமாணா குடும்பி: 'பெண்மணியைத்‌ தலைவியாகக்‌ கொண்ட 
குடும்பத்தினுறுப்பினர்கள்‌' 


வா: அபி ப்ரதான பூரணீக்‌“ரஹணம்‌ கர்தவ்யம்‌ 

வரிசை முறை சுட்டும்‌ எண்ணுப்பெயர்‌ முக்கிய உறுப்பினராக அமையும்‌ 
தொகைக்குப்பின்‌ “அப்‌' வரும்‌, 

கல்யாண பஞ்சமீக: .பக்ஷ: இங்கு ஐந்தாவது (பஞ்சமீ) முக்கிய 
உறுப்பினரல்லாததால்‌ 'அப்‌' வராது. 


வா: நேதூர்‌ நக்ஷத்ர உபஸம்க்‌“யானம்‌ 

சொல்லைத்‌ தொடர்ந்து 'நேத்ரு' என்ற சொல்‌ நிற்கும்போதும்‌ 'அப்‌' ஒட்டு 
வரும்‌. 

ம்ருக*நேத்ரா ராத்ர்ய: 'ம்ருகநக்ஷத்திரத்தைத்‌ தலைமையாகக்‌ கொண்ட 
இரவுகள்‌" 

புஷ்ய நேத்ரா: 

ஆனால்‌ தே'வத'த்த நேத்ருகா: (முதலுறுப்பினர்‌ நக்ஷத்திரத்தைக்‌ குறிக்குஞ்‌ 
சொல்லல்ல) 


வா: ச*ந்தஸி ச நேதுருபஸம்க்‌யானம்‌ 
அப்‌' ஒட்டு 'நேத்ரு வுக்குப்பின்‌ வேதயபொழியிலும்‌ வரும்‌. ப்ருஹஸ்‌ பதிநேத்ரா 
தே 


வா: மாஸாத்‌? ப்‌*ருதி ப்ரத்யய பூர்வபதரட்டஜ்‌ விதி“ 

'கூலி' அல்லது 'சம்பளம்‌' என்ற பொருளைச்‌ சுட்டும்‌ ஓட்டில்‌ முடியும்‌ வரிசை 
முறை சுட்டும்‌ எண்ணுப்‌ பெயருக்குப்‌ பின்‌ நிற்கும்‌ 'மாஸ' என்ற சொல்லோடு 
டச்‌ ஒட்டு வரும்‌. 

பஞ்சகமாஸிக: கர்மகர: 'மாதச்‌ சம்பளம்‌ ஐந்து பெறும்‌ கலைஞன்‌” 5.1.56 
கூலியென்ற பொருளைச்‌ சுட்டுஞ்‌ சொற்களாக்கப்படும்‌ (5.1.22 'கன்‌") 


257 


பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


விதியை விதிக்கிறது. 


5.4.117 அந்தர்‌ ப£ஹிர்ப்‌யோ ச லோம்ன: 


5.4.118 


அந்தர்‌, 'உள்‌' ப'ஹிர்‌ 'வெளி' ஆகியவைகளை முதலுறுப்பினராகவும்‌ 
'லோமன்‌" ஐயிறுதியுறுப்பினராகவும்‌ கொண்ட பஹுவ்ரீஹி தொகைக்குப்பிள்‌ 
'அப்‌' ஒட்டு வரும்‌. 

அந்தர்‌ லோம: ப்ராவார: 'மயிர்களையுடைய பகுதியுள்ளிருக்குமாற 
தைக்கப்பட்ட ஒருடை 


பஹிர்‌ லோம: 


அஞ்நோஸிகாயா: ஸம்க்‌ஞாயாம்‌ நஸம்‌ சாஸ்தூ”லாத்‌ 

பஹுவ்ரீஹித்‌ தொகையினிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ 'நாஸிகா' என்ற 
சொல்லுக்குப்பின்‌ 'அச்‌' ஒட்டு அத்தொகை ஒரு பெயராகும்போது, அச்‌ 
சொல்லுக்கு முன்‌ 'ஸ்தூ2ல' என்ற சொல்‌ நிற்காமல்‌ அமையும்போது 'அச்‌' 
ஒட்டு வரும்‌. இவ்வொட்டிணைக்கும்போது 'நஸ்‌' நாஸிகாவுக்குப்‌ பதிலியாகும்‌. 
த்‌. ருணஸ: 'மரத்தைப்‌ போன்ற மூக்குடைய' 

வாத்‌ரீணஎ: - காண்டாமிருகம்‌ 

கேனஸ: - 'பசு போன்ற மூக்ன்குடைய' ஒரு வகைப்பாம்பு ஆனால்‌ 
துங்கநாஸிகா அல்லது ஸ்தூ லநாஸிகா அகன்ற அல்லது பெரிய மூக்குடைய 
காட்டுப்பன்றி" 


வா: குர கராப்‌*யாம்‌ நஸ்‌ வக்தவ்ய: 

குர. கர, என்ற சொற்களுக்குப்பின்‌ நிற்கும்‌ 'நாஸிகா' வுக்கு 'நஸ்‌' 
பதிலியாகும்‌. ஆனால்‌ ஒட்டு ஏதுமிணைக்கப்படமாட்டாது. 

குரணா:. கணா: 

குரணஸ:, கரரணஸ: என்ற மாற்றுவடிவமும்‌ காணப்படும்‌. இவை 'அச்‌' ஒட்டு 
இணைப்பதால்‌ பெறப்படும்‌. 


வா: ஸிதினா, அஹினா, அர்சனா என்ற சொற்கள்‌ வேதமொழியில்‌ 
காணப்படும்‌. 


உபஸர்காச்ச 

உபசர்க்கத்துடன்‌ வரும்‌, நாஸிகா என்ற சொல்லுக்குப்பின்‌ (பஹுவ்ரீஹி 
தொகையில்‌) 'அச்‌' ஒட்டு வரும்‌. நஸ்‌ நாஸிகாவுக்குப்‌ பதிலியாகும்‌. 
உன்னஸ: 

ப்ரணஸ: 


வா: வேர்‌ கரா வக்தவ்யம்‌ 
நாஸிகாவுக்கு முன்‌ 'வி' நின்றால்‌, நாஸிகாவுக்குப்‌ பதிலியாக “கர வரும்‌. 
விர: 


முனைவர்‌ கு. மீனாட்சி 258 


5.4.120 ஸுப்ராத ஸுஸ்‌'வஸுவஸாரி குக்ஷ சதுர ஸ்‌'ரைணி பத௱ஜ பதரப்ரோஷ்ட 
பது: 
கீழ்க்கண்ட பஹுவ்ரீஹித்‌ தொகைகள்‌ 'அச்‌' ஒட்டிணைத்தாக்கப்பட்ட 
நிபாதனங்கள்‌..- 
1) ஸுப்ராத - விடியற்காலம்‌ 
2) ஸுஸ்வ - மகிழ்ச்சியான நாளையைக்‌ (10௦04) கொண்ட 
3) ஸுதி? வ - நல்ல நாளை (094) கொண்ட: 
4) ஸாரிகுக்ஷ - 'ஸாரி என்ற பறவையின்‌ வயிற்றைப்‌ போன்ற வயிறுடைய' 
5) சதுரஸ்‌'ர - 'நான்கு மூலையுடைய' 
6) ஏணீ பத? - மாறிமானின்‌ பாதங்களைப்‌ போன்ற பாதங்களையுடைய 
7) அ'ஜபத” - ஆட்டுப்பாதங்களைப்‌ போன்ற பாதங்களையுடைய. 
8) ப்ரோஷ்டபத? - காளையின்‌ பாதங்களைப்‌ போன்ற பாதங்களையுடைய 
முதல்‌ மூன்றிலும்‌ இறுதியெழுத்துக்கெடுதல்‌ . விதிப்படியல்ல. 
மற்றவைகளினிறுதியெழுத்து 6.4.144 படி கெடுகிறது. 
ஸு - ப்ராதர்‌ * அச்‌ - ஸு 4 ப்ராத 0 * அ : ஸுப்ராத 


5.4.121 நஞ்து“ர்‌ ஸுப்‌(யோ ஹலிஸக்த்‌“யோரன்யதரஸ்யாம்‌ 
நஞ்‌, து:, ஸு ஆகியவைகள்‌ முதலுறுப்பினராகவும்‌ ஹலி, ஸக்தி என்ற 
சொற்களையிறுதியுறுப்பினராகவும்‌ கொண்டு நிற்கும்‌. பஹுவ்ரீ ஹித்‌ 
தொகைக்குப்பின்‌ 'அச்‌' ஒட்டு விருப்பாக வரும்‌. 
நஞ்‌ - அஹல;, அஹலி: 'ஏறு இல்லாதவன்‌' 
து3ர்ஹல: 'கெட்ட ஏறைக்‌ கொண்டவன்‌" 
துர்ஹலி: 'கெட்ட ஏறைக்‌ கொண்டவன்‌” 
ஸுஹல;, எருஹலி - நல்ல ஏறு உடையவன்‌” 
அஸக்த*;, து*ர்ஸக்தி* 'அழுக்கில்லாத தொடையுள்ளவன்‌' 
ஸுஸக்த ஸுஸக்தி: நல்ல (அ) அழகிய தொடையுள்ளவன்‌” 


5.4.1 22 நித்யமஸிச்‌ ப்ரராமேத'யோ: 
நஞ்‌, து:, ஸுவோடு ப்ரஜா, மேதா£வென்ற சொற்கள்‌ நிற்கும்‌ பஹுவ்ரீஹித்‌ 
தொகைக்குப்பின்‌ 'அஸிச்‌' ஒட்டு கட்டாயமாக வரும்‌. 
அப்ரஜா - 'குழந்தையில்லாத, மலடு' 
து"ஷ்ப்ரஜா - 'கெட்ட குழந்தையுள்ள' 
எமுப்ரஜா - 'நல்ல குழந்தையுள்ள ' 
அமேத*: 'அறிவில்லாத' 
து*ர்மேத*; 'தவறான அறிவு கொண்ட' 
ஸுமேதள*: 'நல்ல அறிவுள்ள” 


5.4.123 பஹுப்ரஜாஸ்‌ ச*ந்த"ஸி 
வேதமொழியில்‌ ப'ஹுப்ரஜா என்ற தொகை காணப்படும்‌. பஹுப்ரஜா: என்ற 


259 பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


சொல்லோடு, 'அஸிச்‌' ஒட்டு வேதமொழியில்‌ வரும்‌. ஆனால்‌ ப£ஹுப்ரத 
(ப்ராஹ்மண:) பேச்சு மொழியில்‌ காணப்படும்‌. 


5.4.124 த*ர்மாத£னிச்‌ கேவலாத்‌ 
'த*ர்ம' என்ற சொல்லையிறுதியுறுப்பினராகவும்‌, அதன்‌ முதலுறுப்பினர்‌ ஒரே 
ஒரு சொல்லாகவுமமையும்‌ பஹுவ்ரீஹித்‌ தொகையின்‌ பின்‌ 'அனிச்‌' ஒட்டு 
வரும்‌. 
கல்யாணத*ர்மா - 'நல்லதர்மத்தையுடைய' 
பரமத*ர்மா - சிறந்த தர்மத்தையுடைய 


5.4.125 ஜம்ப* ஸுஹரித த்ருணஸோமேப்‌*ய: 
ஸு (நல்ல, அழகிய), ஹரித (பச்சை) த்ரு'ண (புல்‌). ஸோம (சந்திரன்‌) என்ற 
சொற்கள்‌ முதலுறுப்பினராக 'ஜம்ப*ன்‌' வரும்‌. 
ஜம்ப*ன்‌ என்ற சொல்‌ 'அனிச்‌' ஸமாஸாந்தவொட்டிணைத்தாக்கப்பட்ட து. 
ஸுஜம்பன்‌ அழகிய தாடையையுடைய', ஹரித ஜம்ப*ன்‌ 'பச்சை 
நிறத்தாடையையுடைய,, த்ருண ஜம்ப*ன்‌ - புல்‌ தின்னும்‌ தாடையுடைய', ஸோம 
ஜம்ப£ன்‌ சந்திரன்‌ போன்ற தாடையுள்ள ஒரு பெயர்‌. 
ஆனால்‌ பதிதஜம்ப*: 'பல்‌ விழுந்த' 


5.4.126 தூக்ஷிணேர்ம லுப்‌த*யோகே: 
'தக்ஷிணேர்மன்‌' என்ற பஹுவ்ரீஹி, 'ஒரு வேடனின்‌ தொடர்பு கொண்ட' 
என்ற பொருளில்‌. நிபாதனமாகும்‌. த£க்ஷிணேர்மன்‌ (வேடனால்‌) வலது 
பக்கத்தில்‌ காயமுண்டாக்கட்ப்பட்ட ஒரு விலங்கு. 
ஆனால்‌ தக்ஷிணேர்மம்‌ ஸ'கடம்‌ 'வலது பக்கமுடைந்த வண்டி” 


5.4.127 இச்‌ க்ரம வ்யதிஹாரே 
செயல்‌ பரிமாற்றத்தைச்‌ சுட்டும்‌ பஹுவ்ரீஹித்‌ தொகைக்குப்பின்‌ “இச்‌' ஒட்டு 
வரும்‌. 
கே'ஸ * கேஸே' * இச்‌ - கேஸ'* கேஸ்‌ 0 - இ (6.3.137) கேஸா கேஸி தலை 
(முடியை)ப்‌ பிடித்துச்‌ சண்டை போடுதல்‌' 


5.4.128 த்வித'ண்ட்‌ 'யாதி'ப்யஸ்‌ ச 
ஸமாஸாந்தவொட்டான 'இச்‌' இணைக்கப்பட்டாக்கப்பட்டவை 'த்‌'வித'ண்டி 
ள்‌. 
த்‌'விதண்டி 'இரண்டு தடிகளுக்கெதிராக இரண்டு தடி' 
ஆனால்‌ த்‌'வித'ண்டரஸாலா 
5,4.129 ப்ரஸம்ப்‌'யாம்‌ ஜானுனோ; க்‌: 
ப்ர, ஸம, ஆகியவைகளைத்‌ தொடர்ந்து 'ஜானு' என்ற சொல்‌ பஹுவ்ரீஹித்‌ 
தொகையில்‌ நிற்கும்போது, 'ஜனு' அதற்கு பதிலியாகும்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி 260 


- ப்ரக்ஞ: அழகான முட்டையுடைய (ப்ருக்ருஷ்டே. ஜானுனி அஸ்ய) அல்லது . 
முட்டுக்கள்‌ பிரிந்தமைந்திருக்கும்‌. (ப்ரக'தே. ஜானனி அஸ்ய) 
ஸம்க்ஞ: 'தெற்றுக்காலுடைய' 


5.4.130 ஊர்த்‌'வாத்‌” விபராஷா 
'ஊர்த்‌வ' என்ற சொல்லைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ 'ஜானு' என்ற சொல்லுக்குப்‌ 
பதிலியாகக்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 'க்‌“ஞ' விருப்பாக வரும்‌. 
ஊர்த்‌*வஜானு: அல்லது உர்த்‌'வக்‌*ஞ: 'முட்டுக்களை உயர்த்திய' 


'5,4.13* ஊத“ஸோ அனங்‌ 
பஹாுவ்ரீஹியினிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ ஊத“ஸ்‌'ஸினிறுதியெழுத்துக்குப்‌ 
பதிலியாக 'அனங்‌' வரும்‌. 
குண்ட * ஊத“ஸ்‌ (ஸ்‌ 2அனங்‌) ஙீஷ்‌ (4.1.25) - குண்டோத* 4+ அன்‌ * ஙீஷ்‌ 
(6.1.97) - குண்டோத்‌* 8ன்‌ * ஈ (6.4.134) - குண்டோத்‌“னீ - 'மடி 
நிறைந்திருக்கும்‌' க*டோத்‌'னீ. 


வா: ஊத*ஸோஅனஙி ஸ்த்ரீக்‌'ரஹணம்‌ கர்தவ்யம்‌. 
'அனங்‌' பெண்பாலில்தான்‌ வரும்‌. ஆண்பாற்சொற்களிலல்ல. 
மஹோதரா: பர்ஜன்ய 

க“டோத*: தே“னுகம்‌ 


5.4.132 தானஷஸ்‌' ச 
“தானுஸ்‌' னிறதியெழுத்துக்கும்‌ 'அனங்‌' பதிலியாகும்‌. (பஹுவ்ரீஹித்‌ 
தொகையில்‌) ஸார்ங்க?த*ன்வா 'ராமன்‌', க/ரண்டீவத*ன்வா 'அர்‌ ஜானன்‌' 
புஷ்பத*ன்வா 'காமன்‌' 


5.4.133 வா ஸம்க்‌ஞாயாம்‌ 
பஹுவ்ரீஹி ஒரு பெயராகும்போது 'அனங்‌' பதிலியாவது, விருப்பாக 
ஆகாமலிருக்கலாம்‌. 
ஸதத“னு: அல்லது ஸ'தத"ன்வா. 


5.4.134 ஜாயாயா நிங்‌ 
பஹுவ்ரீஹித்‌ தொகையினிறுதியுறுப்பினராசு நிற்கும்‌, 'ஜாயா' என்ற 
சொல்லினீற்றுக்குப்‌ பதிலியாக 'நிங்‌' வரும்‌. 
யுவஜானி: (யுவன்‌ * 6-4 ஜாயா (6.3.34) - யுவ0 + ஜாய்‌ (ஆ > நிங்‌) (8.2.7) 
* யுவஜனி (6.1.66): 'இளவயது மனைவியைக்‌ கொண்ட", வ்ருத்‌த*ஜானி 
“வயதான மனைவியைக்‌ கொண்ட” 


5.4.135 கந்த'ஸ்யேது£த்‌ பூதிஸு ஸுரபி*ப்‌4ய: 
உத்‌, பூதி, ஸு, ஸுரபி* ஆகியவைகளைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ க5ந்த* என்ற 


261 பாணினியின்‌ அஷ்ட. ாத்தியாயி 


சொல்லின்ஈறுக்குப்பதிலியாக ஈ' வரும்‌ (பஹுவ்ரீ ஹித்தொகை) 
உத்‌ * கந்த்‌* (அ 2இத்‌) உத்க/ந்தி* மணமுள்ள, பூதிக"ந்தி' 'நாற்றமுள்ள' 
ஸுக£ந்தி', நல்ல மணமுள்ள” ஸுரபி'கந்தி்‌ 


வா: க'ந்த'ஸ்யேத்வே ததே'காந்த க்‌'ரஹணம்‌ 'இத்‌' பதிலியாவது, 
'க?ந்த*' என்ற சொல்லை ஒரடையாகப்‌ படுத்தும்போது மட்டுந்தான்‌. ஆகவே 
ஸுக“ந்த” ஆபணிக: “பல வாசனைத்திரவியங்களை விற்கும்‌ கடைக்காரன்‌ ' 


5.4.136 அல்பாக்‌“யாயாம்‌ 
குறைவு (அல்ப) என்ற பொருளை, பஹுவ்ரிஹியினிறுதி யுறப்பினராக நிற்கும்‌ 
க3ந்த* என்ற சொல்‌ சுட்டும்போது, அச்சொல்லினீற்றுக்குப்‌ பதிலியாக 'இ' 
வரும்‌. ஸூபக“ந்தி'போ'ஜனம்‌ “குறைவான சாறு கொண்ட (படைக்கும்‌) 
உணவு 
க்‌*ருதக3ந்தி* குறைந்த நெய்யுடைய உணவு. அதாவது பேருக்கு நெய்யுள்ள. 


5.4.137 உபமானாச்‌ ச 
பஹுவ்ரீஹித்‌ தொகையினிறுதியில்‌ நிற்கும்‌ க*ந்த* என்ற 
சொல்லினீற்றுக்குப்‌ பதிலியாக 'இத்‌' வரும்‌. அச்சொல்லோடு 
ஒப்பிடடவொரு பொருளைக்‌ குறிக்குஞ்‌ சொல்‌, அத்தொகையின்‌ 
முதலுறுப்பினராக வரும்போதுதான்‌ 'இத்‌' பதிலியாகும்‌. பத்‌“மக*ந்தி* - 
"தாமரைப்‌ பூவின்‌ மணத்தைக்‌ கொண்ட' உத்பலக'ந்தி". 


5.4.138 பாத'ஸ்ய லோபோ அஹஸ்த்யாதி”ப்‌*ய: 
'ஹஸ்தி' முதலிய சொற்களல்லாத மற்ற சொற்கள்‌ ஒப்பிடும்‌ பொருட்களைச்‌ 
சுட்டுவதா கவமையும்‌. மேலே குறிப்பிட்ட பஹுவ்ரீ ஹித்‌ 
தொகையினிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ 'பாத' என்ற சொல்லினீறு கெடும்‌. 
வ்யாக்‌*ரபாத்‌ - “புலியின்‌ பாதத்தைப்போன்ற பாதத்தையுடைய' 
ஆனால்‌ ஹஸ்திபாத': - “யானையின்‌ பாதத்தைப்‌ போன்ற பாதத்தையுடைய 


5.4.139 கும்ப'பதீ'ஷு 
கும்பபதி” முதலிய சொற்களும்‌ மேலே கூறியபடி, 'பாத'த்‌ தினீறு 
கெட்டுஆக்கப்பட்டவை. 
கும்ப'பதீ - பெண்பாற்சொல்‌ ஙீஷ்‌ இணைத்தாக்கப்பட்டது. 
கும்ப * பத? * ஙீஷ்‌ - கும்ப£ * பத்‌ ”*- ஙீஷ்‌ கும்ப*பதீ” (6.4.130) ஸ'தபதீ 


5.4.140 ஸங்க்‌*யா ஸு பூர்வஸ்ய 
ஸங்க்‌?யா, ஸு ஆகியவைகள்‌ முதலுறுப்பினராகவும்‌ பாத 


இறுதியுறுப்பினராகவும்‌ கொண்ட பஹுவ்ரீஹித்‌ தொகையினிறுதியான பாத' 


த்தினீறு கெடும்‌. 
த்‌வியாத்‌ - இரண்டு கால்களுடைய 


முனைவர்‌ கு. மீனாட்சி 262 


ஸுபாத்‌ - அழகிய கால்களையுடைய 


5.4.141 வயஸி த”ந்தஸ்ய தூத்ரு 

பஹுவ்ரீஹித்‌ தொகையினிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ 'தூந்த' என்ற 
சொல்லினீற்றுக்குப்‌ பதிலியாக 'த£த்ரு' ஒரு வயதைச்‌ சுட்டும்போது வரும்‌. 
(அதன்‌ முதலுறுப்பினர்‌ எண்ணுப்‌ பெயராகவோ ஸு, ஆகவோ அமையும்‌) 
த்‌'வித*த்ரு - த்‌"வித'ன்‌ (முதல்‌ வேற்றுமை. ஒருமை) 'இரண்டு பற்கள்‌ 
முளைக்கும்‌ வயது. கொண்ட குழந்தை: ஸுதன்‌ குமார: எல்லா பற்களும்‌ 
அழகாக முளைத்திருக்கும்‌ பையன்‌ ஆனால்‌ த்‌£வித”ந்த” குஞ்ஜர: - இரண்டு 
தந்தங்கள்‌ கொண்டது. அதாவது யானை. 


5.4,142 ச“ந்தீஸி ச 
வேத மொழியிலும்‌ மேற்சூத்திரத்தில்‌ கூறப்பட்ட 'த*த்ரு', 'தந்த'த்துக்குப்‌ 
பதிலியாக வரும்‌. 
உபயதத” ஆலப*“தே (ருக்‌ 10.10.10) 
உப*யதத - 'இரண்டு தாடைகளிலும்‌ பற்களையுடைய விலங்கு' ஒரு வயதைக்‌ 
.குறிக்குஞ்‌ சூழலையோ அல்லது முதலுறுப்பினர்‌ ஒரு குறிப்பிட்ட 
சொல்லாக அபையுமென்றோ இச்சூத்திரத்தில்‌ சுட்டவில்லை. 


5.4.143 ஸ்த்ரியாம்‌ ஸம்க்‌*ஞாயாம்‌ 
பெய்லாச்‌ சுட்டும்‌ பெண்பாற்சொல்லாக அமையும்போது 'த "ந்த்‌ என்பதற்கு 
'த£த்ரு' பதிலியாகும்‌. 
அயோதசதீ (அயஸ்‌ தந்த ஙீப்‌ 4.1.6) ஒரு பெயர்‌' ஆனால்‌ ஸம 4 த£ந்த 4 ஙீஷ்‌ 
(4.1.55) - ஸம * தந்த 8 - ஈ 'ஸமமான பற்களையுடைய" 


5.4.144 விபராஷா ஸ்‌'யாவாரோகாப்‌'யாம்‌ 
ஸ்‌யான, அரோக என்பவைகளுக்குப்பின்‌ நிற்கும்‌ 'த'ந்த'வுக்கு த£த்ரு 
விருப்பாகப்‌ பதிலியாகும்‌. (இத்தொகையொரு பெயராகும்‌.) . 
ஸ்‌॥பாவதன்‌ அல்லது ஸ்‌ர்பாவத£ந்த; 
'பல்‌ கருப்பாக உள்ளவன்‌' 
அரோகத”ன்‌ அல்லது அரோக தந்த: 
'பல்‌ பளபளப்பாக இல்லாதவன்‌" 


5.4,145 அக்ராந்தஸுத்‌த* ஸு'ப்‌ரவ்ருஷவராஹேப்‌*ய: 
'அக்‌*' என்ற சொல்லையிறுதியாகக்‌ கொண்ட சொல்‌, ஸுித்‌£த”, ஸுப்‌*ர, 
வ்ருஷ, வராஹ ஆகியவைகளுக்குப்பின்‌ நிற்கும்‌ 'தந்த' என்ற சொல்லுக்கு 
'த£த்ரு' விரூப்பாகப்‌ பதிலியாகும்‌. 
குட்‌மலாக்‌ரதன்‌ அல்லது குட்மலாக்‌ ரத ந்த; 
ஸுத்‌த*த*ன்‌ அல்லது ஸுித்‌த*த*ந்த. “சுத்தமான பற்களைக்‌ கொண்ட' 
ஸுப்ர்ரதரன்‌ அல்லது ஸு'ப்‌ரதந்த: 'பளீரென்ற பற்களைக்‌ கொண்ட'்‌ 


263 பாணினியின்‌ அஷ்டாத்தியாயி 


வ்ருஷதூன்‌ அல்லது வ்ருஷத'ந்த: 'மாட்டின்‌ பல்லைப்‌ போன்ற பற்களையுடைய 
வராஹத”ன்‌ அல்லது வராஹ தந்த: 'பன்றியின்‌ பற்களைப்‌ போன்ற பற்களைக்‌ 
கொண்ட' 

இங்கு குறிப்பிடப்படாத மற்ற சொற்களும்‌ இவ்வாறு ஆகுமென்பதை 'ச' 
சுட்டுகிறது. 

அஹித"ன்‌ அல்லது அஹித'ந்த: 

“பாம்பின்‌ பல்லைப்‌ போன்ற பற்களையுடைய" 


மூஷிக தந்த: அல்லது மூஷிகத”ன்‌. 


5.4.146 ககுத'ஸ்யா வஸ்த£யாம்‌ லோப: 

பஹுவ்ரீஹியினிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ 'ககுத்‌?' என்ற சொல்லினீறு 
அத்தொகை அவ்விலங்கின்‌ வயது அல்லது நிலையைச்‌ சுட்டுமானால்‌ கெடும்‌. 
அஸஞ்ஜாத ககுத்‌ - திமில்‌ கிளம்பாத அதாவது இளவயதைக்‌ குறிப்பது. 
பூர்ணககுத்‌ - 'திமில்‌ முழுதாகக்‌ கிளம்பிய, 'நடுத்தரவயதான" 
உன்னத ககுத்‌ - 'உயர்ந்த திமிலையுடைய' அதாவது வயதான 
ஸ்தூல ககுத்‌ - அகன்ற திமில்‌ கொண்ட அதாவது பலம்‌ பொருந்திய 
ஆனால்‌ ஸ்‌'வேத ககுத* 'வெள்ளையான திமிலுடைய' 


5.4.147 த்ரிககுத்‌ பர்வதே 
'ககுத்‌' தினீறான 'அ' கெட்டு ஆக்கப்பட்ட த்ரிககுத்‌ என்ற பஹுவ்ரீஹித்‌ 
தொகை ஒரு மலையின்‌ க்‌ சுட்டும்‌. மலையைச்‌ சுட்டாவிட்டால்‌ 


த்ரிககுத்‌ 


5.4.148 உத்‌£விப்‌*யாம்‌ காகுத'ஸ்ய 
உத்‌, வி, ஆகியவைகளுக்குப்பின்‌ நிற்கும்‌ 'காகுத' என்ற சொல்லினீறு 
கெடும்‌. : 
உத்காகுத்‌? - 'உயர்ந்த மேல்‌ வாயைக்‌ கொண்ட' 
விகாகுத்‌ - சரியாகவமையாத அல்லது பிரிந்த மேல்வாயைக்‌ கொண்ட ' 


5.4.149 பூர்ணாத்‌” விபராஷா 
£பூர்ண' என்ற சொல்லைத்‌ தொடர்ந்து நிற்கும்‌ 'காகுத”'த்‌ தினீறு விருப்பாகக்‌ 
கெடும்‌. 
பூர்ணகாகுத்‌ அல்லது பூர்ணகாகுத”: 
"முழுவதும்‌ வளர்ச்சியடைந்த மேல்வாயைக்‌ கொண்ட' 


5.4.150 ஸுஹ்ருத்‌ து”ர்ஹ்ருதெ”ள மித்ராமித்ரயோ: 
முறையே. 'நண்பன்‌" எதிரி' என்ற பொருட்களைச்‌ சுட்டும்‌ ஸுஹ்ருத்‌, 
துர்ஹ்ருத்‌ என்ற பஹுவ்ரீஹித்‌ தொகைகள்‌ நிபாதனங்கள்‌. 
ஸு * ஹ்ருதய - ஸு * ஹ்ருத்‌ - ஸுஹ்ருத்‌ 'ஹ்ருதய'த்துக்கு 'ஹ்ருத்‌' 
பதிலியாவது நிபாதனம்‌. 


முனைவர்‌ கு. மீனாட்சி 264 


மற்ற பொருளில்‌ ஸுஹ்ருத'ய: 'இரக்கமுள்ள' துர்ஹ்ருதய; கொடுமையான, 
"கடினமான இதயமுடைய' 


5.4.151 உர: ப்ரப்‌'ருதிப்‌*ய ; கப்‌ 
'உர:' முதலியவைகளினிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ பஹுவ்ரீ ஹித்‌ 
தொகைக்குப்பின்‌ 'கப்‌' ஒட்டு வரும்‌. 


வ்யூடோரஸ்சு: 'அகன்ற மார்புடைய', ப்ரியஸர்பிஷ்க : 


5.4.152 இன: ஸ்த்ரியாம்‌ 
'இன்‌'னீற்று பஹுவ்ரீஹித்‌ தொகைக்குப்பின்‌ 'கப்‌' அத்தொகை 
பெண்பாலைச்‌ சுட்டும்போது இணைக்கப்படும்‌. 
பீஹுதூண்டிகா (ப'ஹுதூண்டின்‌ * கப்‌ * டாப்‌) - பஹுதண்டி 6 (8.2.7) 4 கப்‌ 
* டாப்‌: பஹுதண்டி ௧ 6 ஆப/ஹுதண்டிகா 'தண்டத்தைக்‌ கையில்‌ கொண்ட 
பலபேர்கள்‌ கொண்ட அறை” ஆனால்‌ ப£ஹுதண்டின்‌ அல்லது ப£ஹுதண்டிக 
(ஆண்பால்‌) 'அரசன்‌” 


5.4.153 நத்‌'ய்ருதஸ்‌' ச 
'நதீ' என்ற ஸம்க்ஞாவினால்‌ குறிப்பிடப்படும்‌ சொற்களிறுதியுறுப்‌- 
பினராகவமையும்‌- பஹுவ்ரீஹித்‌ தொகைக்குப்பின்னும்‌ '௬'வீற்று 
பஹுவ்ரீஹித்‌ தொகைகளுக்குப்பின்னும்‌ 'கப்‌' ஒட்டு வரும்‌. 
பீஹாுகுமாரிகோ தே! : பல திருமணமாகாத பெண்களிருக்கும்‌ இடம்‌ 
அல்லது நாடு' 
ப£ஹுகர்த்ருக: - பல சுறுசுறுப்பான மனிதர்களைக்‌ கொண்ட இடம்‌. 


5.4.154 ஸே'ஷாத்‌? விப்ஷா 
இதற்கு முன்பு விதிக்கப்பட்ட சூத்திரங்களில்‌ கூறப்படாத மற்ற பஹுவ்ரிஹித்‌ 
தொகைகளுக்குப்பின்‌ 'கப்‌' விருப்பாக இணைக்கப்படும்‌. 
பீஹுக£ட்வக: அல்லது ப£ஹுக“ட்வாக: அல்லது 
ப/ஹுக'ட்வ: 'பல கட்டில்களையுடைய இடம்‌' 
பஹுமாலக: (அ) ப£ஹுமாலாக: அல்லது பஹுமால: 
அன்ருக்கம்‌ ஸாம, பஹு வ்ருக்கம்‌ ஸூக்தம்‌ என்ற தொகைகளில்‌ 'கப்‌' ஒட்டு 
இணைக்கப்பட்டி ௬ுப்பதைக்‌ காணலாம்‌. ஆனால்‌, இச்சொற்கள்‌ 5.4.74 
இன்படி ஸமாஈந்தவொட்டான 'அ'வையிணைத்து ஆக்கப்பட வேண்டும்‌. 
'ருக்‌' என்ற சொல்லோடு 'அ'வொட்டு, இத்தொகையொடு சிறப்பான 
பொருளைச்சுட்டும்போது மட்டுந்தான்‌ இணைக்கப்படும்‌. காட்டாக அன்ருச: 
'பையன்‌" பஹ்வ்ருச: 'சரண', மற்றவிடங்களிலல்ல. 


5.4.155 ந ஸம்க்‌'ஞாயாம்‌ 
பஹுவ்ரீஹித்‌ தொகை ஒரு பெயரைக்‌ குறிக்கும்போது 'கப்‌' ஒட்டு வராது. 
விஸ்‌'வதேவ: 'ஒருவனின்‌ பெயர்‌ '; விஸ்‌'வயஸு: 


265 பாணினியின்‌ அஷ்டடாத்தியாயி 
cc 


5.4.156 ஈயஸஸ்‌' ச 
'ஈயஸ்‌' ஒட்டையீறாகக்‌ கொண்ட சொல்லிறுதியுறுப்பினராக நிற்கும்‌ 
பஹுவ்ரீஹித்‌ தொகைக்குப்பின்‌ 'கப்‌' ஒட்டு வராது. 
பரஹுஸ்‌'ரேயான்‌ (5.4.154க்குத்‌ தடை) 'பல. சிறப்புக்களைக்‌ கொண்டவன்‌ ' 
பஹுஸ்‌'ரேயஸீ1 (5.4.153க்குத்‌ தடை) 'பல சிறப்புக்களைக்‌ கொண்டவள்‌' 


5.4.157 வந்திதே ப்‌'ராது; 
'ப்‌ரராத்ரு! “வையிறுதியுறுப்பினராகக்‌ கொண்ட பஹுவ்ரீஹித்‌ 
தொகைக்குப்பின்‌ 'புகழ்தல்‌' என்ற பொருளைச்‌ சுட்டும்போது 'கப்‌' ஒட்டு 
வராது. ஸுப்‌'ராதா நல்ல சோதரனையுடைய' 
ஆனால்‌ துஷ்ட ப்‌*ராத்ருக: (புகழ்ச்சியைக்‌ குறிப்பதல்ல) 


5.4.158 ருதஸ்‌' ச'ந்த'ஸி 
௬ (குறில்‌) ஈற்றுப்‌ பஹுவ்ரீஹித்‌ தொகைக்குப்பின்‌ 'கப்‌' ஒட்டு வேத மொழியில்‌ 
வராது ்‌ 
ஹதமாதா, 'தாய்‌ கொல்லப்பட்ட ஒருவன்‌' ஹதபிதா. 


5.4.159 நதீ தந்த்ர்யோ: ஸ்வாங்கே” 
நதீ, தந்த்ரீ, ஆகியவை, பஹுவ்ரீ ஹியினிறுதியுறுப்பினராக நிற்கும்போது, 
அவை, ஒரு அவயவம்‌ என்ற பொருளைச்‌ சுட்டுமானால்‌ 'கப்‌' வராது. 
பஹு நாடி: காய: 'பல நரம்புகளையுடைய உடல்‌' 
பஹு தந்த்ரீ க்‌ரீவா - பல நரம்புகளைக்‌ கொண்ட கழுத்து" 
ஆனால்‌ பஹுநாடீக; ஸ்தம்ப (ஒரு அவயமல்ல) 
உணாதியொட்டான 'ஈ'பினாலாக்கப்பட்ட சொல்‌ தந்த்ரீ இவ்வொட்டு ஒரு 
'க்ருத்‌ ஒட்டாகும்‌. பெண்பால்‌ ஒட்டல்ல ஆகையால்‌ இவ்வொட்டு 


குறிலாக்கப்படமாட்டாது. 


5.4.160 நிஷ்‌ ப்ரவாணிஸ்‌' ச 
'நிஷ்ப்ரவாணி' என்ற சொல்‌ 'நதீ' என்ற பெயராலழைக்கப்படும்‌ 
சொல்லானபோதிலும்‌, 'கப்‌' ஒட்டு இணைக்கப்படாமல்‌ விதிக்குப்‌ புறம்பாக 
ஆக்கப்பட்டதாகும்‌. 
நிஷ்ப்ரவாணி: பட: 'வெளுக்காத புதுத்‌ துணி' 
நிஷ்ப்ரவாணி: கம்ப“ல: 


sanaam ami 
te AE 


urincl-p-pattu-Muttc ram 


